அன்பர்களுக்கு 


ஆராய்ச்சியின்‌ மூன்றாவது இதழைப்‌ பணிவோடு தங்களுக்கு அளிக்‌ 
இறேள்‌. முதலிரண்டு இதழ்களில்‌ வெளிவந்த கட்டுரைகளைப்பாராட்டியும்‌, . 
பலதுறை அறிஞர்களை ஒன்று திரட்டி அவர்களுடைய கட்டுரைகளை வெளி 
யிட்டு வரும்‌ ஆராய்ச்சி இதழின்‌ அரும்பணிபற்றி வியந்துரைத்தும்‌ பல நண்‌ 
பார்கள்‌ கடிதங்கள்‌ எழுதியுள்ளனர்‌. அவர்களனைவருக்கும்‌ எனது நன்றி. அவர்‌ 
களுடைய கருத்‌ துரைகள்‌ பிறி தாரிடத்தில்‌ வெளியிடப்படுறெது. 1 


இவ்விதழில்‌ அயல்‌ நாட்டு ஆராய்ச்சியாளர்கள்‌ 'சிலரது கட்டுரை 
களை வெளியிடுகிறேன்‌. திருமதி லோகநாயகி நன்னித்தம்பி அவர்களுடைய 
“சோழர்காலத்தில்‌ கல்வி” திரு. பொன்கார்டு லெவின்‌ அவர்கள்‌ எழுதிய 
“மத்திய ஆசியாவும்‌, பண்டைய இந்தியாவும்‌” என்ற கட்டுரைகள்‌ இவ்‌ 
விதழில்‌ வெவிவருகின்றன. இருமதி லோகநாயகி மலாய்சிய ப்‌ பல்கலைக்‌ 


ரவ 


. திரு, பொன்கார்‌ 
12 அராய்ச்சித்துறை ல்‌ ஆராய்ச்சியாளராகப்‌ பணிபுரிகிறார்‌. 


தத்துவத்துறையில்‌ ஒரு கருத்தரங்கு, ஐதராபாத்‌ 
“சொத்துரிமை அம்‌ ப்படியான உரிமையல்ல* 
ஓர்‌ கருத்தரங்கு டில்லியில்‌ ஐ 


என்ற தலைப்பில்‌ 
டைபெற்றது. அவற்தில்‌ படிக்கப்பட்ட இரு 
கட்டுரைகள்‌ இவ்‌ ராமர அர்க்‌ எ இந்தியத்தத்துவ 


மரபும்‌ மார்க்சீயமும்‌”” -- ய. பலராமமூர்த்தி அவர்கள்‌ எழுதியது. மற்றது. 


. சாரி அவர்கள்‌ எழுதிப்‌ 


இந்திய உயர்மன்ற வழக்குரை ஞர்‌ திரு. ௬. Ss. 
படித்தகட்டுரை. / 


ய்ச்சிக்‌ கருத்தரங்குகள்‌ நடைபெற்‌ 
ஆராய்ச்சியில்‌ வெளியிடத்தீகு 
யிருக்கிறோம்‌: என 


நமது நாட்டி 

ரல்‌ அவற்றைப்‌ பரி 
ளை வெளியிடவும்‌ நாம்‌ தயாராக த்‌ 
லந்து கொண்டால்‌ ச்‌ 


_டுரைக 

எபர்கள்‌ ஆராய்‌ 

றைப்‌ பற்‌ றிச்‌ 

வைக்க வேண்டி 
ஆராய்ச்சியின்‌ சந்தாவும்‌ விற்பனையும்‌ சேர்ந்து ம 

பார்க்கிலும்‌ இரண்டாவது இதம்‌ ௬மட ங்கு நிலையை எட்டி 

. மகிழ்ச்சியோடு ந்‌ தரிவித்துக்கொள்ளுிறேல்‌, ஆ 

|. ஒவ்வொரு சந்தாதாரும்‌ மற்று 
து பிப்ரவரி இறுதிக்குள்‌ அனுப்பிவைத்தால்‌ 

ச்சி வெளிவர த்துணை செய்தவர்‌ 
ம்பரங்கள்‌ பெற்று அனுப்ட 


க ் 
-ஐரைக? ம்‌ ௮௪ . ர 
கட்டுரைகளை(] ௮௭ பற்‌ 


அடுத்த இதழில்‌ வெளியிடுவதற்கான க 
இடைத்துவிட்டன்‌: பலதுறைகளில்‌, முக்கியமாக 
தமிழக நாடோடி மக்களைப்பற்றிய சமுதாய இயல்‌, இலக்கிய 
தமிழகத்தத்து? ஆய்வுகள்‌ பு.தலிய துறைகளில்‌ கட்டுரைகள்‌ முதே 
வரங்கள்‌ பி றிே தாரிடத்தில்‌ வெளியிடப்படுகிறது: 


அவைபற்றிய வி 
சந்தாச்‌ சேகரித்தும்‌, 


(கள்‌, 
விளம்பரங்கவரும்‌- 


வாசசர்கள்‌ தொடர்ந்து 


தும்‌ உதவ வேண்டுகிறேன்‌. 
அண்மைய. ம 


நா. 
ஆசிரியர்‌. 


1) 


2) 


3) 


4) 


5) 


6) 


CONTRIBUTORS 


N. Vanamamalai, M.A.L.T.. Editor. The contribution to this 
issue is a translation of his paper published in the proceedings 


of the Ist International conference Seminar on Tamil Studies 
held at KualaLumpur in 1966. 


V. Krishnamoorthy works in the Flectricity Board Tirunelveli 
and his main interests are literary and philosophical studies. 
Himself a poet, he is also a literary critic giving special atten- 
tion to Tamilpoetry. His contribution to this issue isa study 
of Bharathi's idealogy and its sources in ancient philosophical 


tradition. He has translated a few papers for the Ist IInd & 
IIT issues of Aaraaichi. 


A. Subramanian, M.4.B.T., works in the M. ர 0 துல்‌ 51 Hindu 
College High School,”Tirunelveli. He specialises in literary 


crivicism and has contributed a number of articles to standard 
literary journals. 


¥. Balaramamoorthy, M. A., Editor. \ishalandra, A Telugu 
Daily, Published from Vijayawada. His books on the ‘‘History 
of the Andhra people and “History of Indian Philosophy in 
Telugn were published recently. The contribution to this 
issue is a research paper read in a Seminar on Indian 
philosophy held at Hyderabad recently. 


A: S. R. Chari, M.A.Le. B. Senior Advocate, Supreme Court of 
India, New Delhi. The author is a Marxist intellectual who is 
associated with many progressive movements. He contributes 
articles to journals published from New Delhi.The Contribution 
to this issue is a translation of a paper read in 8 Seminar held in 
New Delhi recently. 


Miss. Loganayaki Nannithamby. M.A. works in the Dept. of 
Tndian Studies, in the University of Malaya, KualaLampur 
She has contributed many research papers to International 


319 


கத வை ண தை த த தத னை 


Seminars and journals. She specialises in History of Tamil- 
nad. The contribution to this journal was specially written 
on the request of the Editor. 


7) K Subbiah, m.A., Research Student, Dept. of of Linguistics. 
Annamalai University. 


8) Bon - Guard Levin,Archaeologist,who has participated in many 
a field work, in middle Asia. He works in the Institute of 
Peoples of Asia, Moscow. 


9) A. Sadagopan - works as a teacher and is interestedin Linguis- 
tic studies especially in evolving a common script for all the 
languages of the world. 


EE அவவை ணன ௮ பு) பட்ட பவை கை 
தாமரை 


(இந்தியக்‌ சும்யூனிஸ்ட்‌ கட்சி தமிழ்நாடு கிளையின்‌ கலை இலக்கிய மாத இதழ்‌) 


நிறுவக ஆசிரியர்‌: ப. ஜீவானந்தம்‌ 
முற்போக்குச்‌ சிறுகதைகள்‌, கவிதைகள்‌, நவீனங்கள்‌, கட்டுரைகள்‌ 
ஆகியவைகள்‌ நிறைந்த பத்திரிகை, | 
ஒவ்வொரு மாதம்‌ 10-ம்‌ தேதி வெளிவருகிறது 
ஆண்டுச்சந்தா: ர. 6. 50 
தனிஇகம்‌. காசு 50 


ஆசிரியர்‌, 
82, பிராட்வே, சென்னை- 1, 


320 


p. ManikKkam Madras-l1. 


The second issue is really good. Aaraaichi will slowly establish 
itself in Tamilnad. It ig a nw trend. Tt breaks through the existing 
way of thinking in History and Socialogy. Surely the new gene- 
ration will welcome it.It is not accidental, but historical 101068 
forces of regeneration are coming to the surface in all fields. 
Aaraaichi is one among these forces, 


18. பழனிச்சாமி 3. &. தூத்துக்குடி 
காமராஜ்‌ கல்லூரி 


தங்கள்‌ ஆராய்ச்சி என்று புத்தகத்தைக்‌ கண்டேன்‌ அதில்‌ உங்கள்‌ 
“குமிழ்‌ நாட்டில்‌ சாதி சமத்துவப்‌ போராட்டக்‌ கருத்துக்கள்‌” என்ற கட்டு 
ரையை வாசித்தேன்‌. தமிழ்நாட்டிற்கும்‌, இலக்கியத்திற்கும்‌ தமிழ்‌ அறிவு 
வளர்ச்சிக்கும்‌, தமிழ்‌ இலக்கியத்தை, அதிலும்‌ தூய்மை வாதத்தையே, 
தோண்டிக்‌ கொண்டிருப்பதால்‌ பலனில்லை என்பது என்‌ கருத்து, தமிழா 
ஓரியார்களால்‌ கவனிக்கப்பபாது இடக்கன்ற பல துறைகள்‌ இருக்கின்றன. 
அம்முறையில்‌ உங்கள்‌ கட்டுரையும்‌, அதன்‌ முடிவும்‌, அதற்கு நீங்கள்‌ எடுத்துக்‌ 
கொண்டிருக்கிற பெருமுயற்சியும்‌ என்‌ உள்ளத்தைப்‌ பெருமிதம்‌ கொள்ளச்‌ 
செய்கின்றன. 


H. அப்துல்‌ சமத்‌ ந. ௬, M. 86, (மேத) A. M. 7. 15, Quilon-3. 
எஞ்சினீரிங்‌ கல்லூரிப்‌ பேராசிரியர்‌ 


<2 


வெறும்‌ பொழுது போக்குக்காகத்‌ தரமற்ற கட்டுரைகளும்‌ கதைகளும்‌ 
மட்டும்‌ தாங்கி வரும்‌ சஞ்சிகைகள்‌ நிறைந்து விட்ட தமிழகத்தில்‌ தங்களது 
முயற்சி, புரட்சிகரமானதும்‌, அவசியமானதும்‌ ஆகும்‌. தங்கள்‌ முயற்சியில்‌ 


வெற்றியே கிட்டுவதா கக . 
321 


5. ௩. லட்சுமிநாராயணன்‌ கோயம்புத்‌தூர்‌-] 2. 


இவ்விதழில்‌ வந்த எல்லாக்‌ கட்டுரைகளும்‌ விஷய கனத்திலும்‌ சொல்லு 
கின்ற முறையிலும்‌ மிகவும்‌ சிறப்பாக இருந்தன. இது போன்றதொரு 
பத்திரிகை ஆரம்பித்து நடத்திவருவ தென்பது நம்‌ நாட்டில்‌ குறிப்பாகத்‌ 
தமிழ்‌ நாட்டில்‌ மிகவும்‌ கடினம்‌. துணிச்சலுடன்‌ செயலாற்றுவதற்கு எனது 
உளங்கனிந்‌்தமகிழ்ச்சியும்‌ வாழ்த்துக்களும்‌ தங்களுக்கு உரித்தாகுக, 


Dr. N. Subramaniam ™. A. Ph. D. Universiy Madras 
Reader in History 


Thank you very much and congratulate you on the very fine 
Paper oh Manimekalai & Buddhism. 


சூ. இராசாராம்‌ கருப்பூர்‌ 


இன்றைய சமூதாய நிலைமையில்‌ இப்படிப்பட்ட பத்திரிகைள்‌ வருவதை 
மாணவ சமுதாயம்‌ மனமுவந்து வரவேற்கிறது, பழைய சமுதாயத்தின்‌ 
பொருளாதார, சமூக ஏற்றத்‌ தாழ்வுகளையும்‌, அதற்கு அடிப்படையான 
காரணத்தையும்‌, தங்கள்‌ பத்திரிசையில்‌ தெற்றென விளங்குகிறது. மேலும்‌ 
இலக்கியப்‌ பகுதி மிகவும்‌ சிறப்பாக சிந்தனைக்குரியனவாக உள்ள து. 
ரர த பட. மி டம்‌ அதது இட டட ட அன 
டாக்டர்‌ ஏீராசாமி, 44.4. 0 எ. ட கேரளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 

தமிழ்த்துறை 

இரண்டாம்‌ இதழ்‌ பெற்றேன்‌. முன்னைய இதழினின்றும்‌ பெரு வளர்ச்சி 
பெற்றுள்ளது என்பதில்‌ ஐயமில்லை. நாளும்‌ “ஆராய்ச்சி” தங்கள்‌ பார்வை 
யின்‌ கீழ்‌ நன்கு வளரும்‌ என்று நம்புகி?றன்‌. 


P. RK, Subramaniam 1. A. Kerala University 
Research Scholar 


1 thought of writing to you when 7 read the second issue of 
Aaraaichi. Some of the papers are of high standard andurge anyone 
to do further research on the same topics. Your paper on Buddhistic 
contents in Manimekalai is well balanced and the aproach is 
logical. You have done a job of what onght to have been done by 
academicians who unfortunately had adopted the policy of touch- 
and go. My congratulations, க்கள்‌ 


322 


மு. சுப்பிரமணியன்‌, 3.4. அண்ணாமலை நகர்‌ 


ஆராய்ச்சி மாணவர்‌ 


தங்கள்‌ ஆராய்ச்சியின்‌ இரண்டாவது இதழ்‌ கிடைத்தது. எங்களையெல்‌ 
லாம்‌ நல்ல ஒரு அறிவு வழியில்‌ செல்ல, கருத்துச்‌ செல்வத்தை அளிக்க, சரி 
யான ஆயுதத்தை “ஆராய்ச்சியைத்‌ தொடங்கி நடத்துவதற்காக எங்கள்‌ 
உளமார்ந்த நன்றி. 


வ த்‌ டட 10 க டட பப்ப படம்‌ பபண்கள்‌ ம பட்ட து 


ஆறு. அழகப்பன்‌, எம்‌. ஏ. எம்‌. லிட்‌ அண்ணாமலை நகர்‌ 
வெளியீட்டுத்‌ துறை 


ஆராய்ச்சி -- இதழ்‌ கண்டேன்‌ . ஆராய்ச்சியாளர்களின்‌ 'பசி' யினைப்‌ 
போக்கும்‌ அமுகசுரபியாக அது விளங்கும்‌ என்பதற்கு அறிகுறி தெரிகிறது. 
நிலையான பணியினைச்‌ செய்ய நினைக்கும்‌ தங்கட்கு என்‌ வாழ்த்துக்கள்‌, 
வளர்க ஆராய்ச்சி, 


ன னன 111: 


ச்‌ 


5. தன்பிஐயா பதுளை, இலங்கை 


“அராய்ச்சி' முதலாவது இதழைப்‌ பார்த்தேன்‌. உங்கள்‌ முய ற்சியிள்‌ 
பலன்‌ அற்புதமானது என்பதைத்‌ தெரிவிக்க விரும்புகின்றேன்‌. தமிழ்‌ 
ஆய்வறிவாளரின்‌ நெடுநாளைய தேவையொன்று “ஆராய்ச்சியினால்‌ பூர்த்தி 
யாசின்றது. இதழைப்‌ படித்ததும்‌ 3மாதத்திற்கொரு முறை வருவதைவிட 
2மாதத்திற்கொன்றென வந்தால்‌: என்றோர்‌ ஆசை (பேராசை!) ஏற்பட்டது. 


ர 


Dr. 6. V. Raman, M. A. M. Litt., phd. pip. Arch. Madras-9 
Archaeological Survey of India 

You deserve the congratulations of all those interested in histo- 

rical and cultural research for having successfully lauched a journal 

entirely devoted to research, inspite of many hardships: Iam sure 


the journal will play ௨ useful role in serving as a forum for research 
scholars to share thei? thoughts and ideas with their fellow scholars 


323 


a இடு 


Dr. K. Kailasapathy, நா. A. (Cey) Phd. (Birm) University of 
Dept. of Tamil. Colombo. 


The articles on the whole are good. Your article is very obsorbing, 
full of fresh facts and ideas. 


௮, Thillainathan M, A., M. Litt, University of Ceylon 
Dpt. of Tamil. 


இத்தகையை சிறந்ததொரு தமிழேட்டினைக்‌ கண்டு மகிழ்ந்து பாராட்டா 
மல்‌ இருக்கவியலாது. பொய்யுரையும்‌, பிழையுரையும்‌ மிகுந்து தமிமுலகனை 
மயக்கத்தில்‌ ஆழ்த்திவரும்‌ இவ்வேளையில்‌, அறிவியற்சார்பான நுணுக்கமான 
தமிழியல்‌, சமூகவியல்‌ மானிடவியல்‌ ஆராய்ச்சிகளை வளர்க்க தாங்கள்‌ எடுத்‌ 
துள்ள முயற்சி உன்னதப்‌ பயன்‌ தரவல்லது. “ஆராய்ச்சி” தரும்‌ கட்டுரைகள்‌ 
யாவும்‌ பயன்‌ மிக்கவை. 


Dr. ப, Adhikari, Communist Party 
HEAD OF THE EDUCATION DEPT. New Delhi. 


Lhank you for the copy of your excellent journal Aaraaichi. 
1 am sure it will make further contribution in Tamil studies, Indo- 
logy and anthropology. 
TT 
Cr. V. Sachithanandan, Madurai University 
Reader in English 


Aaraaichi has broken new grounds and Tam sure it will raise 
the standards of research in Tamil. 


சைகைகள்‌ ல செயது அகங்கவவைகு 


324 


வந்‌; 


வ 


இருவீத 


கருப்பொருள்களின்‌ 
பருப்பு முறை 


நாட்டுப்‌ பாடல்‌ 
கும்‌ முறை ஏற்‌ 
ட்டியலாளர்‌ 


சிலப்பகிகாரத்கில்‌ காவியப்பண்யாடுஃகஃசறது. 


நாட்டுப்பண்பாடும்‌ ஒருமித்தல்‌ 


அறிமுகம்‌ ச 


0. ] சங்க இலக்கியத்தின்‌ பொதுவான 
உள்ளடக்கம்‌ அகமும்‌, புறமும்‌, அதாவது 
காதலும்‌ போரும்‌ ஆகும்‌. பல வளர்ச்சிக்‌ 
கட்டங்கள்‌ அப்பாடல்கள்‌ காட்டுகின்‌ 
றன. புறப்பாடல்களின்‌ உள்ளடக்கம்‌ 
போரும்‌, போரில்‌ வெற்றியும்‌ ஆகும்‌. 
அகப்‌ பாடல்களில்‌ பெரும்பான்மையான 
வற்றிற்கு களவியலும்‌, கற்பியலும்‌ பொரு 
ளாக உள்ளன, காதலைத்தவிர வேறுவித 
மான உள்ளடக்கம்‌ கொண்ட. பாடல்கள்‌ 
புறப்பாடல்களில்‌ சேர்க்கப்பட்டிருக்கின்‌ 
றன. எனவே, புறப்பாடல்களின்‌ நாயகர்‌ 
கள்‌ அரசர்களாகவும்‌, படைத்தலைவர்‌ 
களாகவும்‌ இருக்கின்றனர்‌. புலவர்களும்‌, 
பாணர்களும்‌' தங்களது வாழ்க்கை த்‌ 
தேவைகளுக்கு அந்த அரசர்களையும்‌ தலை 
வர்களையும்‌ நம்பியிருந்தார்கள்‌. ஆதலால்‌ 
அவர்களுடைய வீரத்தையும்‌ வள்ளன்மை 


12 வித 
ுடன் று 
தம்‌ 


நா. வா னமாமலை 


யையும்‌ போற்றிப்‌ புகழுவதாகவே 
பாடல்கள்‌ அமைந்தன .' இவ்விரு , 
யான பாடல்களே இலக்கியமாகக்‌ 
பட்டன. 

1] ௨ . . இதய 
0.2 அரசவையில்‌ இடம்‌ ற்ற 
கள்‌ பாமரம களைப்‌ பார்க்கத்‌ தம்‌ 
கள்‌; றக. Ft ரி, தார்கள்‌ 6 அ; 6 டன்‌ 

. ட்ப க பி அ 


பூ. ட கா எ 
தார்கள்‌, அவ வ ழ்க்ல 
ஸ்‌ | 14 ( ர அம்‌ 

மக்களின்‌ வ! ச்‌! க்ை முறையை | பானர்‌ 
களிடம்‌ டுத்த கூறி: துய 
. | ட வ நனை ப த்து 
ருற்ற அவர்களு தாக 
கள்‌. போரிட வ ஈட 


or. kK 011000... விவசாய வசதி 

Dept. பபான்ற நல்ல வழி 

ந து * மன்னர்களை நோக்‌ 

The articles ஈ க உண்டு 

full of fresh fr கபிலர்‌, மற்றும்‌ பல புல 

யையும்‌ கொடுமையையும்‌ 

.ஜிர்த்துப்‌ பாடியுள்ளார்கள்‌. 

-, ThillCsருணை யோடு நடந்துகொண்டு 

அங்குமாறு அவர்கள்‌ மன்னர்களுக்‌ 
புத்திமதி சொல்லியிருக்கிறார்கள்‌, 


னி 


தொல்காப்பியரும்‌ நாட்டுப்பாடல்களும்‌ 


0.8 சங்க காலத்திலும்‌ நாட்டுப்பாடல்‌ 
கள்‌ வழங்கி வந்தன. எழுதப்‌ படிக்கத்‌ 
தெரியாத கிராம மக்கள்‌ தங்கள்‌ காதலை 
யும்‌, மகிழ்ச்சியையும்‌, துன்ப துயரங்களை 
யும்‌, தமது இயல்புக்கேற்ற கலையம்சத்‌ 
தோடு வெளியிட்டார்கள்‌. பாடல்களும்‌. 
நாட்டியங்களும்‌ அவர்களது கலையில்‌ 
அடங்கின. இவர்களது கலையும்‌, இலக்கி 
யமும்‌ தொல்காப்பியரால்‌ ஆ தரிக்கப்பட்‌ 
ன்‌. நாட்டுப்‌ பாடல்‌ 'பண்ணத்தி? என்ற 
ஒரு வகைப்‌ பாடலாக அவரால்‌ அழைக்‌ 
கப்பட்டது, துணங்கை. வள்ளை, குரவை 
போன்ற ஏழுவகை கிராமீய நடனங்கள்‌ 
சங்கப்பாடல்களில்‌ குறிக்கப்பெறுகின்‌ 
றன,” டாக்டர்‌ ௨. வே, சாமிநாதய்யர்‌ 
அவர்கள்‌ 6 வகையான நாட்டுப்பாடல்‌ 
களைப்‌ பட்டியல்‌ போட்டுக்‌ காட்டியிருக்‌ 
கிறார்கள்‌," அவைகளில்‌ ஒரு சிலவேனும்‌ 
சங்க காலத்தில்‌ வழங்கி இருத்தல்வேண்‌ 
டும்‌. தொல்காப்பியர்‌ இவற்றில்‌ ஒரு 
சிலவற்றைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டு அவற்றை 
விளக்க முயன்றிருக்கிறார்‌. ! இப்பாடல்‌ 
களின்‌ கருப்பொருள்‌ எதுவாக இருந்திரு ' 
கும்‌ என்று இன்றுள்ள நிலையில்‌ நம்மால்‌ 
ஊகிக்க அடியில. தற்காலத்தில்‌ வழங்‌ 
கும்‌ நாட்டுப்‌ பாடல்களோடு அவற்றை 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கவும்‌ முடியவில்லை, 


326 


நாட்டுப்பாடல்‌ வடிவம்‌ கொண்ட வரிப்‌ ௦1 

7. 
0.4 தொல்காப்பியம்‌ சிலப்‌ 
ஆகியவற்றின்‌ உரையாசிரியர்க . 
களது காலத்தில்‌ பெருமளவிலா ௪? 
டுப்பாடல்கள்‌ வழக்கில்‌ இருந்தள 
கோடியிட்டுக்‌ சாட்டி இருக்கிறார்கள்‌. ... 
காலத்தில்‌ ;வரிப்பாடல்‌” பிர பலமாக 
இருந்திருக்கிறது, அவர்களது கவனத்தை 
அது கவர்ந்திருக்கிறது. அவற்றின்‌ உள்‌ 
ளடக்கத்திற்கும்‌ உருவத்திற்கும்‌ ஏற்ப 
வரிப்பாடல்களை அவர்கள்‌ பகுத்திருக்‌ 
கிறார்கள்‌, இவ்விதமான பாடல்களை நாம்‌ 
பின்னால்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌. 


நாட்டுப்பாடலின்‌ சருப்பொநள்‌ 


1:1 நாட்டுப்‌ பாடலின்‌ ' கருப்பொருள்‌ 
யாது? இலக்கியப்‌ பாடலின்‌ கருப்பொரு 
ளிலீருந்து அது எவ்வாறு வேறுபடுகிறது? 
வேட்ஸ்வொர்த்‌ தன்னுடைய Solitary 
Feaper என்ற கவிதையில்‌ அறுவடை 
செய்யும்‌ பெண்‌ பாடிய பாடலின்‌ மொழி 
புரியாததால்‌ அதன்‌ கருப்பொருளைப்‌ பின்‌ 
வருமாறு ஊகிக்கிறார்‌; 


: பெண்ணவளின்‌ பாடலுக்கோர்‌ 

பொருளுரைப்பார்‌ இங்குண்டோ£ 

சென்றுவிட்ட நெடுநாளின்‌ 
சோர்க்த்ஸ்த 8 சண்டைகளை 

இன்‌ றிவளும்‌ சொன்னானோ? 
இதுவன்றி அனுதினமும்‌ 

வந்துதிக்கும்‌ துயரத்தை 
வார்த்தைகளிற்‌ சொன்னாளோ? 

வந்துவந்து செல்கின்ற 


i 
வன்மமிகும்‌ உற்பாதம்‌ 


வந்தவிதம்‌ சொன்னாளோ? 
வருவதைத்தான்‌ சொன்னாளோ??? 


இருஷீதமான நாட்டுப்பாடல்‌ கருப்பொருள்கள்‌ 


1-2 இந்தப்பாடலின்‌ மேற்கூறிய: அடி 
கள்‌ பொதுவாகக்‌ காணப்படும்‌ இரண்டு 
விதமான கருப்பொருள்களைக்‌ குறிப்பிடு 
கின்‌ றன. ஜெடுங்காலத்துக்கு முன்னால்‌ 
நடந்துபோன சம்பவங்களைக்‌ கூறும்‌ வித 
மாக ஒருவகை நாட்டுப்பாடல்கள்‌ இருக்‌ 
கின்றன. இவ்வகையான பாட்‌ ல்கள்‌ 
பெரும்பாலும்‌ அந்தச்‌ சிற்றூருக்குத்‌ துன்‌ 
பத்தையோ அல்லது அழிவையோ தேடித்‌ 
தந்த துயரமான சம்பவங்களைப்‌ பற்றிய 
தாக இருக்கும்‌. இவை நடைபெற்ற சண்‌ 
டைகளையும்‌, ஈடுபட்ட வீரர்களையும்‌ பற்‌ 
றிய கதைப்பாடல்களாகவும்‌ இருக்க 
லாம்‌. ஆனால்‌ சரித்திரப்‌ புத்தகங்களில்‌ 
இச்சம்பவங்களைப்‌ பற்றிக்‌ கேள்‌ விப்படுவ 
தில்ல. இவை பாமர மக்க ளின்‌ நினை 
விலேயே செவிவழியாகப்‌ பாதுகாக்கப்‌ 
பட்டுக்‌ கொண்டுவரப்படுபவை. 


அன்றுட வாழ்க்கைக்‌ கருப்‌! நள்கள்‌: 


கருப்‌ 
்‌ பொருளைக்‌ கொண்ட நாட்டுப்பாடல்கள்‌ 


1-3 இரண்டாவது வகையான 


எல்லா நாடுகளிலும்‌ பொதுவாக க்‌ 


காணப்படுபவை. அன்றாட வாழ்க்கை 
யில்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சிகளே இவற்‌ 
றின்‌ கருப்பொருள்‌. அன்பிற்குகந்த யாரு 
டைய மரணமாகவும்‌ அது இருக்கலாம்‌. 
அதேபோல இயற்கையின்‌ உற்பாதங்‌ 
களான வறட்சி, பஞ்சம்‌, வெள்ள ம்‌, 
பட்டினி, நோய்‌ ஆகிய கொடுமைகள்‌ 
அவற்றின்‌ கருப்பொருளாக இருக்கலாம்‌. 


நாட்டுப்‌ பண்பாட்டுக்‌ கருப்பொருள்களின்‌ 
பருப்பு முறை 


1 4 தமிழ்நாட்டில்‌" நாட்டுப்‌ பாடல்‌ 


கருப்பொருள்களைப்‌ பகுக்கும்‌ முறை ஏற்‌ 
நாட்டுப்பண்பாட்‌ டியலாளர்‌ 
களால்‌ மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 
கி. வா. ஜகந்நாதன்‌” அவர்கள்‌ 12 வித 
மான கருப்பொருள்கள்‌ உண்டென்று 
கூறி இவ்வாறு பகுத்திருக்கிறார்‌ 1) தெம்‌ 
மாங்கு 2) தங்கரத்தினமே 3) ராஜாத்தி 
4) ஆண்‌ பெண்‌ தர்க்கம்‌ 5) தொழி 
லாளர்‌ பாட்டு 6) கள்ளன்‌ பாட்டு 
7) குடும்பம்‌ 8) தாலாட்டு 9) சிறு 
வர்‌ உலகம்‌ 10) புலம்பல்‌ (ஒப்பாரி) 
11) கும்மி 18) தெய்வம்‌ 18) பல 
கதம்பம்‌ | 


கனவே 


பொருத்தமில்லாத பருப்பு முறை 


1-5 கி.வா. ஜகந்நாதன்‌ தமது பகுப்பு 
முறைக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட கொள்கை 
யையும்‌ அடிப்படையாகக்‌ கொள்ளவில்லை 
மூன்றுவிதமாக அவர்‌ பகுத்திருக்கிறார்‌. 4 
முதல்‌ 10 வரை உள்ளடக்கத்தையொட்டி 
யும்‌, 2 ஆம்‌ 2 ஆம்‌ பாட்டுக்களில்‌ அடிக்‌ 
கடி பயின்று வரக்கூடிய சொற்களாகிய 
தங்கரத்தினமே, ராஜாத்தி ஆகியவற்றை 
அடிப்படையாக வைத்தும்‌ அவர்‌ பகுத்‌ 
திருக்கிறார்‌. அதே போல 1 ஆம்‌ பாட 
லுக்கும்‌ 2 ஆம்‌ பாடலுக்கும்‌ உருவம்‌ 
அடிப்படையாகிறது. ஒரே வகையான 
கருப்பொருள்களைக்‌ கொண்ட பாடல்கள்‌ 
மாறுபட்ட தலைப்புகளின்‌ கீழ்‌ வருகின்‌ 
றன. பலவிதமான கருப்பெபொரு ள்‌ 
கொண்ட பாடல்கள்‌ ஒரே உருவத்தை 
யுடையன வாக இருக்கின்றன. எனவே 
இவ்விதமான பகுப்பு முறை தர்க்கவிய 
லுக்குப்‌ பொருத்தமானதாக இல்லை. 


த்ர 


்‌ E'S COLL 


1 Ph ன்‌ ரு 
்‌ [36/3 
அப 
ர FRR 


ன ரத ட. அரு, 


சரியான பகுப்பு முறை 


1-6 இந்தக்‌ கட்டுரையில்‌ நாட்டுப்‌ 
பாடல்களின்‌ கருப்பொருள்களை பற்றியும்‌, 
சிலப்பதிகாரக்‌ காப்பியத்தில்‌ அக்கருப்‌ 
பொருளும்‌ காப்பியக்‌ கருப்பொருளும்‌ எவ்‌ 
வாறு ஒருங்கிணைந்துள்ளன என்பதைப்‌ 
பற்றியும்‌ஆராய்வோம்‌. பாடல்களின்‌ உரு 
வத்தை நாம்‌ ஆராயவில்லை. எனவே ஒரே 
ஒரு பகுப்புக்‌ கொள்கையையே நாம்‌ கைக்‌ 
கொள்வோம்‌. அதாவது உள்ளடக்கத்‌ 
திற்குத்‌ தகுந்தாற்போல்‌ நாட்டுப்‌ பாடல்‌ 
களை நாம்‌ பகுத்துக்‌ கொள்வோம்‌. நாட்‌ 
டுப்‌ பாடல்களின்‌ இசைப்‌ பாங்கான தன்‌ 
மையை நாம்‌ ஆராய்வதாக இருந்தால்‌, 
அப்பொழுது உருவத்தையோ அல்லது 
சந்தத்தையோ அடிப்படையாகக்‌ 
கொண்டு பகுக்க வேண்டும்‌. 


(&) பூகோள ரீதியான பதப்புழுறை (ஓ) உள்ளடத்‌ 
கத்தையொட்டிய பருப்புழுறை 


1: 7 வேறொரு விதமான பகுப்பு 
முறையை நாட்டுப்‌ பண்பாட்டியலாளர்‌ 
கள்‌ மேற்கொண்டிருக்‌ றார்கள்‌. பூகோள 
ரீதியான பகுப்பு முறையாகும்‌ அது. நம்‌ 
முடைய நோக்கத்திற்கு இம்முறை பயன 
ளிக்காது. தாலாட்டு, ஒப்பாரி, காதல்‌ 
பாட்டு போன்ற பாடல்கள்‌ பிராந்திய 
அளவில்‌ சிறுசிறு மாறுபாடுகள்‌ கொண்ட 
வையாக இருந்தாலும்‌ கூட,மொத்தத்தில்‌ 
பார்க்கும்பொழுது தமி ழ்‌ நாட்டின்‌ 
பூகோள ரீதியான எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ 
ஒரே மாதிரியானவையாக இருக்கின்றன. 
எனவே நமது நோக்கத்திற்கு உக ந்த 
பகுப்பு முறை உள்ளடக்கத்தையொட்‌ 
டிய பகுப்பு முறையே ஆகும்‌, 


எனவே இக்கட்டுரையில்‌ நமது 
பகுப்பு முறை உள்ளடக்கத்தையே அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டது. பிறப்பு முதல்‌ 
இறப்பு வரையிலான மனித வாழ்க்கை 


328 


யின்‌ பல கட்டங்களை நாட்டுப்பாடல்கள்‌ 
பிரதிபலிக்கின்றன. அந்த வாழ்க்கையின்‌ 
சாதாரண மகிழ்ச்சியையும்‌ துயரத்தையும்‌ 
கிராமீயச்‌ சூழ்நிலையில்‌ அவைகாட்டுகின்‌ 
றன. அவற்றின்‌ உள்ளடக்கமே இங்கு 
நமது அடிப்படையாகும்‌. குழந்தையின்‌ 
பிறப்பு முதலாக நான்‌ வரிசைப்படுத்தி 
யுள்ள பகுப்பு முறையைக்‌ கூறுகிறேன்‌. 
குழந்தை பிறந்ததைப்‌ போற்றும்‌ பாடல்‌ 
களும்‌ அதையொட்டிப்‌ பாடப்படும்‌ 
தாலாட்டுக்களும்‌ முதல்‌ வகுப்பைச்‌ 
சேரும்‌. குழந்தை வளர்ந்து தன்னை 
யொத்த சிறார்களோடு விளையாட ஆரம்‌ 
பிக்கிறது, குழந்தை விளையாடும்‌ பருவத்‌ 
தில்‌ பாடல்கள்‌ பாடப்படுகின்‌ றன. இவை 
இரண்டாவது வகுப்பைச்சார்ந்தவை, 
வாலிபப்‌ பருவம்‌ காதல்‌ பருவம்‌, இது 
மூன்றாவது வகுப்பைச்‌ சேர்ந்தது, கிரா 
மத்தில்‌ வாழும்‌ இளைஞன்‌ ஏதாவதொரு 
தொழிலைச்‌ செய்து தனது வாழ்க்கைக்காக 
உழைக்க வேண்டியிருக்கிறது. உழைப்‌ 
பைக்‌ கூறும்‌ பாடல்கள்‌ நான்காவது 
வகுப்பைச்‌ சேர்ந்தவை. திருமணமும்‌, 
உழைப்பும்‌ இளைஞர்களைச்‌ சமுதாயத்‌ 
தோடு நேரடியாகத்‌ தொடர்பு கொள்ள 
வைக்கின்றன. எனவே சமுதாயப்‌ பிரச்‌ 
சினை களையும்‌, மணவாழ்க்கையையும்‌ உள்‌ 
ளடக்கிய பாடல்கள்‌ ஐந்தாவது வகுப்‌ 
பைச்‌ சேர்கின்றன. குடும்பத்திற்கு . 
ஊன்றுகோலாக இருந்தவர்‌ இறக்கும்‌ 
பொழுதும்‌, வேறுவிதமாக இழப்பு நேரி 
டும்‌ பொழுதும்‌ ஒப்பாரிகள்‌ பாடப்படுகின்‌ 
றன. எனவே சாவின்‌: துயரத்தைக்காட்‌ 
டும்‌ இப்பாடல்கள்‌ ஆறாவது வகையைச்‌ 
சேர்ந்தவை ஆகின்றன. அம்மக்களு 
டைய்‌ சமயம்‌ தெய்வங்களிடம்‌ கொண்ட 
பயத்தையும்‌ நன்றியுணர்ச்சியையும்‌ 
அடிப்படையாசக்‌ கொண்டவை. எனவே 
தெய்வங்களைப்‌ போற்றும்‌ பாடல்களும்‌, 
பிரார்த்தனைகளும்‌, குறி சொல்லும்‌ பாடல்‌ 
களும்‌ ஏழாவது வகையைச்‌ சேர்கின்றன. 


இவ்வாறாக நாட்டுப்பாடல்களின்‌ உள்ள 
டக்கத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு 
பகுக்கப்பட்ட பகுப்பு முறைக்குள்‌ நாட்‌ 
டுப்‌ பாடல்களின்‌ பல்வேறு கருப்பொருள்‌ 
களும்‌ அடங்கிவிடுகின்‌ றன. 


கீராம்ய மக்களின்‌ அந்தரங்க எண்ணங்களும்‌ உணர்ச்சி 
தஞுமே நாட்டுப்‌ பாடற்‌ கருப்பொருள்‌ 


18 கிராமப்புற மக்களின்‌ அந்தரங்க 
உணர்ச்சிகளையும்‌ நம்பிக்கைகளையும்‌, 
பயங்களையும்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌ கூறு 
கின்றன. எனவே தொலைநோக்குடைய 
கருத்துக்களோ, தத்துவக்‌ கூற்றுக்களோ 
அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறை 
யின்‌ வரம்புக்கு முற்றிலும்‌ அப்பாற்பட்ட 
விஷயங்களே நாட்டுப்‌ பாடல்களில்‌ 
சாதாரணமாகக்‌ காணப்படுவதில்லை. 
ஆகையால்‌ மிகப்‌ புகழ்‌ பெற்ற கருப்‌ 
பொருள்களாகிய கலாச்சார ஒருமை ப்‌ 
பாடு, சமயக்‌ கருத்துக்கள்‌, ஒழுக்க முறை 
கள்‌ மற்றும்‌ அரசியல்‌ லட்சிய ங்கள்‌ 
போன்றவை இலக்கியம்‌ மற்றும்‌ காவியம்‌ 
படைக்கும்‌ புலவர்களாலேயே மேற்‌ 
கொள்ளப்படுகின்‌ றன. 


இறந்நியப்‌ பிரவாகத்தில்‌ இரண்டு நீரோடைகள்‌ 


1-9 பேராசிரியர்‌ தெ. பொ. மீடைசி 
சுந்தரனார்‌ இது குறித்துக்கீழ்க்கண்டவாறு 
கூறுகிறார்‌; “பண்பாட்டின்‌ காவலர்கள்‌ 
எனப்படும்‌ படிப்பாளிகள்‌ நாட்டுப்பாடல்‌ 
களின்‌ மேல்‌ அனுதாபம்‌ கொண்டவர்கள்‌ 
அல்லர்‌. எனவேதான்‌ பெரும்பாலான 
சமயங்களில்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌ பாது. 
காத்து வைக்கப்படாமல்‌ அழிந்து போய்‌ 
விட்டன. ஆஞுல்‌ சிற்சில சமயங்களில்‌ 
மனிதாபிமான உணர்வு கொண்ட சில 
புலவர்களால்‌ நாட்டுப்‌ பாடலின்‌ கருப்‌ 
பொருள்‌ இலக்கியப்‌ பிரவாகத்தோடு 
இணைக்கப்படுகிறது. அவ்விலக்கியத்திற்‌ 
குப்‌ புத்துணர்ச்சி தருகிறது. அதைச்‌ 


நாட்டு த்க்‌. 
$ தாலும்‌! நித்திலப்பூம்‌ 
சில்ப. பந்தர்க்கீழ்‌ 


கன்க்க்ம 
கிலும்‌, ண்பா 
ளிலும்‌ இந்து அடிடா சச க ௪௪௪ சா 
காணப்படுகிறது.” -டு காறைவழி காட்டிடத்‌ 

“பிட்டுப்‌ ர்‌”? 
இலக்சியந்தில்‌ நாட்டுப்‌ பாடற்‌ கற த 


1-10 நாட்டுப்பாடல்‌, இல. 


யவற்றின்‌ கருப்பொருள்களின்‌ ட க 
பாடு குறித்துவிரிவானஆழ்ந்த ஆர 
செய்வது மிகமிக அவசியமானது. தியில்‌ 


இக்கட்டுரையில்‌ நமது முதல்‌ கா. ்‌ 

ன 4 

கிய சிலப்பதிகா ரத்தில்‌ இவ்விரு பண்னு 

களின்‌ கருப்‌ பொருள்களும்‌ ஒருமை இ கவி 

கொள்வதை மட்டுமே ராய த 

றேன்‌, எல்லா இலக்கியங்க* தத்து 

ஆராய்ச்சியைப்‌ பின்னால்‌ ரீ மு ஸல 

டிணு வயத்தில்‌ 

பல்ல. சேக்கிமசியில்‌ 
ர ட ப குகிறா வெற்றியை 
பத கான்‌ ஏற்கனவே ரோலக்கிறது. சுய 
கதகத்தில்‌ தெ, பொ. மீ. ஈகக்‌ கொண்ட 

காரத்தில்‌ நாட்டுப்‌ பாட்‌ ர்ளேயே வாழும்‌ 

ளின்‌ சொல ்‌ | 

ரின்‌ சொல்வாக்கு குறித்த அம கண்ணி 


னகனய ய 


எழுதுகிறார்‌: ்‌ 1] [] ~~ 
_ நாட்டுப்‌ ல; 
க டு படும்‌ 
. ்‌ ஆ பிது 
ரிழப்பதிநாரத்நி)்‌ நாடடுப்‌ பாட] கருட , அவை 
| ௬ சில 


21 “இந்தக்காவியத்தில்‌! ய க்க 
காரத்தில்‌) காணப்படும்‌ து. அ: 
தன்மை, காவியத்தின்‌ முக்கி த்து வரி, 
டங்களில்‌ நாட்டுப்பா ட லின்‌ கருயரி, திணை 
அதிகமான அளவில்‌ பயன்‌ படுத்யல்‌ வரி, 
டுள்ளது என்பதாகும்‌. கடற்கலார்சூழ்‌ 
பாடப்படும்‌ கானல்வரி, வேட்டுவர்கணரி, 
நடனத்தோடு பாடப்படும்‌ வேட்டுவர்‌ 
ஆயர்களின்‌ கூத்தாகியஆய்ச்சியர்‌ குரஎ 2. 
எனப்பல வகையில்‌ நாட்டுப்‌ பபச” 
குறிக்கப்‌ படுகின்றன. வாழ்த்து ஒருவகை 
யில்‌ வரும்‌ ஊசல்பாட்டும்‌, பகுறிக்கிறது. 
பாடலாகிய கந்துகவரியும்‌இஜ்‌ முற்றிலும்‌ 
வையே. காப்பியத்‌ தலைவி ஏ மையுடையது. 
கணவனின்‌ அநீதியான, து குறித்துப்‌ பின்‌ 


338 


ணை வா ல. அணக. அணத: அண 


சரியான பகுப்பு முறை i 
ரத்தாலும 
1£6 இந்தக்‌ கட்டுரையில்‌ “2 யகுஜியும்‌ 
பாடல்களின்‌ கருப்பெருத கள்‌ த 
சிலப்பதிகாரக்‌ காப்பி) 
பொருளும்‌ காப்பியக்‌ 
வாறு ஒருங்கிணைரார காப்பியத்தின்‌ நோக்‌ 
பற்றியும்‌ஆராய்ர வணிகப்‌ பெருங்குடியில்‌ 
வத்தை 'நாம்ணகியையும்‌, அவளது கண 
ஒரு பகுப்பற்றியகதையைச்சொல்வதாகும்‌, 
கொள்ளேோது வாழ்க்கையில்‌ ஏற்படும்‌ நல்‌ 
திற்குத்‌ தசுவினைகளே அதன்‌ அடிப்படை 
களை நா, கருப்பொருள்‌. காவியம்‌ எழுந்த 
டுப்‌ பரத்தின்‌ சமுதாய சூழ்‌ நிலைகளின்‌ மைய 
மையை ந்தருப்பொருள்‌ வைக்கப்பட்டிருக்‌ 
அப்பொழுது காலத்து வணிக வர்க்கம்‌ 
சந்தத்தையோ கனவையும்‌, ஆசைகளையும்‌ 
கொண்டு பகுக்க படம்‌ பிடித்துக்‌ காட்டு 
ஈது வாணிபத்தின்‌ எல்லை 
(௨) பூகோள ரீதியுகையில்‌, தமிழ்‌ நாடு பூரா 
கத்தையொட்டிய பரப்டார ஒருமைப்பாடு ஏற்‌, 
அவர்கள்‌ விரும்பி 
1 : 7 வேறொரு ரர்‌, அரசியல்‌ தண்ட 
முறையை நாட்டுடகையில்‌ அமைதியான, 
கள்‌ மேற்கொண்டிறையில்‌ தமது வாணிபத்‌ 
ரீதியான பகுப்பு) பூராவும்‌ நடத்தவேண்டு 
முடைய நோக்கர்‌ விரும்பினார்கள்‌. மூன்று 
ளிக்காது. தாலபூகளாகத்‌ தமிழகம்‌ இருந்‌ 
பாட்டு போன்நறிற்கிடையே ஆழமான 
அளவில்‌ சிறுசிடு ஒவ்வொன்றும்‌ தனிமைப்‌ 
வையாக இருந்‌ ய்விடாதபடி பார்த்துக்‌ 
பார்க்கும்பெரு அவ்வணிகர்கள்‌ ஓரளவு 
பூகோள ரீதிபற்றார்கள்‌. இது ஒரு நல்ல 
ஒரே மான்ன்றே சொல்லலாம்‌. காப்பியத்‌ 
என சேமூன்று காண்டங்களும்‌ பிரிக்கப்பட்‌. 
பகுப்ரள முறையிலேயே இவ்வுண்மை உரு 
டிய பாகக்‌ கூறப்பட்டுள்ளது தெரிகிறது. 
ருந்து மதுரைக்கும்‌ கடைசியில்‌ 
_ ன்பம்‌ காப்பிய நிகழ்ச்சிகள்‌ விரிந்து 
ஹன ஆ சிறை ஏ. இம்மூன்றும்‌ சோழ, பாண்‌ 
த ௮. ௦.டுகளின்‌ தலைநகர்கள்‌ ஆகும்‌. 
இறப்பு வரையிஃுகளில்‌ வாழ்ந்த மக்களின்‌ 


328 


கலாச்சாரத்தையும்‌ இணைத்துக்கொண்டே 
கதை செல்கிறது. இத்தகைய: ஒருமைப்‌ 
பாட்டு இயக்கம்‌ வணிக வர்க்கத்திட 
மிருந்தே தோன்றியது என்றாலும்‌, கவி 
ஞர்‌ எல்லா வகுப்பினரின்‌ பாலும்‌ 
கொண்ட அனுதாபத்தினால்‌, தமது காவி 
யத்தின்‌ பிரதானப்போக்கோடு தாம்‌ 
அறிந்த எல்லா பண்பாடுகளையும்‌ அவற்‌ 
றின்‌ பல்‌ வேறு வளர்ச்சிக்கட்டங்‌ 
களையும்‌ செழுமைப்படுத்தி இணைத்துக்‌ 
காட்டிக்‌ கொண்டே செல்கிறார்‌. இந்நிலை 
யில்தான்‌ நாட்டுப்‌ பண்பாட்டுக்‌ கருப்‌ 
பொருள்கள்‌ காவியத்தில்‌ புகுகின்‌ றன. 
முக்கியமான நிகழ்ச்சிகளோடு அவை 
முழுமையாகச்‌ சேராது நிற்கவே செய்‌ 
கின்றன. கோவலன்‌, கண்ணகி ஆகிய 
இருவரின்‌ கதையைக்‌ கூறுவதாக மட்டும்‌ 
சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள்‌ 
படைக்கவில்லை. பூகோள ரீ தியாக 
வும்‌, அரசியல்‌ ரீதியாகவும்‌ பிரிந்து 


கிடந்த பிரதேசங்களின்‌ பண்பாட்டை 
பிரதிபலிக்கும்‌ கண்ணாடியாகவும்‌ 
அதைப்‌ படைத்திருக்கிறார்‌. பல்‌ வேறு 


சமயங்களைப்‌ பின்பற்றும்‌ மக்களும்‌ ஒத்‌ 
துக்கொள்ளும்‌ தன்மையுடைய பொது 
வான ஒழுக்கக்‌ கொள்கையைப்‌ போதிப்‌ 
பதும்‌ அவரது . குறிக்கோளாகும்‌.” இந்‌ 
தக்‌ குறிக்கோளில்‌ வெற்றி பெற அவர்‌ 
அன்றையத்‌ தமிழகத்தில்‌ வாழ்ந்து வந்த 
பல்வேறு வகைப்பட்ட வருப்பினரையும்‌, 
இனக்குழு மக்களையும்‌, தமது காப்பியத்‌ 
தில்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டியிருக்கிறார்‌. 
அவர்களைத்‌ தமது காப்பியத்‌ தலைவி அல்‌ 
லது தலைவனோடு தொடர்பு கொள்ளச்‌ 
செய்திருக்கிறார்‌. தலைவனும்‌, தலைவியும்‌ 
‘உயர்ந்த? பண்பாட்டைக்‌ கொண்டவர்‌ 
களாக இருந்தாலும்‌, தாழ்ந்த” பண்பாட்‌ 
டைக்‌ கொண்டிருந்த அம்மக்களோடு சம 
மாகப்‌ பழகுவதாகவே காட்டப்பட்டுள்ள 
னர்‌. வேட்டுவர்‌, ஆய்ச்சியர்‌, குன்றவர்‌ 
ஆகியவர்களோடு அவர்கள்‌ காட்டிய 


சகிப்புத்தன்மை, உயர்ந்தபண்‌ பாட்டைச்‌ 
சேர்ந்‌ தவர்களுக்கு ஒரு முன்‌ மாதிரியா 
கவே காட்டப்பட்டிருக்கிறது. 


நாட்டுப்‌ பண்பாட்டின்‌ எச்சங்கள்‌ 


2:8 நாம்‌ இப்பொழுது சிலப்பதிகாரத்‌ 
தில்‌ காணப்படும்‌ நாட்டுப்‌ பண்பாட்டுக்‌ 
கருப்பொருள்களை ஆராய்ந்து அவற்றை 
நாட்டுப்‌ பண்பாட்டியலிலேயே காணப்‌ 
படும்‌ கருப்பொருள்களோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கலாம்‌, இத்தகைய ஒப்புமை சாத்தி 
யமானதே. ஏனெனில்‌ நாட்டுப்‌ பண்பாட்‌ 
டுக்‌ கருப்பொருள்கள்‌ மனித சமுதாயத்‌ 
தைப்‌ போலவே பழமையானவை. அவை 
எழுதப்பட்டஇலக்கியத்துக்கு முந்தியவை 
அக்கருத்துக்களில்‌ பெரும்பான்மையா 
னவை இன்றும்‌ நம்மிடையே பாதுகாக்கப்‌ 
பட்டு நாட்டுப்‌ பாடல்களில்வழங்கப்பட்டு 
வருகின்றன. பழமையின்‌ எச்சமாக 
அவை இருந்து வரு கின்றன. சுய 
தேவையை அடிப்படை.யாகக்‌ கொண்ட 
கிராம அமைப்பிற்குள்ளும்‌, சாதியைனுடிப்‌ 
படையாகக்‌ கொண்ட பரம்பரை வேலைப்‌ 


பிரிவினைக்குள்ளும்‌ கிராம வாழ்க்கை 
அடங்கி விடுகிறது. இத்தன்மைதான்‌ 
கிராம சமுதாயத்தின்‌ மாற்றமில்லாத 


நிலைக்கு வழிகோலியிருக்கிறது. சமுதாய, 
பொருளாதார அநீதியை எதிர்த்து அம்‌ 
மக்கள்‌ மேற்கொண்ட போராட்டங்களும்‌ 
கிளர்ச்சிகளும்‌ அச்சமுதாய வாழ்வின்‌ 
தேக்க நிலையை முற்றிலும்‌ உடைக்கும்‌ 
திறன்‌ உடையவையாக இருந்ததில்லை. 
வந்து போன சிற்றலைகளாகவேஇருந்தன 
கிராம சமுதாயம்‌ ஆயிரக்கணக்கான வரு 
டங்களாக அதிக மாற்றம்‌ அடையாமல்‌ 
இருந்துவந்தது. வெள்ளைக்காரர்கள்‌ இந்த 
நாட்டை அடிமை கொள்ளும்‌ வரை இந்‌ 
நிலை நீடித்தது. சமய நடவடிக்கைகளும்‌, 
பழக்க வழக்கங்களும்‌ நூற்றுக்கணக்கான 
ஆண்டுகளாக மாறாமலேயே இருக்கின்‌ 
றன. சமீப காலத்து நிகழ்ச்சிகளும்‌ மாற்‌ 


றங்களும்‌ நாட்டு 


கப்பட்டிருற்தாலும்‌?! நித்திலப்பூம்‌ 
நாட்டுப்பண்பா பந்தர்க்கீழ்‌ 
யாளர்கள்‌ இந்த அடு டை... உ 


கணக்கில்‌ கொண்டு காறைவழிகாட்டிடத்‌ 
காலநிலையோடு ஒப்பிட்டுப்‌ ர்‌” 
பொருத்தமுடையவற்றை 6 
கொள்ள வேண்டும்‌. 

சம்‌ 
மங்கல்‌ வாழ்த்து ட்‌ 


௨௨4 காப்பியத்தின்‌ முதற்‌ பகுதி யில்‌ 
வரும்‌ மங்கல வாழ்த்துப்‌ பாடலிலிருந்து 
நாம்‌ தொடங்குவோம்‌. பிற காப்பியங்‌ 
கள்‌ எல்லாம்‌ காப்பியத்தை இயற்றிய கவி 
ஞர்‌ சார்ந்திருந்த சமயக்‌ கடவுளை வாழ்ச்‌. 
தும்‌ பாடலோடு தொடங்குகின்‌ றன. ண்டி 
பர்‌ தமது காவியத்தை விஷ்ணு வனத்தில்‌ 
தோடு தொடங்குகிறார்‌, சேக்கிம சியில்‌ 
வணக்கத்தோடு தொடங்குகிறா வெற்றியை 
பதிகாரம்‌ இந்தப்‌ பிற்காலக்கிறது. சுய 
களைப்‌ போல ஹிந்துப்‌ ரகக்‌ கொண்ட 
வரும்‌ கடவுளரையோ சேயே வாழும்‌ 
த யே”, அருகனை யே மை கொண்ட 
வுளிங்‌ நிலைக்குச்‌ சமமாக நாட்டுபியு அவல்‌. 
பொருள்களையும்‌ இயற்டை ளது படும்‌ | 
வாழ்த்துகிறது. அதர்ம... *. அவை 
யும்‌, மழையையும்‌, வ விட்டு ரூ சில 
டுப்படுத்தும்‌ திறன்‌ இய பியக்‌ & 
களுக்கு உண்டென்று ந்தது. அ 
தெய்வங்களை வாழ்த்திபிதாரு குது வரி, 
அப்‌ பாடல்களின்‌ எதிரெற்தியரி, திணை 
வாழ்த்தில்‌ கேட்கப்படுகிவாயல்‌ வரி, ' 
தெய்வங்கள்‌ பண்டைய கிரேக்ப,கார்சூழ்‌ 
னியப்‌ புராணங்களில்‌ வரும்‌ சீதுக வரி, 
களை ஒத்திருக்கின்றன. 
னிட வகை 
திங்களைப்‌ போற்றுதும்‌! சகி 
ரூள்‌ முற்றிலும்‌ 
தன்மையுடையது. 
இது குறித்துப்‌ பின்‌ 


நிலவைப்‌ போற்றும்‌ பாட 


335 


oo எக. அட்ட ௯ 


சரியான பகுப்‌ , த்‌ 
| க்‌ £னி குளிர்வெண்‌ 
ச க ்‌ குடைபோன்றிவ்‌ 

1°86 இந்தக்‌ கட்டு த மர்ஹும்‌ 16 

பாடல்களின்‌ கருப்‌ 

சிலப்பதிகாரக்‌ 18 பரக வருமாறு:- 

பொருளும்‌ காட்ம்றுதும்‌! ஞாயிறு 

I போற்றுதும்‌! 

M- 

மட்கி நாடன்‌ திகிரிபோற்‌ 

பற்றிய 

வச்‌. பொற்கோட்டு 
மேரு வலந்திரித லான்‌”? 


மழையைப்‌ போற்றும்‌ பாடல்‌ வருமாறு:- 
' மாமழை போற்றுதும்‌! மாமழை 
போற்றுதும்‌! 
நாமநீர்‌ வேலி உலகிற்கு அவன்‌ 
ச அளிபோல்‌ 
அடீமன்‌ நின்று தான்சுரத்த லான்‌?” 
-. ததத 
கொண்(ல்கின்‌ இந்தத்‌ தொடக்க வரிகள்‌, 
பாடல்களின்‌ கருப்பொருளைத்‌ தம 
(௨) பூகோள [ண்டிருக்கின்‌ றன. மண்ணில்‌ 
கத்தையொட்டிய வ இயற்கை சக்திகள்‌ சாத்திய 
ன. அவற்றுக்கு நன்றி 
1: 7 வேறெொரு 'யில்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌ 
முறையை தாட்டு ளின்‌ உள்ளடக்கி 
கள்‌ மேற்கொண்டி,3' ளது. நாட்டுப்‌ 
ரீதியான பகுப்பு) இ*சக்கிகள்‌ தெய்வத்‌ 
. அத்தகைய நாட்டுப்‌ 
முடைய நோக்கர்‌ னிலும்‌ வழக்கில்‌ இருக்‌ 
ளிக்காது. தாவுகள நாட்டுப்‌ பாடல்‌'* 
பாட்டு போன்நறிந்த்துப்‌ பாடல்களோடு 
அளவில்‌ சிறுசி.டு ஏ தகுந்தது. 
வையாக இருந்‌) 


பார்க்கும்பெடி கீகுந்தம்பி ஐ எ ர்வேது 
பூகோள ரீதிப. நிற்கிறாங்க 
ஒரே மாசீன்‌-” மிரங்கி ஜயோ வருண 
என சேமூன்று தேவா! 


தம்பியெல்லாம்‌ எண்ணப்‌ 


பகுப்ள முறை 
டிய டநாகக்‌ கூ... பட்௫ நிற்கிறாங்க 
அருந்து வேணும்‌ ஐயோ 
என கா ்‌ வருணதேவா! ? 


| பகுப்பு முறை... ம்குளங்கள்‌ நிறைவதைப்‌ 
இறப்பு வரையி ௧. 


328 


*: பேயுதையா பேயுது பேய்மழையும்‌ 
பேயுது! 

ஊசி போலக்‌ காலிறங்கி உலகமெங்கும்‌ 
பேயுது! 
துட்டுப்போல மின்னிச்‌ சீமையெங்கும்‌ 
பேயுது! 

சீமையெங்கும்‌ பேஞ்சமழை செல்ல 
மழைபேயுது! ?” 


இன்னொரு பாடல்‌ மழைத்‌ தெய்வத்தின்‌ 
கருணையை வேண்டிப்‌ பாடுகிறது.” 


“காலம்‌ தெளியவேணும்‌ 
காரிமழை பெய்யவேணும்‌ 
ஊரு தெளிவேணும்‌ 
உத்தமழை பெய்யவேணும்‌ 
கோடைமழை பெய்யவேணும்‌ 
குடிமக்கள்‌ வாழவேணும்‌ 
வானமழை ராசாவே 
வான மகாதேவா 
வானமகா கேவா 
மழையாய்ப்‌ பொழியவேணும்‌”” 
இத்தகைய எண்ணங்களும்‌, உணர்ச்சி 
களும்‌ பல நூற்றாண்டுகளாகத்‌ தமிழர்‌ 
நாட்டுப்‌ பாடல்களில்‌ பொதுவானவை 
யாக இருந்து வந்திருக்கின்றன. இக்கருப்‌ 
பொருள்‌ ஆண்டாளின்‌ திருப்பாவையிலும்‌ 
நாச்சியார்‌ திருமொழியிலும்‌ கையாளப்‌ 
பட்டி ருக்கிறது. 


திருமணச்‌ சடங்குகள்‌ 


25 சடங்குகளை அளவுக்கு அதிகமாக 
உற்சாகத்தோடு, விவரமாக வருணிப்பது 
நாட்டுப்பாடற்‌ கருப்பொருள்‌ களில்‌ ஒன்று. 
மங்கல வாழ்த்தைப்‌ போலவே நாட்டுப்‌ 
பாடல்கள்‌ இருக்கின்றன. அவை கண்‌ 
ணால வாழ்த்து அல்லது கல்யாண 
வாழ்த்து என்ந அழைக்கப்படுகின்‌ றன. 
இவ்விதமான இரண்டு பாடல்களை என்‌ 


னுடைய நாட்டுப்‌, பாடல்‌ தொகுதியில்‌ 
சேர்த்துள்ளேன்‌. (தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்‌ 
கள்‌, தொகுப்பாசிரியர்‌ நா. வானமாமலை) 
அவைகளில்‌ ஒன்று திருநெல்வேலியிலும்‌ 
மற்றொன்று கோயம்புத்தூரிலும்‌ சேகரிக்‌ 
கப்பட்டவை. இரண்டின்‌ கருப்பொருளும்‌ 
ஒரே மாதிரியானவை. அவைகள்‌ 
மணமகனும்‌, மணப்‌ பெண்ணும்‌, 
கணவன்‌ மனைவியாக மாறும்‌ முன்னால்‌ 
செய்யவேண்டிய பல்வேறு சடங்குகளை 
வருணிக்கின்‌ றன. அலங்கரிக்கப்பட்ட 
மண மேடையை அவை வருணிக்கின்‌ றன. 
பெண்கள்‌ அத்திருமணத்தில்‌ ஆற்ற 
வேண்டிய பொறுப்பையும்‌, அவை விவ 

வியப்பூட்டுவது என்ன 
கண்ணகிக்கும்‌ கோவலனுக்‌ 


ரிக்கின்‌ றன. 
வென்றால்‌, 
கும்‌ நடந்த திருமணச்‌ சடங்குகள்‌ நாட்‌ 
டுப்‌ பாடல்களில்‌ வருணிக்கப்‌ படுவதைப்‌ 
போலவே இருக்கின்‌ றன. 


நாட்டுப்பாடல்‌ வருமா]: 


“வாழை மரம்பிளந்து இல 
வாசலெல்லாம்‌ பந்தலிட்டார்‌ 
தென்னை மரம்‌ பிளந்து 
தெருவெல்லாம்‌ பந்தலிட்டார்‌ 
அம்மி வலமாக 
அரசாணி முன்பாக 
ஆயிரம்‌ பெருந்திரி 
அதற்கும்‌ வலமாக 
போயிருந்‌ தார்கள்‌ 
பெருமையுடன்‌ வாழ்ந்திடுவோர்‌ 
மங்கல நாண்‌ பூட்ட 
மகிழ்ந்தார்கள்‌ எல்லோரும்‌”? 
இதை அடுத்துக்‌ கூடியுள்ள பெரி 
யோர்களின்‌ வாழ்த்துரைகள்‌ தொடங்கு 
கின்றன. இவற்றைக்‌ காப்பியத்தில்‌ வரும்‌ 
வரிகளோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கலாம்‌?” 
 மாலைதாழ்‌ சென்னி வயிரமணித்‌ 
தூணகத்து 


நீல விதானத்து நித்திலப்பூம்‌ 
பந்தர்க்கீழ்‌ 
மாமுது பார்ப்போன்‌ மறைவழி காட்டிடத்‌ 
தீவலம்‌ செய்வது காண்பார்‌?” 


வாரிந்து 


2-6 நாட்டுப்பாடலுக்கும்காப்பியத்துக்கும்‌ 
இடையேயுள்ள வேறுபாடு வாழ்த்துரை 
மின்‌ கடைசிப்‌ பகுதியில்‌ தெரிகிறது. 
மணமக்கள்‌ நீடித்த இல்லற வாழ்வு வாழ 
வும்‌, எவ்வகையிலும்‌ அவர்களிடையே 
பிரிவு நிகழா வண்ணம்‌ வாழவும்‌ எத்துன்‌ 
பமும்‌ அணுகாவண்ணம்‌ வாழவும்‌ பெரி 
யோர்கள்‌ வாழ்த்துரை வழங்குகிறார்கள்‌. 
நாட்டுப்பாடல்‌ காப்பியம்‌ ஆகிய இரண்டி 
லுமே இது நிகழ்கிறது, காப்பியத்தில்‌ 
வரும்‌ வாழ்த்து கடைசியில்‌ 
சோழனின்‌ நீண்ட ஆயுளையும்‌, வெற்றியை 
யூர்‌ வேண்டுவதோடு முடிகிறது. சுய 
தேவையை அடிப்படையாகக்‌ கொண்ட 
கிராமசமுதாயத்திற்கு உள்ளேயே வாழும்‌ 
மக்களின்‌ கலைத்தன்்‌ மை கொண்ட 
உணர்ச்சி வெளிப்பாடே நாட்டுப்‌. ல்‌... 
ன்‌ ்‌ படும்‌ 
ஆபூர்வமாகவே அவர்களது எவை 
கள்‌ அவ்வெல்லையை விட்டு ரூ சில 
வரும்‌, ஆனால்‌ கா ப்பியக் க 
எல்லையோ பரந்து விரிந்தது. ௮ 
காப்பியத்தைப்‌ பெரியதொரு த்து வரி, 
வரைந்து காட்கிறார்‌. இந்தியரி, திணை 


யையும்‌ சோழநாடன்‌ வொயல்‌ வரி, 
வேண்டுமென்று அவர்‌ பவகார்சூழ்‌ 
செம்பியனின்‌ வெண்கொற்றதுக வரி, : 
கீழ்‌ இந்தியா முழுமையும்‌, ற்ற: 
விரும்புகிறார்‌." " டல்‌ 


இப்பால்‌ இமயத்‌ னான ஓவ 
_ுயும்‌ குறிக்கிறது. 
உப்பாலைப்‌ பொற்‌ ருள்‌ முற்றிலும்‌ 
A தன்மையுடைய தி. 

ரீ இது குறித்துப்‌ பின்‌ 


7 


/ 335 


/ 


செருமிகு சினவேற்‌ செம்பியன்‌ 
- ஒருதனி ஆழி உருட்டுவோ னெனவே'' 


நாட்டுப்‌ பாடலில்‌ காதறனின்‌ புகழ்ச்சியுரை 


91 திருமணத்திற்குப்‌ பின்னால்கோவல 
னும்‌ கண்ணகியும்‌ மகிழ்ச்சியோடு வாழ்‌ 
கிறார்கள்‌. கோவலன்‌ கண்ணகியை 
வருணிக்கும்‌ பொழுது ஒரு கவிஞனகைவே 
மாறி விடுகிறான்‌. அவனுடைய வருணனை 


நாட்டுப்‌ பாடலில்‌ ஒரு காதலன்‌ தன்‌ 


காதலியை வருணிப்பாதைப்‌ போலவே 
இருக்கிறது. 


கோவலன்‌ கண்ண்கியைப்‌ பார்த்துக்‌ கூறு 
்‌. கிறான்‌?” 


மாசறு பொன்னே! வலம்புரி முத்தே! 


காசறு .விரையே! கனியே! தேனே! 
அரும்பெறற்‌ பாவாய்‌! ஆருயிர்‌ 
மருந்தே! ?” 


நாட்டுப்பாடலில்‌ காதலன்‌ காதலியைப்‌ 

பார்த்துக்‌ கூறுவது?!” 

511 ஐ ரதி oD 2 ° அத ய்‌ 
ட சரத்து போதுமடீ-என்‌ சின்னத்‌ 

டை தங்கம்‌ 

முடைய ௦0 8 5 
அ னு. அஸ்லாம்‌ தொலைஞ்சி போகும்‌ 
பாட்டு ணே முத்தோ?- நீ 
அளவில்‌ சண்டோ சர்க்கரையோ? 
வையாக இருலே போதுமடி - சின்னத்‌ 
பார்க்கும்பெ, தங்கம்‌ என்‌ 
பூகோள ரீசிபிரவு நீங்குமடி!?? 


ஒரே மான்‌” 
என சேேன்று த்திலும்‌ நாட்டுப்‌ பாடலிலும்‌ 
பகுப்ள முறை ! பொருள்கள்‌ எல்லா விதத்‌ 
டிய பரகத்‌ 2 வே இருக்கின்றன. பொன்‌, 
அருந்து கற்கண்டு, முத்து ஆகிய 
என. தா இப்பிடப்படுகிறாள்‌, இவ்‌ 
பகுப்பு முறை... ம்களின்‌ காதலை விளக்கும்‌ 
படையாகக்‌  நஇிகள்‌ ப்பொருள்‌ இங்கே 
இறப்பு வரையிபுக, பெற்று விடுகிறது. 


328 


காப்பியத்‌ நல 

3 * 2 கோவலன்‌ கண்ணகியைப்‌ 
பிரிந்து மாதவியிடம்‌ சென்று வாழ்கிறான்‌. 
மாதவி கணிகையர்‌ குலத்தில்‌ பிறந்தவள்‌ 
என்றாலும்‌, கோவலனோடு கற்புடை 
வாழ்க்கை வாழ்கிறாள்‌. கண்ணகியோ 
தனிமையில்‌ வாடுகிறாள்‌. ஆனால்‌ எந்த 
ஒரு சந்தர்ப்பத்திலும்‌ கேரவலனுக்கோ 
மாதவிக்கோ தீங்கு விளையவேண்டு 
மென்று அவள்‌ நினைக்கவில்லை. தன்‌ துய 
ரத்தையெல்லாம்‌ பொறுமையோடு சுமக்‌ 
கிறாள்‌, நாட்டுப்‌ பாடலில்‌ இதே போன்ற 
நிலையில்‌ உள்ள தலைவியிடமிருந்து காப்‌ 
பியத்‌ தலைவி முற்றிலும்‌ வேறுபட்டவ 
ளாக ஒளி வீசி நிற்கிறாள்‌. நாட்டுப்‌ பாடல்‌ 
தலைவியர்‌ இத்தகைய நிலையில்‌ பொறு 
மையைக்‌ கடைப்பிடிப்பதில்லை, கண 
வனால்‌ புறக்கணிக்கப்பட்ட நாட்டுப்‌ 
பாடல்‌ தலைவி ஒருத்தி அவன்‌ மீதும்‌ 
அவனுடைய ஆசைக்‌ கிழத்தி மீதும்‌ சீறிப்‌ 
பாய்கிறாள்‌. 


“பாவநாசம்‌ பாக்கவென்று 
பாவனையா அழைச்சுப்போயி 
பத்துமாசம்‌ சுமசுமக்கப்‌ 
பரிசுதந்த நேசமைய்யா 
விட்டுட்டு 
இளையதாரம்‌ கட்டினயே 
போறவழியிலே உன்னப்‌ 
பூநாகம்‌ தீண்டாதோ???4 
இன்னொன்று:- 
“வருவாக போவாக 


என்னை 


வாசலுல நிப்பாக 
வேசை மகளாலே 
வெறுத்தில்ல போராக 
இலந்தைப்‌ பழம்போல 
இங்கிதமாய்‌ நானிருக்க 
சாணி யுருண்டைக்காக 
சாமவழி போகலாமா?!” 


வேறுபாடு 
3 5 நாட்டுப்‌ 
பண்பட்டவர்கள்‌ 


பாடல்‌ தலைவியர்கள்‌ 
அல்லர்‌. தங்கள்‌ 
சினத்தையும்‌ பொறுமையையும்‌ சீற்றத்‌ 
தோடு அவர்கள்‌ வெளியிதுகிறார்கள்‌. 
தங்கள்‌ உணர்ச்சிகளை இதயத்துள்‌ பூட்டி 
வைத்திருக்க அவர்களால்‌ முடி வதில்லை. 
எல்லாவற்றிற்கும்‌ விதியையே குறை 
சொல்லிவிட்டு வாளாவிருக்கவும்‌ அவர்‌ 
களால்‌ ஆவதில்லை. ஆனால்‌ கண்ணகியோ 
கற்புத்‌ தெய்வம்‌ என்‌ றழைக்கப்பட 
வேண்டியவள்‌. எனவேதான்‌ இளங்கோ 
வடிகள்‌ கபிலர்‌, பரணர்‌ ஆகியோரின்‌ 
பாடல்களில்‌ வரும்‌ பழைய கண்ணகி 
யோடு இணைந்திருந்த நாட்டுப்‌ பண்‌- 
பாட்டு மரபை ஒதுக்கி இக்கண்ணகியைக்‌ 
காப்பியப்‌ பண்பாடுடையவளாக ஆக்கி 
விடுகிறார்‌. 


கானல்வரி 

4-1 “கானல்வரி? நெய்தல்‌ நிலத்தில்‌ 
வாழும்‌ மீனவ மக்களின்‌ கு டும்ப 
வாழ்க்கை பற்றிய நாட்டுப்‌ பண்பாட்டுக்‌ 
கருப்பொருளை யும்‌நெய்‌ தல்திணையில்வரும்‌ 
இலக்கியத்தரம்‌ வாய்ந்த கருப்போருளை 
யும்‌ ஒருங்கிணைக்கிறது. 


நிகழ்ச்சி 

4:2 பேராசிரியர்‌ தெ.பொ.மீ. அவர்கள்‌ 
தானல்வரி£யின்‌ கருப்பொருளைப்‌ பின்‌ 
வருமாறு சுருக்கிக்‌ கூறுகிறார்‌: ** இமயம்‌ 
முதல்‌ குமரிவரை உள்ள நாடுகளிலிருந்து 
பெருந்திரளான மக்கள்‌ வந்து கலந்து 
கொள்கின்றனர்‌. ௮ த்திருவிழாவின்‌ 
முடிவில்‌ சோழ நாட்டின்‌ விந்தைகளைக்‌ 
கண்டுகளிக்கவும்‌, அவ்விந்தைகளில்‌ 
பெரிய விந்தையாகிய மாதவியின்‌ நாட்டி 
யத்தைக்‌ கண்டுகளிக்கவும்‌ அவர்கள்‌ 
கடற்கரைக்குச்‌ செல்கின்றனர்‌, கோவலன்‌ 
தன்‌ யாழைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு 
அகத்துறைப்‌ பாடல்‌ ஒன்றைப்‌ பாடு 


கிறான்‌. 

தலைவனின்‌ சோக உண ர்ச்சி,: 
ளாகிறது, 
வேறொரு 


மாதவியோ 
பெண்ணின்மேல்‌ 0 


காதல்‌ என்று! தவருகப்‌ புரிந்து கணவர்கள்‌ . 


இ 


கிறாள்‌. அடடா! எப்படிப்பட்டதொரு 

அவளுக்கு வந்துவிட்டது! 
அவளும்‌  வேறொருவனிடம்‌ 
கொண்டுவிட்டதாகப்‌ பொருள்‌: 
தரக்கூடிய ஒரு பாடலைப்‌ பாடுகிறாள்‌: 
கோவலனின்‌ உள்ளார்ந்த சந்தேகம்‌ 
கிளர்ந்தெழுகிறது. இவ்வின்ப வாழ்க்கை 
யினால்‌ அவன்‌ இழந்த செல்வத்தின்‌ 
நினைவு இந்தச்‌ சந்தேகத்தை மேலும்‌ 
பெரிதாக்கிற்று பேலும்‌! அவன்‌ மாதவி 
யைப்‌ பிரிந்து செல்கிறான்‌. ஆனால்‌ மாதவி 
இப்பிரிவை நிரந்தரப்‌ பிரிவு என்று நம்ப 
மறுக்கிறாள்‌”. 


சந்தேகம்‌ 
உடனே 
காதல்‌ 


வரிப்பாடல்‌ -- எற்‌ 
4-3 இப்பாடல்கள்‌ கோவலனை மாதவி 
யிடமிருந்து பிரித்துக்‌ கண்ணகியிடம்‌ 


சேர்க்கும்‌ நிமித்தமாக அறிமுகப்படுத்தப்‌ 
படுகின்றன, வரிப்பாடல்‌ எனப்படும்‌ 
நாட்டுப்பாடல்‌ | அவை 
பகுக்கப்படுகின்‌ றன. அவற்றில்‌ ஒரு சில 
வகைகளைக்‌ கீழே தருகிறேன்‌. | 


வகைகளாக 


கானல்வரி, ஆற்று வரி, சார்த்து வரி, 
முகமில்‌ வரி, நில வரி, மாரி வரி, திணை 
நிலை வரி,மயங்கு திணை வரி, சாயல்‌. வரி, 
வேட்டுவவரி, ஆய்ச்சியர்‌ குரவை,கார்சூழ்‌ 
வரி, அம்மானை வரி, 


| துர 
அடி யார்க்கு நல்ல விளக்கம்‌ தர 


44 வரி என்பது பொதுவூர்க ஒருவகை 
நாட்டியத்தையும்‌ பாடலையும்‌ குறிக்கிறது 
அதனுடைய கருப்பெரீருள்‌ முற்றிலும்‌ 
நாட்டுப்‌ பாடலின்‌ ; தன்மையுடையது. 
அடியார்க்கு அதும்‌ இது குறித்துப்‌ பின்‌ 


/ 
ந்‌ 
5 


/ 335 


பாடலில்‌ தலைஷ்ரின்‌ சித்திரங்களை 
அவர்களது 
இப்‌! நிறைந்தது. 


உள்ளன. 


கந்துக வரி, 
வெள்ளைப்பாட்டு ஆகியவை". 


நாட்டுப்‌ பாடலில்‌ ச 


செருமிகு சின நுகிறர்‌: பாட்டுடைத்‌ 
ஒருதனி ஆழிஉ, பதியையும்‌ அப்பதிவாழ்‌ 
தொழிலையும்‌ வரி வருணிக்‌ 
வரியைப்பற்றிய இந்த 
81 திருத்தின்படி கானல்வரி என்பது 


ஸம்‌. கண்ல்‌ நிலப்‌ பகுதியில்‌ பாடப்படுவது 


என்று ஆகிறது. அம்மக்களின்‌ தொழில்‌ 
மீன்பிடித்தல்‌ ஆகும்‌. எனவே இப்‌ 
பாடலில்‌ கற்பனை செய்யப்படும்‌ பொருள்‌ 
கள்‌ கடற்கரை, மீன்கள்‌, கடற்கரையில்‌ 
வளரும்‌ தாவரங்கள்‌, மற்றும்‌ பரதவ 
மக்களின்‌ வாழ்ச்கைமுறை போன்ற 
வையே, விவசாயத்‌ தொழிலாளர்‌ ஏற்ற 
நீர்‌ இறைக்கும்போது பாடும்‌ பாடலி 
லிருந்து பரதவப்பெண்கள்‌ கூத்தாடும்‌ 
போதுபாடும்‌ பாட்டுவரை எல்லாமே 
அவர்கள்‌ இசைக்கும்‌ தாளத்திற்குத்‌ 
தகுந்தவாறு சந்த வேறுபாடு கொண்ட 
வையாக இருக்கின்‌ றன. 


காளல்வியீன்‌ கருப்பொருள்‌ 

4 * 5 எனவே “கானல்வரி” என்பது மீன்‌ 
பிடிப்பதற்காக / ஆடவர்கள்‌ படகேறிச்‌ 
செல்லும்பொழுது ஏற்படும்‌ பிரிவுத்‌ 
துயரத்தால்‌ பாடப்படும்‌ காதல்‌ பாட்டே 


யாகும்‌. ஆடவன்‌ தன்னுடைய பிரிவும்‌ 
துன்பத்தைப்‌ போக்கிக்‌ கொள்ளவும்‌ 
அல்லது அபாயகரமான தன்னுடைய 


வேலையின்‌ பயத்தைப்‌ போக்கிக்‌ கொள்ள 
வும்‌ பாடலாம்‌. அந்த . ஆடவனின்‌ 
அணைப்பிற்கு ஏங்கியும்‌ அவன்‌ சுகமாகத்‌ 
திரும்பி வரவேண்டுமென்று வேண்டியும்‌ 
அவள்‌ பாடலாம்‌. காதலர்களின்‌ 
பிரிவுக்கால உணர்ச்சிகளை அப்பாடல்கள்‌ 
பிரதிபலிக்கும்‌. ஒன்று சேர்வோம்‌ என்ற 
தம்பிக்கையையும்‌ அவை காட்டும்‌, இந்த 
நாட்டுப்பாடற்்‌ கருப்பொருள்கள்‌ 
நெய்தல்திணைப்‌ பாடல்களில்‌ காணப்‌ 
படுகின்றன; பிரிவால்‌ வாடும்‌ தலைவன்‌ 
தலைவியரின்‌ துன்பத்தை இப்பாடல்கள்‌ 
காட்டுகின்றன. அப்பிரிவு தவிர்க்க 


336 


முடியாதபடி அவர்களுக்கு ஏற்பட்ட 
தாகும்‌. இத்தகைய பிரிவுகள்‌ பரதவ 
மக்களிடம்‌ சாதாரணமானது, ஏனெனில்‌ 
அவர்களில்‌ பலர்‌ படகோட்டிகளாகவும்‌, 
கப்பலோட்டிகளாகவும்‌ இருப்பார்கள்‌. 


பரந மக்களின்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌ 

4-0 கடற்கரைக்குப்‌ பக்கத்தில்‌ வாழும்‌ 
பரதவர்கள்‌, படகோட்டிகள்‌ மற்றும்‌ வேறு 
மக்களிடையேயிருந்து சேகரிக்கப்பட்ட 
நாட்டுப்‌ பாடல்கள்‌ பலதரப்பட்டவை. 
அவைகளில்‌ அதிகமான அளவில்‌ கிடைப்‌ 
பவை, தூத்துக்குடிப்‌ பகுதியில்‌ வாழும்‌ 
ரோமன்‌ கத்தோலிக்க மதத்தைச்‌ சேர்ந்த 
பரதவ குலத்து மீனவர்கள்‌ பாடும்‌ அம்‌ 
பாப்பாட்டும்‌” எல்லாகிராமீய மக்களும்‌ 
பாடும்‌ “கப்பல்‌ பாட்டும்‌”? ஆற்றங்கரை 
களிலே வாழும்‌ பரதவர்கள்‌ பாடும்‌ 
தோணிப்பாட்டும்‌, தொழிலாளர்கள்‌ பாடும்‌ 
'ஐஜலஸாப்பாட்டும்‌” ஆகும்‌. இப்பாடல்‌ 
களின்‌ பொதுவான அம்சம்‌ பிரிவால்‌ 
வாடும்காதலர்கள்‌ படும்‌ வேதனை தான்‌, 


காப்பியத்தீலும்‌, நாட்டுப்‌ பாடலிலும்‌ பரதவ மக்கள்‌ 

47 நாட்டுப்‌ பாடலின்‌ இந்தக்‌ கருப்‌ 
பொருனளைத்தமதாக்கிக்‌ கொண்டகாப்பியக்‌ 
கவிஞர்‌ சங்க இலக்கிய மரபாகிய 
நெய்தல்‌ திணையோடு அதை இணைத்து 
அழகான சொல்நயம்‌ மிக்க கவிதையாக 
ஆக்கித்‌ தந்திருக்கிறார்‌. தமிழ்க்‌ காப்பியங்‌ 
களில்‌ கரணப்படும்மிக உயர்ந்த 
உணர்ச்சிக்‌ கவிதைகள்‌ என்று இவற்றைச்‌ 
சொல்லலாம்‌ ஆனால்‌ இங்கும்‌ கூடத்தனது 
லட்சியமான மாபெரும்‌ தமிழ்ப்‌ பேரரசைக்‌ 
கவிஞர்‌ மறந்துவிடவில்லை. சோழ 
அரசனைப்‌ புகழ்ந்தும, காவிரியையப்‌ 
போற்றியுமே தனது பாடலைக்‌ கோவலன்‌ 
தொடங்குகிறான்‌. கங்கை  ந்தியையும்‌ 
குமரிமுனேயையும்‌ அவன்‌ வெற்றி 
கொண்டது கங்கையரசியையும்‌ குமரி 
யரசியையும்‌ சேோழநாடன்‌ மணப்‌ 


பதாகவே பாடலில்‌ காட்டப்படுகிறது, 
பின்னர்‌ பாடல்‌ வானிலிருந்து வந்தவளைப்‌ 
போன்றதொரு பெண்ணை வருணிக்கிறது, 
இப்பெண்ணைப்‌ பார்த்ததும்‌ பாட்டி ன்‌ 
தலைவன்‌ மையல்‌ கொள்கிறான்‌. அவனு 
டைய காதல்‌ நோய்க்கு மருந்து அவளைத்‌ 
தழுவுவதே என்றெண்ணுகிறான்‌, பெண்‌ 
ணுருவில்‌ வந்த கூற்றம்‌ என்று அவளை 
அழைக்கிறான்‌. அவளுடைய மூதாதையர்‌ 
கள்‌ வலைகளை விரித்து மீன்களைப்‌ பிடித்‌ 
தார்கள்‌. அம்மீன்கள்‌ சாவின்‌ பிடியில்‌ 
சிக்கித்‌ தவித்தன. அவளோ கண்ணால்‌ 
அவனை நோக்கி மரணத்தின்‌ பிடி யில்‌ 
அவனைச்‌ சிக்க வைத்தாள்‌. அவளைப்‌ 
போல நடைபயில முயன்று தோற்க 
வேண்டாம்‌'என்று அன்னத்தைப்பார்த்து 
அவன்‌ கூறுகிறான்‌. 


4:8 மாதவி முற்றிலும்‌ அவனைத்‌ தவ 
றாகப்புரிந்து கொள்கிறாள்‌. அந்த உணர்ச்‌ 
சியிலேயே அவளும்‌ பாடத்‌ தொடங்கு 
கிறாள்‌. சூதின்றி அவள்‌ பாடுகிறாள்‌, காத 
லப்‌ பொழிந்து விட்டு மறைந்து போய்‌ 
விட்ட காதலனைப்‌ பற்றி,அவளைப்‌ பிரிவுத்‌ 
துன்பத்தில்‌ ஆழ்த்திச்‌ சென்று விட்ட காத 
லனைப்‌ பற்றி அவள்‌ பாடுகிறாள்‌. விரை 
வில்‌ திரும்புவேன்‌ என்று உறுதியளித்த 
அவனுடைய உறுதிமொழிகளை மறக்க 
வில்லை என்று அவள்‌ பாடுகிறாள்‌. அவன்‌ 
பிரிந்து சென்ற போது பிரியாவிடை 
கொடுத்தஅந்தக்காதல்‌ பனித்த கண்களை 
அவன்‌ எவ்வாறுதான்‌ மறந்தானோ? 
விரைவில்வந்துவிடும்படி அவனை அவள்‌ 
இறைஞ்சுகிருள்‌, .. 


4-9 நாட்டுப்‌ பாடல்‌ தொகுப்புகளில்‌ 
பரதவ மக்களின்‌ . காதல்‌ பாட்டுக்கள்‌ 
அருகியே காணப்படுகின்றன. ஆனால்‌ 
கடற்கரையில்‌ நின்று கெண்டு 
தங்கள்‌ காதலர்கள்‌ உயிரோடு திரும்பி 
வர வேண்டுமே என்று ஏங்கிக்‌ கொண்டு 


நிற்கும்‌ காதற்‌ பெண்டிரின்‌ சித்திரங்களை 
அவற்றில்‌ காண்கிறோம்‌. அவர்களது 
தொழில்‌ அவ்வளவு ஆபத்து நிறைந்தது. 
ஒரிரு ஒப்பாரிப்‌ பாடல்கள்‌ உள்ளன. 
அவற்றில்‌ வரும்‌ பெண்களது கணவர்கள்‌ 
இறந்துவிடுகிறார்கள்‌, அப்பெண்களது 
நிலை, தம்காதலர்கள்‌ சுகமாக வந்து சேர 
மாட்டார்களா என்று ஏங்கி நின்ற பெண்‌ 
கள்‌. அவர்கள்‌ ஏறி வந்த கப்பல்‌ கரை 
சேராமல்‌ பாறைகளில்‌ மோதி அழிந்த 
தைக்‌ கேள்வியுற்ற நொந்துபோன 
நிலையைப்‌ 6 பால மேவ இருக்கிறது. 
தங்கள்‌ காதலர்கள்‌ வருகிறார்களா 
என்று பார்க்கக்‌ கடற்கரையில்‌ இருந்த 
வாறே தூரத்தில்‌ கரையை நோக்கி வரும்‌ 
படகுகளின்‌ விளக்குகளை எண்‌ ணிப்‌ 
பார்க்கும்‌ மீனவப்‌ பெண்களையும்‌ இப்‌ 


- பாடல்களில்‌ நாம்‌ பார்க்கிறோம்‌. கானல்‌ 


வரியின்‌ கருப்பொருளும்‌ சங்க இலக்கியத்‌ 
தில்‌ நெய்தல்‌ நிலமக்களின்‌ வாழ்க்கை 
யைக்‌ கூறும்‌ சில பாடல்களின்‌ கருப்‌ 
பொருளும்‌ நாட்டுப்‌ பாடலின்‌ கருப்‌ 
பொருளை அடிப்படையாகக்‌ கொண்டவை. 
4-10 எல்லையற்ற கடலினால்‌ நிலம்‌ 
பிரிக்கப்பட்டிகுப்பது, பிரிந்த காதலர்‌ 
களின்‌ உணர்ச்சிகளின்‌ உருவமாக ஆகி 
றது, கானல்‌ வரியில்‌ வரும்‌ கடல்வெறும்‌ 
உருவகம்‌ மட்டுமல்ல. கடற்கரையில்‌ 
நடந்த நிகழ்ச்சி காப்பியத்தின்‌ திருப்பு 
முனைஆகிறது. கோவலன்‌ கண்ணகியிடம்‌ 
திரும்ப வந்து “*மனையறம்‌ காக்க?” வேண்‌ 
டியதாகிறது. அது மட்டுமல்ல. புகார்க்‌ 
காண்டத்தில்‌ சாந்தமும்‌, பொறுமையும்‌, 
கற்பும்‌ ஒருங்கே அமையப்‌ பெற்ற பெண்‌ 
ணாக இருந்த கண்ணகி மதுரைக்காண்டத்‌ 
தில்‌ அநீதியை எதிர்த்துச்‌ சினந்து சீறி 
நீதி கேட்கும்‌ புரட்சிக்காரக்கண்ணகிய/ 
மாறும்‌ அதிசயத்தைப்‌ பார்க்கிறோம்கல்‌ 
-ள்ளை 
பவேட்டுவரி : _தாடர்ச்சி 


6 ஈவலன்‌. கண்ட. . 
த: 1] கோவலன்‌, ல றும்‌ ட்‌ 


யடிகள்‌ ஆகியோர்‌ பான்‌ சசி நிலை 


நோக்கிச்‌ செல்கின்றனர்‌. வழியில்‌ வேட்‌ 
டுவரின்‌ கூத்தைஅவர்கள்‌ காண்கிறார்கள்‌. 
கண்ணகியின்‌ புகழ்‌ கொங்கு நாட்டி 
லிருந்து சேர நாடு வரை தமிழ்நாடு முழு 
மையும்‌ பரவப்போகிறது என்று அவர்கள்‌ 
கூறிய நிமித்தத்தையும்‌ கேட்கிறார்கள்‌. 


5*] மதுரைக்‌ காண்டத்தில்‌ இரண்டா 
வது அதிகாரமாகிய வேட்டுவ வரியை 
இப்பொழுது பார்க்கலாம்‌. தங்கள்‌ தெய்‌ 
வங்களுக்கு அந்த மக்கள்‌ அளிக்கும்‌ 
பிரார்த்தனை இரண்டுவிதமாக இருக்கிறது 
1) தெய்வத்தைத்‌ திருப்திப்‌ படுத்துதல்‌ 
2) நன்றி செலுத்துதல்‌. அவர்களுக்குத்‌ 
துன்பமெதுவும்‌ நிகழ்ந்தால்‌ அது ஏதாவ 
தொருஆண்‌ அல்லது பெண்தெய்வத்தின்‌ 
கோபத்தினால்விளைந்தது என்று அவர்கள்‌ 
நம்புகிறார்கள்‌. சமூகம்‌ முழுவதுமே துய 
ரப்‌ படுமாளுல்‌ அந்தக்‌ சமூகத்தின்‌ குல 
தெய்வத்தைத்‌ திருப்திப்‌ படுத்தும்‌ விதத்‌ 
தில்‌ சமூக முழுவதும்‌ சேர்ந்து பொது 
வணக்கம்‌ செய்கிறார்கள்‌. இனக்குழுக்‌ 
களிடையே இவ்வணக்கம்‌ கூத்தோடும்‌ 
பாட்டோடும்‌ நடக்கும்‌," ' 


இந்தக்காப்பியத்தில்‌ வரும்‌ எயினர்‌ 
அல்லது வேட்டுவர்கள்‌ வழிப்ப றிக்‌ 
கொள்ளை செய்து வாழ்பவர்கள்‌. அது 
அவர்களது பரம்பரைத்‌: தொழில்‌, ஆனால்‌ 
அவர்கள்‌ ஜைனர்களைப்‌ போலவும்‌ பிரா 
மணர்களைப்‌ போலவும்‌ சாந்‌ தகுணம்‌ 
படைத்தவர்கள்‌ ஆகிவிட்டார்கள்‌. அவர்‌ 
களுடைய பெண்டிரும்‌ குழந்தைகளும்‌ 
பட்டினி கிடக்க வேண்டியதாபிற்று, 
அவர்களுடைய பெண்‌ தெய்வமாகிய 
ஐயையின்‌ கருணைக்கு நன்றி செலுத்த 
அவர்கள்‌ மறந்து விட்டதாலேயே இவ்‌ 
க்க வு இன்னல்களும்‌ வந்துற்றன என்று 
கில என்ற அவர்களது பூசாசிப்‌ 
தலைவிய।. "கிண்‌ ்‌ டி 
காட்டுகின்‌ ௮ ரி - ஐயையைச்‌ சாந்தப்‌ 
ர்கள்‌ அவள்‌ பேரில்‌ 

இடு 

336 “வேண்டும்‌, 


சடங்குகளும்‌ வணக்க முறையும்‌ 

5 “கீ விழாவுக்கும்‌ சடங்குகளுக்கும்‌ 
அவர்கள்‌ என்னென்ன தயாரிப்புகள்‌ 
செய்தார்கள்‌? தம்குலத்தைச்‌ கசர்ந்த 
ஒரு கன்னிப்‌ பெண்ணை ஐமையாக வேடம்‌ 
தரிக்கச்‌ செய்தார்கள்‌. அவளுடைய கூந் 
தலைக்‌ கொண்டையாக முடித்து அதன்‌ 
மேல்‌ புல்லினால்‌ பாம்பு போல்‌ நீண்ட 
இழை செய்து சுற்றினார்கள்‌. கரடியின்‌ 
பல்லைப்‌ பிறைச்சந்திரனைப்‌ போல அதில்‌ 
பதித்தார்கள்‌. புலிப்பல்லை ஒருசங்கிலியில்‌ 
கோத்து அவளுடைய கழுத்தில்‌ அணி 
வித்தார்கள்‌. சிங்கத்தின்‌ தோலை அரைக்‌ 
கிசைத்தார்கள்‌. அவள்‌ கையில்‌ வில்லைக்‌ 
கொடுத்து ஒரு சிங்கத்தின்‌ மேல்‌ அவளை 
உட்கார வைத்தார்கள்‌. 


53 அந்தக்‌ கன்னியின்‌ முன்னால்‌. 
சோறும்‌, இலவங்கமும்‌ இறை ச்சியும்‌ 
படைக்கப்பட்டன, மலையில்‌ வாழும்‌ 
பெண்கள்‌ அவள்‌ முன்னால்‌ புகைகின்ற 
வாசனைப்‌ பொருள்களையும்‌, மர்‌ மாலை 
களையும்‌, நனைக்கப்பட்ட தானியங்களை 
யும்‌ கொண்டு வைத்தனர்‌. அவர்களுக்‌ 
குப்‌ பின்னால்‌ ஆடவர்கள்‌, பறைகளையும்‌, 
குழல்களையும்‌, பிற இசைக்‌ கருவிகளையும்‌ 
சுமந்து கொண்டு வந்தார்கள்‌. 


5: 4 பூசாரிப்‌ பெண்‌ முன்னால்‌ வந்தாள்‌. 
ஐயையாக அமர்ந்திருந்த கன்னிப்‌ பெண்‌ 
ணின்‌ முன்னால்‌ வந்து வணங்கினாள்‌. 
நிமித்தம்‌ ஒன்றும்‌ கூறினள்‌, 


ஐயையின்‌ வருணனை 

5:5. அப்பெண்‌ தெய்வத்தைப்‌ போற்‌ 

றும்‌ பொழுது சிவன்‌, விஷ்ணு ஆகியோ 

ரின்‌ கதைகளையும்‌ தெய்வாம்சங்களையும்‌ 

அவள்‌ மேல்‌ ஏற்றிப்‌ போற்றினார்கள்‌. 

“்‌ மதியின்‌ வெண்‌ தோடு சூடுஞ்‌ சென்னி 

நுதல்கிழித்து விழித்த இமையா 

நாட்டத்துப்‌ 


பவள வாய்ச்சி தவளவாள்‌ நகைச்சி 
நஞ்சுண்டு கறுத்த கண்டி 
வெஞ்சினத்து 
அரவுநாண்‌ பூட்டி நெடுமலை 
வளைத்தோள்‌ 
துளையெயிற்‌ றுரகக்‌ கச்சுடை முலைச்சி 
வளையுடைக்‌ கையிற்‌ சூல மேந்தி 
கரியின்‌ உரிவை போர்த்தணங் காகிய 
அரியின்‌ உரிவை மேகலை யாட்டி 
சிலம்புங்‌ கழலும்‌ புலம்புஞ்‌ சீறடி 
அமரி குமரி கவுரி சமரி 
சூலி நீலி மாலவற்‌ கிளங்கிளை ஃஃ 
சங்கமும்‌ சக்கரமும்‌ தாமரைக்‌ 
கையேந்திச்‌ 
செங்கண்‌ அரிமால்‌ சினவிடைமேல்‌ 
நின்றாயால்‌ 
கங்கை முடிக்கணிந்த கண்ணுதலோன்‌ 
பாகத்து 
மங்கை யுருவாய்‌ மறையேத்த 
வேநிற்பாய்‌!?” 
நாட்டுப்‌ பண்பாட்டி:பலில்‌ மாரி வருணனை 
ந:6 ஐயையின்‌ இந்த வருணனை இன்‌ 
றைக்கும்‌ கிராமமக்களால்‌ வணங்கப்படும்‌ 
பெண்‌ தெய்வ வருணனையையே ஒத்திருக்‌ 
கிறது. மாரியம்மனைப்‌ போற்றும்‌ நீண்ட 
நாட்டுப்‌ பாடல்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ 
மாரியம்மனின்‌. வருணனைகள்‌ 
வருகின்‌ றன. “முத்துமாரி” என்ற நாட்டுப்‌ 
பாடல்‌!” மாரியம்மனை ஆதிசிவன்‌ “மனைவி 
யாகக்‌ காட்டுகிறது. நாராயணனின்‌ 
தங்கை என்று அவளை அழைக்கிறது. 
அவளுடையவாகனம்‌ சிங்கம்‌, மாரியம்‌ 
மன்‌ பாட்டு என்னும்‌ இன்னொரு நாட்டுப்‌ 
பாடல்‌ அவளை “கண்ணன்‌ ராஜகோபால 
னின்‌ தங்கை” என்றழைக்கிறது. 


ஐயைக்குப்‌ பிடையல்கள்‌ 

இ 4 2 ஐயைக்கு எயினர்‌ அளிக்கும்‌ 
காணிக்கைகளைக்‌ காப்பியம்‌ விவரிக்கிறது. 
காட்டிலும்‌, காட்டு விலங்குகளிலிருந்தும்‌ 


பெறப்படும்‌ பொருள்கள்‌ அடவ: 
நாட்டுப்‌ பாடலும்‌ இது போல 
மாரியம்மனுக்குப்‌ படைக்கப்படும்‌ காணிக்‌ 
கைகளை விவரிக்கிறது. பூக்கள்‌ பெண்‌ 
தெய்வத்தினால்‌ பெரிதும்‌ விரும்பப்‌ படு 
கின்றன. பின்னர்‌ அவர்கள்‌ உப்பு, 
எண்ணை, கானியங்கள்‌, பயறு, உளுந்து, 
பருத்திக்‌ கொட்டை, மற்றும்‌ கிடைக்கக்‌ 
கூடிய வேறு சில, பொருள்களையும்‌ அவ 
ளுக்குப்‌ படைக்கின்றனர்‌. மேற்கு மலைத்‌ 
தொடரில்வாமும்‌ இனக்குழு மக்கள்கள்ளை 
யும்‌. ஆட்டையும்‌, சேவலையும்‌, புகையிலை 
யையும்‌ மற்றும்‌ மலையில்‌ விளையும்‌ வேறு 
பல பொருள்களையும்‌ தமதுதெய்வங்களுக்‌ 
குக்‌ காணிக்கையாக அளிக்கின்‌ றனர்‌ ' 


பெண்‌ தெய்வங்கள்‌ 

ந * 8 பண்டைய இனக்குழுமக்களிடையே 
பெண்‌ தெய்வ வணக்கம்‌ பெருமளவில்‌ 
இருந்திருக்கிறது என்பதில்‌ மானிடவியல்‌ 
அறிஞர்களிடையே பொதுவான கருத்து 
ஒற்றுமை இருக்கிறது. இன்றுள்ள இனக்‌ 
குழு மக்களிடையே நிலவிவரும்‌ வணக்க 
முறையும்‌ சடங்குகளும்‌ மறைந்துபோன 
பண்டைச்‌ சமூகத்தின்‌ எச்சமாக இருக்‌ 
கின்றன. எயினர் களைப்‌ பற்றிய வருணனை 
யின்‌ மூலம்‌ தம்முடைய காலத்தில்‌ அத்த 
கைய சமூகம்‌இருந்தது என்புதைக்‌ காப்பி 
யக்‌ கவிஞர்‌ உறுதிப்‌ படுத்துகிறார்‌. அந்த 
வருணனை கற்பனையான தல்ல, பிரத்யட்ச 
வாழ்க்கையிலிருந்து பெறப்பட்டதாகும்‌. . 
எனவே காப்பியத்தில்‌ உள்ள . இந்த நாட்‌ 
குப்‌ பாடற்‌ கருப்பொருள்‌ உண்மையில்‌ 
ஒரு இனக்குழு சமூகத்தின்‌ . யதார்த்த, 
வருணனையாகும்‌. அம்மக்கள்‌ தம்மைச்‌ 
சூழ்ந்திருந்த நாகரீகமடைந்தமக்களோடு 
தொடர்பு கொண்டிருந்தது தாக்குதல்‌ 
களின்‌ போதும்‌, வழிப்பறிக்‌ கொள்‌ ளை 
களின்‌ போதும்‌ தான்‌. மேற்குத்தொடர்ச்சி 
மலைகளின்‌ உட்பகுதிகளில்‌ இன்றும்‌ கூட 
அந்தக்‌. குறிப்பிட்ட வளர்ச்சி நிலை 


339 


யிலேயே இருக்கும்‌ இனக்குழு மக்கள்‌ 
உள்ளனர்‌. ஆனால்‌ கொள்ளையடிக்கும்‌ 
வழக்கம்‌ மட்டும்‌ அவர்களிடம்‌ இல்லை. 
இன்றைக்கும்‌ எயினர்கள்‌ விருந்தாளி 
சளாய்‌ வந்த அன்னியர்களுக்கு ஊறு எது 
வும்‌ இழைப்பதில்லை, தூண்டப்பட்டா 
லொழிய இனக்குழு மக்கள்‌ அன்னியர்‌ 
களைத்‌ துன்புறுத்துவதில்லை.”& காப்பியக்‌ 
கவிஞர்‌ சமுதாய அந்தஸ்தற்ற இம்மக்‌ 


களின்‌ மேல்‌ அனுதாபம்‌ கொள்ளும்படி. ' 


செய்கிறார்‌. உயிர்‌ வாழவே அவர்கள்‌ 
கொள்ளையடித்தலைத்தொழிலாகக்‌ கொண் 
டனர்‌ என்று காட்டுகிறார்‌. 


ஆய்ச்சியர்‌ குரை 

61 பாண்டியன்‌ நெடுஞ்செழியனின்‌ 
ஆணையின்‌ மேல்‌ காவலர்கள்‌ கோவலனைக்‌ 
கொலை செய்து விடுகின்றனர்‌. கவுந்தி 
அடிகளால்‌ மாதரியிடம்‌ அடைக்கலமாக 
விடப்பட்ட கண்ணகி அவளோடு இருக்‌ 
கிறாள்‌. மாதரியும்‌ பிற ஆயர்‌ குலமங்கையர்‌ 
களும்‌, அவர்களுடையகுலத்துக்குக்‌ தீங்கு 
விளைவிக்கும்‌ துர்ச்சகுனங்களைக்‌ காண்கி 
றார்கள்‌, பால்‌ உறையவில்லை. பெரியதிமீ 
லுடன்‌ கூடிய காளைகள்‌ கண்ணீர்‌ வடிக்‌ 
கின்றன. துள்ளி . விளையாடும்‌ ஆட்டுக்‌ 
குட்டிகள்‌ தம்‌ ஆட்டத்தை நிறுத்தி விடு 
கின்றன. பசுக்கள்‌ தலைகவிழ்ந்து உடல்‌ 
நடுங்கி நிற்கின்றன. 
கழுத்தில்‌ 


கால்‌ நடைகளின்‌ 
கட்டப்பட்டிருந்த மணிகள்‌ 


தரமே கழன்று கீழேவிழுந்து விடுகின்றன . 


. 6:82 இந்தச்‌ சகுனங்கள்வரப்‌ போகின்ற 
. தீங்கைக்‌' காட்டுவதாக எண்ணப்‌ படு 
கின்றன, ஆய்ச்சியர்‌ குரவை எனப்படும்‌ 
கூத்தை ஆடி மாயவனைப்‌ போற்றிப்‌ பாடி 
வணங்க ஆயர்‌ குல நங்கையர்கள்‌ முடிவு 
செய்கின்றனர்‌. முன்னாளில்‌ கண்ணன்‌ 
தன்னுடைய காதலி பின்னையோடு ஆடிய 
நாட்டியமே அது, 


68:8 பாட்டொன்றைப்பாடி விட்டுஅவர்‌ 
கள்‌ கூத்தாடத்‌ தொடங்குகின்றனர்‌. இந்‌ 


340 


தக்‌ கூத்தின்‌ நோக்கம்‌ மாயவனைத்‌ திருப்‌ 
திப்‌ படுத்துவதும்‌ அவர்களது கால்‌ நடை 
களக்‌ காக்க அவனை வேண்டிக்‌ கொள்‌ 
வதுமாகும்‌. கீராமீய மக்களின்‌ தெய்வ 
வணக்கத்தில்‌ பாட்டுப்படுவதும்‌ கூத்தாடு 
வதும்‌ வழக்கமாயிருந்தது என்பதை ஏற்‌ 
கனவே இக்கட்டுரையில்‌ கண்டோம்‌. 
கருப்பொருள்‌ *வாலசரிதையில்‌” வரும்‌ 
கதைகளில்‌ ஒன்றாகும்‌. 


நாட்டுப்‌ பண்பாட்டியலில்‌ கண்ணன்‌ 

ட - இ இக்கதைகள்‌ ஒருகாலத்தில்‌ 
தமிழகத்தில்‌ வாய்மொழியாக வழங்கி 
வந்தன. இவற்றில்‌ ஒரு சில கதைகள்‌ 
பின்னால்‌ பாகவதத்தில்‌ சேர்க்கப்பட்டு 
விட்டன, இவைகளில்‌ பெரும்பான்மை 
யானவை நாட்டுப்‌ பண்பாட்டு மரபைச்‌ 
சேர்ந்தவை. கண்ணன்‌ முதலில்‌ ஆயர்‌ 
குலத்து வீரனாக இருந்தான்‌. பின்னால்‌ 
தெய்வாம்சம்‌ பொருந்தியவனாக ஆக்கப்‌ 
பட்டான்‌. கடைசியில்‌ தத்துவ விசார 
நூலுக்கே ஆசிரியனாக்கப்‌ பட்டான்‌. 
ஒரு சாதாரண கிராமப்புறவீரனாக இருந்த 
கண்ணன்‌ தெய்வநிலைக்கு உயர்த்தப்‌ பட்‌ 
டதைப்‌ பல அறிஞர்கள்‌ ஆராய்ந்திருக்கி 
றார்கள்‌. கிருஷ்ணனைப்‌ பற்றிய பல கதை 
கள்‌ தமிழ்‌ நாட்டினருக்குத்‌ தெரிந்திருந்‌ 
தன, இக்கதைகள்‌ அவனைத்‌ தீமையை 
ஒழிக்க வந்தவனாகவும்‌, ஆநிரைகளைக்‌ 
காக்க வந்தவனாகவும்‌, தன்னுடைய சிறு 
பிள்ளை விளையாட்டினால்‌ கிராமப்‌ பெண்‌ 
களைத்‌ துன்புறுத்தும்‌ குழந்தையாகவும்‌ 
காட்டுகின்றன. அவனுடைய எண்ணி 
றந்த காதலிகளில்‌ நப்பின்னை அல்லது 
பின்னையையே சங்க காலப்‌ புலவர்களுக் 
குத்‌ தெரிந்திருந்தது. பிற்காலக்‌ கவிஞர்‌ 
களும்‌ அவனைக்‌ குழந்தையாகவும்‌, காதல 
கைவும்‌ பாவித்துப்‌ பாடி இருக்கிறார்கள்‌. 


ருரவை 
6-5 ஏழு பெண்களும்‌ வட்ட வடிவ 
மாக நின்று கொண்டு கண்ணனைப்‌ போற்‌ 


றும்‌ ஒரு பாடலுக்கேற்ப ஆட ஆரம்பிக்கி 
றார்கள்‌. அவனுடைய வெற்றிகளையும்‌, 
நப்பின்னை என்னும்‌ அவர்கள்‌ குலத்தைச்‌ 
சேர்ந்த பெண்‌ அவன்‌ மேல்‌ கொண்ட 
காதலையும்‌ பாடல்கள்‌ கூறுகின்‌ றன . அவர்‌ 
களுடைய துயரத்தையும்‌ தீங்கையும்‌ 
போக்குந்‌ திறன்‌ படைத்த அவனுடைய 
குழலோசைக்காக அவர்கள்‌ ஏங்குகிறார்‌ 
கள்‌. 


நாட்டுப்‌ பாடற்‌ கரப்பொருரிலிரந்து மாறுபடும்‌ இடம்‌ 
6: 6: இவ்விடத்தில்‌ காப்பியக்‌ கவிஞர்‌ 
நாட்டுப்‌ பாடற்‌ கருப்பொருவிலிருந்து 
விலகி, தமிழகத்தின்‌ முப்பெரும்‌ அரசர்‌ 
களான பாண்டிய, சோழ, சேரர்களைப்‌ 
பற்றிய பாடலை அறிமுகம்‌ செய்து வைக்கி 
றார்‌?” அதில்‌ அவர்கள்‌ மாயவனின்‌ அவதா 
ரங்கள்‌ என்றே குறிப்பிடப்‌ படுகின்றனர்‌. 
பாண்டியன்‌ பசுக்களைக்‌ காப்பவன்‌ ஆகி 
றான்‌. குருத்து மரமாக மாறி நின்ற ஓர்‌ 
அரக்கனை அவன்‌ கொன்றவன்‌ ஆகிறான்‌. 
சோழனே சக்கராயுதம்‌ தரித்தவனாகிறான்‌. 
சேரன்‌ கடல்‌ கடைந்தவனாகிறான்‌. அரசர்‌ 
களின்‌ மேல்‌ ஏற்றிச்‌ சொல்லப்படும்‌ இந்த 
அடைமொழிகளும்‌, வெற்றிகளும்‌, இன்று 
கூடப்‌ பாமர மக்களிடையே வழங்கி வரும்‌ 
கதைகளில்‌ உள்ளன. இவற்றின்‌ நோக்கம்‌ 
அவர்களையும்‌ அவர்களது கால்நடைச்‌ 
செல்வத்தையும்‌ அரசர்கள்‌ காக்க வேண்‌ 
டும்‌ என்பதே. 


ல ரீ தங்கள்‌ பிரார்த்தனையை அவர்‌ 
கள்‌ இவ்வாறு முடிக்கிறார்கள்‌. 
“்‌ ஏன்றியாம்‌, கோத்த குரவையுள்‌ 
ஏத்திய தெய்வநம்‌, ஆத்தலைப்‌ பட்ட 
துயர்‌ தீர்க்க”? 


இது ஒரு நாட்டுப்‌ பாடல்‌ மரபை ச்‌ 
சேர்ந்த வாழ்த்தாகும்‌, இத்தோடு மன்‌ 
னனின்‌ வெற்றியை விரும்பும்‌ பிரார்த்தனை 
யும்‌ சேர்க்கப்பட்டுள்ளது.”' 


கண்ணைப்‌ பற்றிய தமிழ்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌ 


2 35 இப்படிப்‌ பட்ட பாடல்கள்‌ பிரா 
மணச்சிறுமிகளால்‌ கோலாட்டத்திருவிழா 
வின்போது பாடப்படுகின்றன. அவை 
களில்‌ குழந்தைக்‌ கண்ணனின்‌ வெற்றி 
கள்‌ கருப்பொருளாக வருகின்‌ றன. இப்‌ 
பாடல்களில்‌ அவன்‌ பேய்பிசாசுகளை 
அழிப்பவனாகவும்‌, அரக்கர்களைத்‌ தோற்க 
டிப்பவனாகவும்‌ காட்டப்படுகிறான்‌. இந்‌ 
திரன்‌ யாதவர்களின்‌ மேல்‌ கோபமுற்று 
அவர்களது கால்நடைகளை அழிப்பதற் 
காக அடாது மழை பொழிகிறான்‌. கண்‌ 
ணன்‌ ஒரு மலையையே குடையாகப்‌ 
பிடித்து யாதவர்களையும்‌ அவர்களது 
கால்நடைச்‌ செல்வத்தையும்‌ காக்கிறான்‌. 
எதிரிகளின்‌ தாக்குதல்களிலிருந்தும்‌ அவர்‌ 
கணைக்‌ காக்கிறான்‌. திருடர்களிடமிருந்து 
பசுக்களைக்‌ காக்கிறான்‌. காதல்‌ கொண்ட 
கோபியர்களை அவன்‌ கடத்திப்‌ போவதும்‌ 
அவர்களிடம்‌ அவன்‌ செய்யும்‌ குறும்பும்‌ 
அவற்றை அவர்கள்‌ அன்னையிடம்‌ கூறு 
வதும்‌ இப்பாடல்களில்‌ ட வரும்‌ கருப்‌ 
பொருள்கள்‌. கோலாட்டத்‌ திருவிழா வின்‌ 
கடைசி நாளன்று பசுவைப்‌ போன்ற ஓரு 
பொம்மை செய்து அதை ஊர்வலமாகத்‌ 
தெருக்களில்‌ கொண்டு செல்வார்கள்‌. 
அதைத்‌ தொடர்ந்து சிறுமிகள்‌ பாடிக்‌ 
கொண்டே ஆடிச்‌ செல்வார்கள்‌. 


6-9 இந்தத்‌ திருவிழாவும்‌ ஊர்வலத்‌ 
தில்‌ கொண்டு செல்லப்படும்‌ பசுவும்‌ 
இவை ஆய்ச்சியர்‌ குரவையின்‌ எச்சங்கள்‌ 
என்று தோற்றுகின்‌ றன. இந்தப்‌ பெண்‌ 
களும்‌ தங்களைக்‌ கண்ணனுடைய குறும்பு 
களால்‌ துன்புற்ற கோபியர்களாகப்‌ 
பாவித்தே பாடுகிறார்கள்‌?” இதுவு ம்‌ 
இதைப்‌ போன்ற வேறு சில நாட்டுப்‌ 
பாடல்களும்‌ மிகப்‌ புராதன காலத்தைச்‌ 
சேர்ந்தவை, முல்லைத்திணையைச்‌ சேர்ந்த 
சங்கப்‌ பாடல்கள்‌ கண்ணனையும்‌ அவனது 
அண்ணனான பலராமனையும்‌ போற்றும்‌ 


341 


திருவிழாக்களைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றன. 
அத்திருவிழாக்களில்‌ கிராமீய நடனங்்‌ 
களும்‌ நாடகங்களும்‌ நடைபெற்றன. கண்‌ 
ணனையும்‌ பலராமனையும்‌ பற்றிய இக்கதை 
களக்‌ காப்பியம்‌ **வாலசரித நாடகம்‌???” 
என்றழைக்கிறது. இது அவ்விரு யாதவ 
வீரர்களையும்‌ பற்றிய கதைகள்‌, புராணக்‌ 
கதைகள்‌ ஆகியவற்றின்‌ தொகுப்பாகும்‌. 


நுள்பமரலைநுள்ப தீகர்ர்சிகள்‌ கோந்த மால்‌ 

71 கண்ணகி தன்‌ கணவனின்‌ இறப்‌ 
பைக்‌ குறித்து அறியாமல்‌ இருந்தாள்‌. 
தன்னுடைய. மனக்கிலேசத்தை அவள்‌ 
பின்வருமாறு கூறுகிறாள்‌ . 


“்‌ காதலற்‌ காண்கிலேன்‌ ; கலங்கிய நோய்‌ 


கைமமிகும்‌ 

ஊதுலை தோற்க உயிர்க்குமென்‌ 
நெஞ்சன்‌ றே; 

ஊதுலை தோற்க உயிர்க்குமென்‌ 
நெஞ்சேயாயின்‌ 

ஏதிலார்‌ செகன்னது எவன்வழி 
யோதோழீ? 

நண்பகற்‌.போதே நடுக்குநோய்‌ 
கைம்மிகும்‌ 

அன்பனைக்‌ காணாது அலவுமென்‌ 
நெஞ்சன்‌ றே 

அன்புக்‌ காணாது. அலவுமென்‌ 
நெஞ்சாயின்‌ 

எஞ்சலார்‌ சொன்ன தெவல்‌ வழி 
யோதோழீ?? 
7-2 - கோவலனின்‌ மாணம்‌ பற்றிய 


செய்தி திடீரென்று கண்ணகிக்கு ,அறிவிக்‌ 
கப்படுகிறது. ஆனால்‌, அவளோ துக்கத்‌ 
தால்‌. உடைந்து போய்‌ விடவில்லை, 
மாறாக ஒரு “விதவையின்‌ வாழ்க்கையைப்‌ 
பற்றி எண்ணிப்‌ பார்க்கிறாள்‌, சமுதாயத்‌ 
தின்‌. நோக்கில்‌ தாழ்த்தப்பட்டுத்‌ தனிமை 
யில்‌: தான்‌ வாடப்‌ போவதை எண்ணிப்‌ 
பார்க்கவே அவள்‌. நடுங்குகிறாள்‌. அவளு 
டைய சீற்றம்‌ கனல்போல்‌ எழுகிறது. 


342 


தனக்குத்‌ தானே இக்கேள்வியை. அவள்‌ 
கேட்டுக்கொள்கிறாள்‌. 


1 இன்புறுதம்‌ கணவர்‌இடர்‌ எரியகம்‌ 

மூழ்கத்‌ 

துன்புறுவன நோற்ற த்‌ துயரிறும்‌ 
மகளிரைப்போல்‌ 

மன்பதை அலர்தூற்ற மன்னவன்‌ 
தவறிழைப்ப 

அன்‌ பனை இழந்தேன்யான்‌ 

அவலங்கொண்டழிவலோற 


கைம்மை 
ப்‌. தனிமையாலும்‌ கைம்மையாலும்‌ 
வாடும்‌ விதவையின்‌ அவல வாழ்க்கை 
அவள்‌ மனத்தில்‌ வருகிறது. கைம்பெண்‌ 
புனித நதிகள்‌ பலவற்றில்‌ மூழ்கி எழுகி 
றாள்‌. சாவை எதிர்தோக்கி நெஞ்சில்‌ 
துயரம்‌ தாங்கி அலைகிறாள்‌. கவலையால்‌ 
அவளது நெஞ்சம்‌ கனக்கிறது. இரவு 
பகலாக கண்களில்‌ நீர்‌ வழிய அவள்‌ 
சாவை எதிர்நோக்குகிறாள்‌. 


அவளுடைய துயரத்திற்குக்‌ காரணம்‌ யார்‌? 

7-4 நீதிக்குப்‌ புறம்பான முறையில்‌ 
அவளுடைய கணவன்‌ அரசனால்‌ மரண 
தண்டனை விதிக்கப்பட்டுக்‌ கொஃயுண்டு 
விட்டான்‌. தன்‌ கணவன்‌ குற்றமற்றவன்‌ 
என்று நிரூபிக்க அவள்கதிரவனை “என்‌ 
கணவன்‌ கள்வனா?”? என்று கேட்கிறாள்‌ 


ஆயச்சியர்‌ எல்லோரும்‌ செவியுறும்‌ 
படி கதிரவன்‌ பதிலளிக்கிறான்‌ ''உன்‌ 
கணவன்‌ கள்வன்‌ அல்லன்‌. இவ்வூரைத்‌ 
தீயுண்ணப்‌ போகிறது?” என்கிறான்‌. இந்த 
அத்தியாயம்‌ துன்பமாலை என்று . பெயர்‌ 
பெறுகிறது. 


ஓப்பாரிப்‌ பாடல்கள்‌ கைம்மை 
யடைந்த பெண்களின்‌ ஏக்கத்தையும்‌ 
துயரத்தையும்‌ காட்டுகின்றன, நாட்டுப்‌ 


பாடல்களில்‌ வரும்‌ ஒப்பாரியின்‌ . கருப்‌ 
பொருள்‌ துன்ப மாலையிலும்‌ பிரதிபலிக்‌ 
கிறது. அதில்கண்ணகி விதவையின்‌ துய 
ரங்களை வருணித்திருக்கிறாள்‌. 


நாட்டுப்பாடலில்‌ ஒப்பா 

7 5 நாட்டுப்‌ பாடலில்‌ வரும்‌ ஒரு தலைவி 
கலகத்தில்‌ இறந்து போன தன்‌ கணவனை 
எண்ணிப்‌ புலம்புகிறாள்‌. 


“்‌ குளத்தங்‌ கரையோரம்‌ நான்‌ - ஒரு 
குயிலுன்னு நிக்கையிலே.-- என்னை 
குயிலுன்னு பாராமே -- என்னைக்‌ 
குண்டாலே எய்தார்கள்‌ பு 
ஆத்தங்‌ கரையோரம்‌ -- நான்‌ 
அன்னம்‌ போல நிக்கயிலே 
அன்ன மின்னு பாராமே - ஒரு 


உ. 9927 


அம்பாலே எய்தார்கள்‌ 


| கைம்மையின்‌ துயரம்‌ கணவனை 
இழந்த ஒரு பெண்ணால்‌ இவ்வாறு வரு 
ணிக்கப்படுகிறது. 


““கும்பத்துப்‌ பால்கொண்டு 
கூவாத சாவல்கொண்டு 
கோயநதி போனாலும்‌ 
கோயநதிப்‌ பாப்பாரு 
கொடுமை பெருத்த 
கொடுமையா வாரா 
கோயிலைச்‌ சாத்தி 
கொக்கிரெணடும்‌ 
போடுமென்பார்‌??** 


சென்ற பிறவியில்‌ செய்த பாவங்களுக்‌ 
காக இந்தப்‌ பிறவியில்‌ அவள்‌ துன்பம்‌ 
அனுபவிக்கிறாள்‌. அவளுடைய பாவங்‌ 
களைப்‌ புனிதநதிகளில்‌ கூட கழுவ முடி 
யாது. எல்லோரிடத்திலும்‌ அவள்‌ அவ 
மானப்‌ படுகிறாள்‌. சாவுதான்‌ இதற்கு ஒரு 
முற்றுப்புள்ளி வைக்கவேண்டும்‌. அது 
வரை அவள்‌ துயரப்பட்டுக்கொண்டே 
வாழ்நாளைக்‌ கடத்துவாள்‌. இத்தகைய 


கருப்பொருள்கள்‌ பெரும்பாலான ஒப்‌ 
பாரிப்‌ பாடல்களில்‌ வருகின்றன. 


நாட்டுப்‌ பண்பாட்டுக்‌ கருப்பொருளிலிகுந்து விலகுதல்‌ 
இத, ஆனால்‌ துன்பமாலையில்‌ வழக்க 
மான கைம்மைத்துயரையும்‌ உணர்ச்சி 
களையுமே கண்ணகி எண்ணிக்‌ கொண்டி 
ராமல்‌ தன்‌ கணவனின்‌ மரணத்திற்கு 
உரிய பொறுப்பை மன்னனின்‌ மேல்‌ 
சுமத்துவதைப்‌ பார்க்கிறோம்‌. நீதி 
பிழைத்த அரசன்‌ அவனுடைய குற்றத்திற்‌ 
காக எத்தகைய தண்டனையும்‌ பெறாமல்‌ 
வாழ்ந்து அரசாட்சி செய்யும்‌ பொழுது 
அம்மன்னனின்‌ பிழைக்காக அவள்‌ ம்‌ 
டும்‌ ஏன்‌ தண்டனை பெறவேண்டும்‌? 
இந்த எண்ணம்‌ அவளுடைய சீற்றத்‌ 
தைத்‌ தூண்டுகிறது, அத்தகைய கொடு 
மையை அவள்‌ மேல்‌ சுமத்திய அரசாட்‌ 
சியை அழிக்கவும்‌, நீதியை நிலைநிறுத்‌ 
தவும்‌ அவன்‌ விரும்புகிறாள்‌. 

கண்ணான்‌ நகுணமாற்றம்‌ 

7'7 இந்தச்‌ சிந்தனை பேரரசாகிய பாண்‌ 
டிய அரசையே எதிர்த்து நீதி கேட்டுப்‌ 
போராடும்‌ தலைவியாக அவளை மாற்று 
கிற்து.இன்னும்‌ சொல்லப்போனால்‌ இந்த 
உலகின்‌ 
புரட்சித்தலைவியாக அவளை மாற்றுகிறது. 
தமீழ்‌ இலக்கிய உலகில்‌ இதுவேமுதலும்‌ 
முடிவும்‌ ஆகும்‌. 


மாற்றமே தமிழ்க்‌ காப்பிய 


ஆனல்‌ ஒப்பாரியில்‌ வரும்‌ தலை வி 
யர்கள்‌ விதியை எதிர்த்துக்‌ கிளம்புவ 
தில்லை. அவர்கள்‌ அதற்கு அடி 
பணிந்து விடுரார்கள்‌, 
அவர்கள்‌ பவெளியிடுகிறார்கள்‌. 
இது நமக்குப்‌ புரியக்‌ கூடியதே. ஏனெ 
னில்‌ நிலவுடைமைச்‌ சமுதாயத்‌ தில்‌ 
மனைவி என்பவள்‌ கணவனின்‌ நிழல்‌ வள்‌ 
டுமே.உருவம்‌ மறைந்து விட்டால்‌ நிடவாழ்‌ 
மறைந்து விடுகிறது. அவரை 


345 


நிராசையையே . 


cc 


நாட்டுப்‌ பண்பாட்டியலில்ரு நநு உதாரணங்கள்‌ 

ர்த்து ஆனால்‌ காதலனால்‌ கொல்லப்‌ 
பட்ட தாசிஒருத்தி மறுபிறப்பில்‌ அவனைக்‌ 
கொன்று பழி தீர்த்துக்‌ கொள்ளும்‌ கதைப்‌ 
பாடல்‌ ஒன்று இருக்கிறது, அது பழைய 
னூர்‌ நீலி கதையாகும்‌. அது ஒன்றுதான்‌ 
பெண்‌ தன்னை வஞ்சகமாகக்‌ கொன்ற காத 
லனைப்‌ பழி தீர்த்துக்‌ கொள்ளும்‌ கதையா 
கும்‌ இந்தக்‌ கதை மிகப்‌ பழங்காலத்தைச்‌ 
சேர்ந்தது என்று தோன்றுகிறது. சமண 
காவியமாகிய நீலகேசியில்‌?” இக்கதை 
கூறப்படுகிறது, நாட்டுப்பாடலில்‌ வரும்‌ 
இக்கதை தவிரத்‌ தன்னைக்‌ கொல்ல முயற்‌ 
சித்த கணவனைக்‌ கொன்ற பெண்ணின்‌ 
கதையும்‌ உண்டு. குண்டலகேசி என்ற 
பெளத்த காவியமே அது, இவைகள்தாம்‌ 
பழிதீர்த்துக்‌ கொண்ட பெண்ணின்‌ கதை 
கள்‌. (குண்டலகேசி பிற்காலத்து நூல்‌) 


வேறுபடும்‌ இடம்‌ 

‘9 என்றாலும்‌ இவை எல்லாம்‌ தனி 
மனிதர்கள்‌ , பழிவாங்கப்பட்ட கதைகள்‌. 
கண்ணகியின்‌ வி ருப்ப மோ நெடுஞ்‌ 
செழியனின்‌ அநீதிக்கு முற்றுப்புள்ளி 
வைப்பதாகும்‌. இது அவனைக்‌ கொன்று 
பழிதீர்த்துக்‌ கொள்வது மட்டுமல்ல, 
அத்தகையஅநீதியின்‌ பிறப்பிடமாக இருக்‌ 
கும்‌. அரசாட்‌.சியையும்‌, அந்த அநீதியைத்‌ 
தடுத்து நிறுத்தாது விட்டுவிட்ட அந்தத்‌ 
ரத முற்றிலும்‌ அழிப்பதாகும்‌, 


பட்ஸ்‌ யானுமோர்‌ பத்தினியே 
யாமாகில்‌ 
ட்ட னரசோ டொழிப்பேன்‌ 
மதுரையுமென்‌ 
பட்டிமையுங்‌ காண்குறுவாய்‌?”' 


எனவே கண்ணகி தன்னுடைய சொந்த 
இழப்புக்காக மட்டும்‌ பழி தீர்த்துக்‌ கொள்‌ 
"ஈவில்லை. எந்தத்‌ தனி மனிதர்க்கும்‌ 


ல. 
பார்க்கி மம கப்பல்‌ கூடாது என்பதற்‌ 


டைய சந்தி வழங்குவதில்‌ தவறிழைக்கும்‌ 


342 


அரசர்க்கு அத்தகைய தவறு இறப்புக்கும்‌ 
மணிமுடியை இழத்தலுக்கும்‌ கொண்டு 
செல்லுமென்று காட்டவுமே அவள்‌ பழி 
தீர்த்துக்‌ கொண்டாள்‌, 


குன்றக்‌ ராவை 

8 :] மலைவாழ்‌ இனக்குழு மக்களின்கூத்‌ 
திலும்‌ பாட்டிலும்‌ உள்ள நாட்டுப்‌ பாடற்‌ 
கருப்பொருள்‌ வஞ்சிக்‌ காண்டத்தில்‌ வரும்‌ 
குன்றக்‌ குரவையில்‌ காட்டப்பட்டிருக்‌ 
கிறது. கண்ணகி மதுரையைத்‌ தீக்கிரை 
யாக்கி விட்டு, மேற்குமலைத்‌ தொடருக்குச்‌ 
செல்கிறாள்‌, . திருச்செங்குன்‌ நின்‌ மேல்‌ 
ஏறி அங்கேயிருந்த வாகை மர நிழலில்‌ 
நிற்கிறாள்‌. அம்மேற்கு மலைகளில்‌ வாழ்ந்து 
வந்த மலைவாழ்‌ இனக்குழு மக்கள்‌ அவளை 
அணுகி அவள்‌ யாரென்று கேட்கிறார்கள்‌ 
மதுரை அழிந்துபட்ட கதையை அவள்‌ 
அவர்களுக்குக்‌ கூறுகிறாள்‌, அப்பொழுது 
கோவலன்‌ வானிலிருந்து வந்திறங்கி 
அவளை அழைத்துக்கொண்டு செல்கிறான்‌. 
இந்த அதிசயத்தைக்‌ கண்ட அம்மக்கள்‌ 
அவளை மலைத்தெய்வம்‌ என்று வணங்கு 
கிறார்கள்‌. அவளை வணங்கும்‌ விதமாக 
அவர்கள்‌ குன்றக்‌ குரவையைப்‌ பாடி ஆடு 
கிறார்கள்‌. 


காப்பியத்தில்‌ மலவார்‌ மக்கள்‌ 

௭2 அவ்வினக்குழு மக்களைக்‌ குன்ற 
வர்‌ என்றும்‌ குறவர்‌ என்றும்‌ காப்பியம்‌ 
அழைக்கிறது. மலைநாடன்‌ என்பவனும்‌ 
வெற்பன்‌ என்பவனும்‌ அவர்களது தலை 
வர்கள்‌. 
பின்னவன்‌ பள்ளத்தாக்கின்‌ தலைவன்‌. 
மேற்குமஃைத்‌ தொடரில்‌ மலைவாழ்‌ இனக்‌ 
குழு மக்களின்‌ வாழ்க்கை, பழக்க வழக்‌ 
கங்கள்‌ ஆகியவை **மேன்மலை மக்கள்‌?” 
என்ற புத்தகத்தில்‌? விவரிக்கப்பட்டிருக்‌ 
கிறது. அவர்கள்‌ பாடும்‌ ஓரிரு தெய்வ 
வணக்கப்‌ பாடல்களும்‌, “ பிரார்த்தனைப்‌ 
பாடல்களும்‌ இப்புத்தகத்தில்‌ பட்‌. அணு 
பட்டிருக்கின்‌ றன. 


முன்னவன்‌ மலையின்‌ தலைவன்‌. 


இனக்குழு மக்களை இனங்காணுரல்‌ 

ட இதி்‌, பல்வேறு வகைப்பட்ட மலைவாழ்‌ 
மக்கள்‌ உள்ளனர்‌. அவர்கள்‌ பல தரப்‌ 
பட்ட சமூக வளர்ச்சி நிலையில்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. இந்த மலைவாழ்‌ மக்களின்‌ பெயர்‌ 
கள்‌ காப்பியத்தில்‌ வரும்‌ குன்றவர்‌ என்‌ 
னும்‌ பெயரை ஒத்திருக்கின்றன . அவர்‌ 
களது தலைவர்‌ *குன்னுவர்‌” அல்ல்து மன்‌ 
னாடியார்‌? என்று அழைக்கப்படுகிறார்‌. 
மதுரை மாவட்டத்தில்‌ உள்ள எல்லா மலை 
வாழ்‌ இனக்குழு மக்களிடையேயும்‌ இவர்‌ 
கள்தான்‌ அதிக பட்ச சமூக வளர்ச்சி 
நிலையில்‌ இருக்கிறார்கள்‌. குன்றவர்‌ திரிந்து 
“குன்னுவர்‌? ஆகியிருக்கிறது. மன்னாடி. 
யார்‌ அல்லது மன்னாடி, மலை நாடனுக்குச்‌ 
சமமாக ஒலிக்கிறது. மலையரசர்‌” என்ற 
பட்டத்தை அவர்கள்‌ வைத்துக்‌ கொண் 
டிருக்கிறார்கள்‌. மலை நாடனுக்கு இது சம 
மாகிறது. *முதுவர்‌” என்ற இவர்களது 
பெயர்‌ மலைவாழ்‌ ட்க்களில்‌ “இவர்களே 
மிகப்‌ பழையவர்கள்‌ என்று காட்டுகிறது. 
சங்கப்‌ பாடல்களில்‌ வரும்‌ மூதிலர்‌ (மிகப்‌ 
பழங்கால மக்கள்‌) என்ற சொல்லை இது 
ஒத்திருக்கிறது. மலைவாழ்‌ இனக்குழு மக்‌ 
களின்‌ தொழில்‌ உணவு சேகரித்தல்‌ வேட்‌ 
டையாடுதல்‌ - ஆகியவற்றிலிருந்து மலை 
விவசாயம்‌ வரை பல விதமாக உள்ளது. 


ரந்த இறந்தியத்தில்‌ மலைவாழ்‌ மக்களின்‌ சித்திரம்‌ 

இதம்‌ சங்க இலக்கியத்தில்‌ குறிஞ்சித்‌ 
திணைப்‌ பாடல்களில்‌ இம்மலைவாழ்‌ மக்க 
ளின்‌ வாழ்க்கை சித்தரித்துக்‌ ட்டம்‌ பட்‌ 
டிருக்கிறது. பெரும்பாணாற்றுப்‌ படையும்‌, 
மலைபடுகடாமும்‌, மலைவாழ்‌ மக்களின்‌ 
வாழ்க்கையைத்‌ தெளிவாகக்‌ காட்டுகின்‌ 
றன. காதல்‌ நோய்‌ வயப்பட்ட பெண்‌ 
களின்‌ தாய்மார்கள்‌ இனக்குழு மக்களின்‌ 
பூசாரிகளை அழைத்துத்‌ தெய்வங்களை 
சாந்தப்‌ படுத்தும்‌ பூசைகளைச்‌ செய்து 
அதன்‌ மூலம்‌ தம்‌ பெண்களைக்‌ குணப்‌ 
படுத்த . வேண்டிக்‌ கொள்ளும்‌ செய்தி 


நிறைந்த பாடல்கள்‌ சங்க இலக்கியத்தில்‌ 
பெருமளவில்‌ உள்ளன. இந்தப்‌ பூசாரி 
வேலன்‌ என்று அழைக்கப்பட்டான்‌. 
அவன்‌ கையிலே வேலேந்திக்‌ கொண்டு 
வந்து அந்தப்‌ பெண்ணின்‌ முன்னால்‌ 
ஆட்டம்‌ ஆடுவான்‌. அவளுடைய வருங்‌ 
காலத்தைப்‌ பற்றிக்‌ குறி சொல்லுவான்‌. 
மலையின்‌ கடவுள்‌ சேயோன்‌. அவனு 
டைய பூசாரி வேலன்‌. மலைத்‌ தெய்வத்தை 
தொல்காப்பியம்‌ இப்பெயரிலேயே அழைக்‌ 
கிறது. மலைப்‌ பிரதேசங்களில்‌ முருகனின்‌ 
பல்வேறு கோவில்களில்‌ சேயோன்வணங் 
கப்‌ படுவதைத்‌ திருமுருகாற்றுப்படை 
விவரிக்கிறது. 


நற்கால்த்தில்‌ மலைவாழ்‌ மக்களின்‌ வாழ்க்கை நில்‌ 
இ இன்றைக்கும்‌ மலைவாழ்‌ இனக்‌ 
குழு மக்களின்‌ முதற்‌ கடவுள்‌ முருகனே. 
மதுரை மாவட்டத்தில்‌ உள்ள எல்லா மலை 
வாழ்‌ இனக்குழு மக்களும்‌ பூம்பொறை 
நாதனை வணங்குகிறார்கள்‌. கொடைக்‌ 
கானலிலிருந்து மேற்கே பத்து மைல்‌ 
தொலைவில்‌ உள்ள பூம்பொறை அல்லது 
பூங்குன்று என்ற இடத்தில்‌ கோவில்‌ 
கொண்டிருக்கும்‌ முருகனே இந்தப்‌ பூம்‌ 
பொறை நாதன்‌. இந்தக்‌ கோவிலில்‌ பழங்‌ 
காலக்‌ கல்வெட்டுகள்‌ உள்ளன. அருண 
கிரி நாதரால்‌ பாடப்‌ பெற்ற தலமாகும்‌ 
இது. மதுரை மாவட்டத்திலுள்ள எல்லா 
இனக்குழு மக்களின்‌ .ஒரு முகமான வணக்‌ 
கத்திற்கும்‌ இங்குள்ள. முருகன்‌ திருவுருவ! 
பாத்திரமாகிறது. 


மலைவாழ்‌ மக்களின்‌ ருன்னூட்டு வீழா 

இஃ. குன்னூட்டு விழா என்றொரு 
விழாவை அவர்கள்‌ கொண்டாடுகிறார்கள்‌ 
(குன்னூட்டு என்பது மலைக்கு உணவு 
ஊட்டுதல்‌ என்று பொருள்‌ படும்‌) விழா 
விலே, மலைக்‌ கடவுளுக்கு அவர்கள்‌ 
காணிக்கை அளிக்கிறார்கள்‌. மலைவாழ்‌ 
மக்களைக்‌ காக்க : வேண்டி அவரை 


345 


அழைக்கிறார்கள்‌ . பாடுகிறார்கள்‌. கூத்‌ 
தாடுகிறார்கள்‌, அந்தப்‌ பாடல்களின்‌ கருப்‌ 
பொருள்‌ பெரும்பாலும்‌, அவர்களின்‌ ஒளி 
மிக்க எதிர்காலத்தை வேண்டியும்‌, நல்ல 
கணவர்களைப்‌ பெண்கள்‌ அடையவேண்டி 
யுமே இருக்கின்றன. குன்றக்‌ குரவைக்‌ 
கும்‌ குன்னூட்டுப்‌ பாட்டுக்கும்‌ இடையே 
யுள்ள நெருங்கிய ஒற்றுமையை அன்ன 
காமு எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. 


குரவையும்‌ ருன்னுப்பாட்டும்‌ 

8°" குரவைக்கும்‌ குன்னூட்டுப்‌ பாட்‌ 
டுக்கும்‌ இடையேயுள்ள ஒற்றுமைகளைச்‌ 
சுருக்கமாகப்‌ பார்க்கலாம்‌, 


குன்றுப்‌ பாட்டு 

(1) இதனால்‌ வணங்கப்படும்‌ கடவுள்‌ 
வேலன்‌, அவன்‌ வேலன்‌ என்றே குறிக்‌ 
கப்ப௫ுகிறான்‌; அவனது பிறபெயர்களாகிய 
முருகன்‌, சுப்பிரமணியன்‌ அல்லது கந்தன்‌ 
போன்ற வற்றால்‌ அல்ல. 


(2) பறை, குழல்‌ மற்றும்‌ வேறு சில 
இசைக்‌ கருவிகளின்‌ தாளத்திற்கேற்பல்‌ 
கூத்து ஆடப்படுகிறது. 


(3) நல்ல கணவரை அடைய வேண்‌ 
டும்‌ எள்ற பெண்களின்‌ விருப்பம்‌ பாடலின்‌ 
கருப்பொருள்‌ ஆகிறது, 


(4) அவர்களுக்கு நிறைந்த செல்வத்‌ 
தையும்‌ சிறப்பையும்‌ நல்குமாறு கடவுளை 
வேண்டிக்‌ கொண்டு பிரார்த்தலை செய்வ 
தோடு பாடல்‌ முடிகிறது. 


மன்னாடிகளால்‌ பாடப்படும்‌ பாட்டி 
லீருந்து சிலபகுதிகளை மேற்கோள்‌ காட்ட 
லாம்‌, 


1) அத்தரு பன்னீரு 
எங்கே மணக்குது? 
அழகுள்ள வேலவர்‌ 
மேலே மணக்குது! 


346 


2) சந்தனம்‌ குங்குமம்‌ 
எங்கே மணக்குது? 

சண்முக வேலவர்‌ 
மேலே மணக்குது! 


இதில்‌ குறிக்கப்படும்‌ கடவுள்‌ மலைக்‌ 
கடவுளாகிய வேலவரே. இதற்குப்‌ பின்‌ 
னர்‌ காதல்‌ பாடல்‌ வருகிறது. காதலன்‌ 
ஒருவனுக்கும்‌ காதலிக்கும்‌ இடையேயான 
உரையாடலாகப்‌ பாடல்‌ உள்ளது. 


அண்‌: மாசி நிலாவே! 
மருப்படாத்‌ திங்களே! 
மாத்தூரே போக 


வருவய்யா திங்களே! 


பெண்‌: மாத்தூரே நாமாட்டேன்‌ 
மந்தொண்டிக்‌ காயுரேன்‌ 
மந்தையே கல்லோட 
உனக்கென்ன மாராட்டம்‌? 
மந்தைக்‌ கணக்க 
வரமட்டும்‌ காயுரே! 

உச்சி நிலாவே 
ஒளிவில்லாத்‌ திங்களே! 
உள்ளூரே போவோமே 
வருவய்யா திங்களே! 


ஆண்‌: 


பெண்‌: உள்ளூரே நாமாட்டேன்‌ 
ஊரொண்டிக்‌ காயுரேன்‌ 
ஊரொண்டிக்‌ கல்லோட 
உனக்கென்ன சீராட்டு? 
ஊருக்‌ கணக்க 
வரமட்டும்‌ காயுரே! 


விருப்பந்தைத்‌ தெரிளிந்ரும்‌ பீரார்த்தனை 
மாசமொரு மழை 
பேயட்டும்‌ மன்னாடி 
மந்தைக்‌ கொருகிடா 
வெட்டிக்கோ மன்னாடி 
தேசமொரு மழை 
பேயட்டும்‌ மன்னாடி 
தெத்துக்‌ கொருகிடா 
வெட்டிக்கேர மன்னாடி! 


ஒரு வழக்கம்‌ 

8-8. குன்னவர்களிடையே இன்றைக்‌ 
கும்‌ நிலவி வரும்‌ ஒரு வழக்கத்தை அன்ன 
காமு வருணிக்கிறார்‌. பூம்பொறை நாதரின்‌ 
கோவிலுக்கு தேவபொட்டி என்றழைக்கப்‌ 
படும்‌ காணிக்கை நிறைந்த பெட்டியைச்‌ 
சுமந்து கொண்டு வருவார்கள்‌. இதற்கு 
முன்னால்‌ அவர்கள்‌ ஓர்‌ அருவிக்கோ 
அன்றி . நீரோடைக்கோ ஊர்வலமாகச்‌ 
சென்று புனித நீராடுவார்கள்‌, 


காப்பியத்தின்‌ ருள்றவர்‌ 

8:9. காப்பியத்தில்‌ வரும்‌ குன்றக்‌ குர 
வையை இப்பொழுது பார்ப்போம்‌. அதற்‌ 
கும்‌ குன்னூட்டுப்‌ பாட்டுக்கும்‌ இடையே 
யுள்ள ஒற்றுமையைப்‌ பார்க்கலாம்‌. 


(1) மரநிழலில்‌ நின்று கொண்டிருந்த 
கண்ணகியை அணுகுவதற்கு முன்‌ குன்ற 
வர்கள்‌ அருவியிலும்‌' மலையிலுள்ள நீர்‌ 
நிலையிலும்‌ குளிக்கிறார்கள்‌. 


(2) தன்னுடைய கணவனோடு அவள்‌ 
வானில்‌ ஏறிச்‌ செல்வதை அவர்கள்‌ பார்க்‌ 
கிறார்கள்‌. மலர்களையும்‌ வாசனைத்‌ திரவி 
யங்களையும்‌ அவர்கள்‌ காணிக்கையாகக்‌ 
கொண்டு வருகிறார்கள்‌. 

(3) அவர்கள்‌ கொண்டு வரும்‌ இசைக்‌ 
கருவிகள்‌ “தொண்டகம்‌,பறை,மணிகள்‌”' 
ஆகியவையாகும்‌. 


டங்கு கள்‌ - 

8:10 ஆணும்‌ பெண்ணும்‌ புனித நீரா 
டும்‌ அருவிகளைப்‌ பற்றிப்‌ பாடல்‌ வருணிக்‌ 
கிறது. பின்னர்‌ பாடலில்‌ காதற்‌ கருப்‌ 
பொருள்‌ வருகிறது, கூடலுக்குப்‌ பின்னால்‌ 
தம்மை விட்டுப்பிரிந்‌ துவிட்ட காதலர்களை 
எண்ணிப்‌ பெண்டிர்‌ ' ஏங்குகின்றனர்‌. 
“(குன்னுப்‌ : பாட்டின்‌ . 'கருப்பொருளோடு 
'இவை ஒப்பிட்டுப்‌ பார்க்க வேண்டியவை) 
பின்னர்‌ அவர்கள்‌ குரவைக்‌ கூத்து ஆடுகி 
றார்கள்‌... இது முழுக்க முழுக்கப்‌ பெண்டி 


ரால்‌ ஆடப்படும்‌ ஆட்டம்‌. வேலனின்‌ 
புனித வேலை அவர்கள்‌ போற்றுகிறார்கள்‌. 
சூரனையும்‌, பிற அரக்கர்களையும்‌. வேலனி 
டமிருந்து தப்புவதற்காக மரமாக உரு 
மாறிய குருகு என்ற அரக்கனையும்‌ கொன்‌ 
றது அந்த வேல்‌. 


பிரார்த்தனை 
8:]1 காதல்‌ நோய்‌ வயப்பட்ட ஒரு 
பெண்ணைக்‌ குணப்படுத்த வேலனாட்டக்‌ 
காரனொருவன்‌ ஆடிய வெறியாட்டத்தைப்‌ 
பற்றிப்‌ பின்னர்‌ பாடல்‌ விவரிக்கிறது. 
நேயின்‌' காரணத்தைப்‌ புரிந்து கொள்‌ 
ளாத அவனுடைய அறியாமையைப்‌ 
பாடல்‌ எள்ளி நகையாடுகிறது. பின்னர்‌, 
தங்கள்‌ இதயங்கவர்ந்தஇளைஞர்களுக்குத்‌ 
தம்மை மணம்‌ செய்வித்தருளுமாறு 
வேலனை அப்பெண்கள்‌ பிரார்த்தித்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 
“்‌ வேலனார்‌ வந்து வெறியாடும்‌ 
வெங்களத்து 
நீலப்‌ பறவைமேல்‌ நேரிழை தன்னோடும்‌ 
ஆலமர்‌ செல்வன்‌ புதல்வன்‌ 
வரும்வந்தால்‌ 
மால்வரை வெற்பன்‌ மணவணி 
வேண்டுதுமே”??” 


பின்னர்‌ கண்ணகியைப்‌ 
போற்றுகிறார்கள்‌. தங்கள்‌ இதயக்‌ கிடைக்‌ 
கையை நிறைவேற்றி 'வைக்குமாறு அவ 
ளப்‌ பிரார்த்தனை செய்கிறார்கள்‌. 


அவர்கள்‌ 


மன்னனுக்கான பிராத்தனை . 2 
மகி தங்கள்‌ பாடலைக்‌ கீழ்க்கண்ட 
வார்த்தைகளோடு அவர்கள்‌ முடிக்கிறார்‌ 
கள்‌, 
“ என்றியாம்‌ 
கொண்டு நிலைபாடி ஆடும்‌ குரவையைக்‌ 
கண்டுநம்‌ காதலர்‌ கைவந்தா ரானாது 
உண்டு மகிழ்ந்தானா வைகலும்‌ வாழியர்‌ 
வில்லெழுதிய இமயத்தொடு 
கொல்லி யாண்ட குடவர்‌ கோவே! 


347 


கருத்துக்கள்‌ 

18 மிகப்‌ பண்டைக்‌ காலத்தவர்க 
ளாகிய ஓர்‌ இனக்குழு மக்களிடையே இன்‌ 
றும்‌ சில மாறுதல்களோடு வழக்கத்தில்‌ 
இருந்து வரும்‌ நாட்டுப்‌ பாடலும்‌, நாட்டி 
யமும்‌ குன்றக்‌ குரவையின்‌ மாதிரியாக 
இருக்கின்றன. நாட்டுப்‌ பாடல்களுக்கும்‌ 
குன்றக்‌ குரவைக்கும்‌ இடையேயுள்ள 
ஒற்றுமைகள்‌ இம்முடிவுக்குக்‌ கொண்டு 
செல்கின்‌ றன. 


8: 14 கண்ணகியை நோக்கிச்‌ பெய்‌ 
யப்படும்‌ பிரார்த்தனையிலும்‌ சம்பவம்‌ நிக 
மும்‌ நிலத்தின்‌ மன்னனான சோன்‌ செங்‌ 
குட்டுவனை வாழ்த்தும்‌ பொழுதும்‌ காப்பி 
யக்‌ கருப்பொருள்‌ அறிமுகப்‌ படுத்தப்‌ 
பெறுகிறது. மற்றபடி, காதை முழுவதும்‌ 
நாட்டுப்‌ . பாடற்‌ கருப்பொருளே ஆட்ரி 
செலுத்துகிறது. 

இ: 1€ காப்பியத்தின்‌ கடைசிப்‌ பகுதி 


யாகிய வஞ்சிக்‌ காண்டத்தில்‌, மதுரைக்‌ 
காண்டத்து மானிடப்‌ பெண்ணாகிய கண்‌ 


ணகி கற்புத்‌ தெய்வமாகிறாள்‌. முதலில்‌ 
அவள்‌ மலைவாழ்‌ மக்களால்‌ வணங்கப்‌ 
படுகிறாள்‌. அவளுடைய புகழ்‌ மிகப்‌ 


பரவிய பின்னால்‌ அந்நிலத்தின்‌ அரசனால்‌ 
வணங்கப்படும்‌ நிலை அடைகிறாள்‌. பின்‌ 
னர்‌ வேறுபல மன்னர்களாலும்‌ வணங்கப்‌ 
படும்‌ மேன்மை எய்துகிறாள்‌. இவ்வாறு 
பத்தினி வணக்கம்‌ தென்கிழக்கு ஆசியா 
முழுமையும்‌ பரவிற்று, 

வாழ்த்துப்பாடல்‌ 

9-1] வாழ்த்துப்‌ பாடல்‌ தனது கருப்‌ 
பொருளையும்‌, வடிவத்தையும்‌ குழந்தை 
களின்‌ விளையாட்டுப்‌ பாடல்களிலிருந்தும்‌ 
பெற்றிருக்கிறது. சேரனைப்‌ பற்றிய பாடல்‌ 
அம்மானையாக யாக்கப்பட்டிருக்கிற து. 
அம்மானை இன்றைக்கும்‌ களங்கு விளையா 
டும்‌ பொழுது பெண்களால்‌ பாடப்படு 
கிறது. கேள்வி-பதில்‌ வடிவத்தில்‌ அது 


346 


உள்ளது. பாண்டியனைப்‌ பற்றிய பாடல்‌ 
கந்துக வரியில்‌ பாடப்பட்டிருக்கிறது. 
இதனுடைய நாட்டுப்‌ பாடல்‌ வடிவம்‌ பூம்‌ 
பந்துப்‌ பாட்டு என்பதாகும்‌. சேரனைப்‌ 
பற்றிய பாடல்‌ ஊசல்‌ வரியில்‌ எழுதப்பட்‌ 
டிருக்கிறது, வள்ளைப்‌ பாட்டு என்னும்‌ 
உலக்கைப்‌ பாட்டு வகையில்‌ மூன்று 
பாடல்கள்‌ உள்ளன, இது பெண்கள்‌ 
நெல்லிடிக்கும்‌ பொழுது பாடப்படுகிறது. 


இங்கே மூவேந்தர்களையும்‌ வாழ்த்திப்‌ 
பாடும்‌ காப்பியக்‌ கருப்பொருள்‌ நாட்டுப்‌ 
பாடல்‌ கருப்பொருளோடும்‌, வடிவத்தோ 
டும்‌ இணைக்கப்பட்டிருக்கிறது. 


நாட்டுக்‌ கதைகளும்‌ காப்பியமும்‌ 

ங்டூ ட கிராமீய மக்களிடையே வழங்கி 
வந்த கதைகள்‌ பலவும்‌ குறிப்பிடப்படு 
கின்றன. அவை யாவன:- கனாத்திற 
முரைத்த காதையில்‌ வரும்‌ தேவந்தியின்‌ 
கதைகள்‌, காடுகாண்‌ காதையில்‌ மது 
ரைக்கு வழி கூறும்‌ அந்தணனின்‌ 
வருணனை ,கொலைக்களக்காதையில்‌ பொற்‌ 
கொல்லனால்‌ விவரிக்கப்படும்‌ கள்‌ வனின்‌ 
வருணனை, வஞ்சின மாலையில்‌ வரும்‌ புகார்‌ 
நகரத்து ஏழு பத்தினிப்‌ பெண்டிரின்‌ கதை 
கள்‌ ஆகிய எல்லாமே காப்பியத்தில்‌ குறிப்‌ 
பிடப்படும்‌ பகுதிகளில்‌ வழங்கிய நாட்டுக்‌ 
கதைகளாக இருக்க வேண்டும்‌. தேவந்தி 
பாசண்ட சாத்தான்‌ என்ற தெய்வத்தின்‌ 
மனைவி. இந்தத்‌ .தெய்வம்‌ தன்னை வழி 
பட்ட பெண்ணொருத்தியை அவளுடைய 
குழந்தையைக்‌ கொன்றாள்‌ என்ற பழியி 
லிருந்து காக்க வேண்டி மனிதவுருவில்‌ 
குழந்தையாகப்‌ பிறந்தது. அக்குழந்தை 
வளர்ந்து மனிதனாகி தேவந்தியை மணந்‌ 
தான்‌, தன்னுடைய உண்மை உருவத்‌ 
தைத்‌ தேவேந்திக்குக்‌ காட்டித்‌ தன்னேடு 
கோவிலுக்கே வரும்படி அவளை அழைத்‌ 
தது தெய்வம்‌. இவ்வாறு தெய்வங்கள்‌ 
கற்புடைப்‌ பெண்டிரை மணந்து கொள்‌ 


வதும்‌, பக்தர்களுக்காகத்‌ தாங்களே துன்‌ 
பப்படுவதும்‌,அவர்களைப்‌ பழியிலிருந்தோ 
தண்டனைகளிலிருந்தோ காப்பதும்‌ நாட்‌ 
டுப்‌ புராணக்‌ கதைகளில்‌ சாதாரணமாகக்‌ 
கரணப்படுவனவாகும்‌. பூதத்தான்‌, 
ஐயப்பன்‌ மற்றும்‌ சில சாஸ்தாக்களின்‌ 
கதைகள்‌ பாசண்ட சாத்தனின்கதையைப்‌ 
படிக்கும்பொழுது நினைவுக்கு வருகின்றன. 
பூதங்கள்‌ குழந்தைகளையும்‌, குழந்தை 
களின்‌ பிணங்களையும்‌ விழுங்குவதும்‌,தெய்‌ 
வங்கள்‌ அவற்றை மீட்டிப்‌ பெற்றோரிடம்‌ 
தருவதும்‌ கிராமீயப்‌ புராணக்‌ கதைகளில்‌ 
அடிக்கடி வரும்‌ செய்திகளாகும்‌. 
“கெளசிக நாடகம்‌?! என்றொரு பழைய 
கிராமீய நாடகம்‌ உண்டு. விஷ்ணு 
பக்தன்‌ ஒருவன்‌ பிசாசொன்‌ நின்‌ பிடியில்‌ 
அகப்பட்டான்‌. அவனை விழுங்கி விடு 
வேனென்று அப்பிசாசு பயமுறுத்திற்று 
விஷ்ணு தன்‌ பக்தனைக்‌ காக்கிறார்‌. கடவுள்‌ 
மனிதனாகப்பிறந்து தன்னுடைய பக்தனுக்‌ 
காகத்‌ தன்னையே தந்து விடுகிறார்‌. 


மதுரைக்குப்‌ போகும்‌ வழி பெண்‌ 
பேயொன்றினால்‌ காவல்‌ செய்யப்படும்‌ 
பெரிய குகையொன்‌ றின்‌ வழியாகச்‌ செல்‌ 
கிறது.அந்தப்‌ பேய்‌ தான்‌ கேட்கும்‌ வினாக்‌ 
களுக்குச்‌ சரியான விடை சொல்பவர்‌ 
களையே அவ்வழியில்‌ மேலே செல்லவிடும்‌ 
பபிரச்னைக்‌ கதைகள்‌ * என்றழைக்கப்படும்‌ 
நாட்டுக்‌ கதைகளைப்‌ போலவே இக்கதை 
இருக்கிறது. தமிழறியும்பெருமாள்‌? என்ற 
நீண்ட நாட்டுக்‌ கதைப்‌ பாடலிலும்‌. இத்‌ 
தகைய கதைகள்‌ காணப்படுகின்றன. 


10-2 பத்தினிப்‌ பெண்டிரின்‌ கதைகள்‌ 
புகார்ப்‌ பகுதிகளிலே வழங்கி வந்திருக்கும்‌ 
நாட்டுக்‌ கதைகளிலிருந்து பெறப்பட்டி. 
ருக்க வேண்டும்‌.  இக்கதைகளின்‌ தலைவி 
யர்கள்‌ வணிக வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
இவர்களின்‌ கணவர்கள்‌ ' வாணிபத்தின்‌ 
பொருட்டுக்‌ கடல்‌ கடந்து சென்று வாழு 
பவர்கள்‌. அதனால்‌ இப்பெண்டிர்‌ பிரிவுத்‌ 


துன்பத்தால்‌ வாடுகிம 
நூல்களான பட்டினத்து 
நகரத்தார்‌ புராணத்திலும்‌ 
கதைகள்‌ காணப்படுகின்றன, ௩ 
இரண்டுமே அவ்வகுப்பைப்‌ பிர) 
டுக்‌ கதைகளை இலக்கிய வடிவத்தி 
கூறுகின்‌ றன. 


குறிப்பிடப்பட்டுள்ள நாட்டுப்‌ பாடல்கள்‌ 

18 இத! 10வது காதையில்‌ இளங்கோ 
வடிகள்‌ சில நாட்டுப்‌ பாடல்‌ வகைகளைக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. கோவலனும்‌ கண்ணகி 
யும்‌ மதுரை செல்லும்‌ வழியில்‌ காணும்‌ 
காட்சியை கவிஞர்‌ வருணித்துள்ளார்‌, 
வயல்வரப்புகவிலே உட்கார்ந்துகொண்டு 
பெண்கள்‌ பாடிய நாட்டுப்‌ பாடல்களை 
அவர்கள்‌ கேட்கிறார்கள்‌. இவற்றை 
விருந்திற்‌ பாணி” என்று கவிஞர்‌ அழைக்‌ 
கிறார்‌. ஏரைப்‌ பூட்டி உழும்பொழுது 
உழவர்கள்‌ பாடுகிறார்கள்‌. இது “ஏர்மங்க 
லம்‌” என்று அழைக்கப்படுகிறது. நெல்லை 
அளக்கும்‌ பொழுது பாடப்படும்‌. பாட்டு 
“முகவைப்பாட்டு'என்‌ றழைக்கப்படுகிறது. 


திராமிய நாட்டி பங்கள்‌ 

ரா 1 வேத்தியல்‌, பொதுவியல்‌ என 
இரு வகை நாட்டியம்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்‌ 
பட்டிருக்கிறது. முன்னது சாஸ்திரீய 
முறை நாட்டியம்‌. பின்னது கிராமீய 
நடனம்‌. காப்பியத்தில்‌ வரும்‌ பொதுவி 
யல்‌ முற்றிலும்‌ கிராமீய நடனத்தின்‌ 
தன்மை கொண்டது என்று கூறிவிட முடி 
யாது. ஆடை அணிகளால்‌ அலங்கரித்துக்‌ 
கொண்டு, உயர்ந்த இசைக்‌ கருவிகளின்‌ 
இசையினூடே, மாதவி அவ்வகை நாட்டி 
யத்தை ஆடுகிறாள்‌. சாஸ்திரீயக்‌ கலை 
யோடு நாட்டுப்‌ பண்பாட்டுக்‌ கருப்பொரு 
ளும்‌, வடிவங்களும்‌ இவ்விடத்தில்‌ இணைக்‌ 
பட்டுள்ளன. இங்விஷயம்‌ குறித்து மேலும்‌ 
ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்வது இக்கட்டுரை 
பின்‌ வரம்பை மீறுவதாகும்‌. இசையிலும்‌ 
நாட்டியத்திலும்‌ அதிகப்‌ புலமை வாய்ந்த 


349 


ட யன?! 


ளா 
rr 
ள்‌ 
ச்‌ 


| வரால்‌ அது செய்யப்‌ 
மிகப்ரகும்‌. 


கருத்துக்கள்‌ 
8: 18 
ளாகிய ஓர்‌ 

ர்‌ களிவுகள்‌ 


டக பின்னால்‌ நிகழப்‌ போகிற சம்ப 
களைக்‌ குறித்து ஆவலைத்‌ தூண்டுவதற்‌ 
காகவோ அல்லது அச்சம்பவங்களுக்குப்‌ 
பொருத்தமான சூழ்நிலையை உண்டாக்‌ 
கித்‌ தரும்‌ விதத்திலோ கனவுகள்‌ ஆறி 
முகம்‌ செய்து வைக்கப்படுகின்றன. இளங்‌ 
கோவாலும்‌ கம்பனாலும்‌ கையாளப்படும்‌ 
இம்முறை நாட்டுப்‌ பண்பாட்டுக்‌ கரு 
பொருளைச்‌ சரர்ந்ததாகும்‌. கனாத்திறம்‌ 
உரைத்த காதையில்‌ கண்ணகி காணு: 
கனவு வருகிறது. வழக்குரை காதையில்‌ 
பாண்டிமா தேவியின்‌ கனவுக்‌ காட்சி 
வைக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு கனவு 
களுமே விரைவில்‌ தம்‌ கணவர்களை இழக்‌ 
கப்‌ போகும்‌ பெண்‌ மக்களால்‌ காணப்படு 
கின்றன. இன்றைக்கும்‌ கூட நமது பாமர 
மக்கள்‌ வரப்போகும்‌ நிகழ்ச்சிகளைக்கனவு 
கள்‌ முன்கூட்டியே தெரிவிக்கும்‌ என்று 
தம்புகின்‌ றனர்‌. 


முடிவுகல்‌ 
14-1 நாம்‌ இது காறும்‌ பார்த்தவற்றால்‌, 
நரட்டுப்பண்பாட்டுக்‌ கருப்பொருள்‌, 


காப்பியக்‌ கருப்பொருளோடு இணைக்‌ கஃப்‌ 
பட்டுப்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருப்பதைப்‌ 
பற்றிச்‌ சில முடிவுகளுக்கு வாலாம்‌, 

ஏற்சனவே நான்‌ கூறியுள்ள படி, காப்‌ 
பியக்‌ கவிஞரின்‌ நோக்கம்‌ தனது முகவு 
ரையில்‌ அவரே உணர்த்தியுள்ளபடி வரு 
மாறு: 


193. இரண்டு விதமான பேச்சு வழக்‌ 
குடைய தமிழ்‌ மொழி வழங்கும்‌ ஐந்து பிரி 
 வுகளைக்கொண்ட தமிழ்நாட்டின்‌ மொத்த 
மான பண்பாட்டையும்‌ சித்தரிப்பது, 

2). தமிழ்‌ நாடு முழுமைக்கும்‌ பொது 
வான ஒழுக்க விதியை (அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌) ஆக்கித்‌ தருவது. 


350 


3). இவ்வுன்ன தமான கருத்துக்களைப்‌ 
பாடல்‌, எழால்‌, பண்‌, பாணி, அரங்கு, 
விளக்கு மற்றும்‌ வரி, குரவை, சேதம்‌ 
ஆகிய கலை வடிவங்களில்‌ அளிப்பது, 


| 4). மாபெரும்‌ மலையொன்றைச்‌ சிறு 
கண்ணாடியொன்று பிரதி பலித்துக்‌ காட்டு . 
வதைப்‌ போலத்‌ தமிழ்நாட்டின்‌ முழுப்‌ 
பண்பாட்டையும்‌ சிறிய உருவத்தில்‌ 
காட்ட முயற்சிப்பது. 


14 ‘2 இரண்டு விதமான பண்பாட்டு 
நீரோடைகள்‌ அவருடைய காலத்தில்‌ 
இருந்ததைக்‌ கவிஞர்‌ அறிந்திருந்தார்‌. 
அவை இலக்கிய வகையும்‌, நாட்டுப்‌. பண்‌ 
பாட்டு வகையும்‌ ஆகும்‌, இவ்விரண்டை 
யும்‌ஒருங்கிணைத்துத்‌ தமிழ்‌ நாட்டின்‌ பண்‌ 
பாட்டுப்‌ பாரம்பரியத்தைச்‌ செழுமைப்‌ 
படுத்த அவர்‌ விரும்பினார்‌. அவற்றைச்‌ 
சித்தரித்துக்‌ காட்டுவதோடு மட்டும்‌ 
அவர்‌ நின்று விடவில்லை. பண் பாட்டின்‌ 
அவ்விரண்டு பிரிவுகளையும்‌ ஒருங்கிணைக்‌ 
கும்‌ உயர்ந்த முறையை அவர்‌ கடைப்‌ 
பிடித்தார்‌. 


14°‘3 தம்முடைய குறிக்‌ கேரளில்‌ 
எந்த அளவுக்கு அவர்‌ வெற்றி பெற்றிருக்‌ 
கிறார்‌? 


1) தமிழ்நாடு முழுமையையும்‌ பண்‌ 
பாட்டு ரீதியான, உணர்வு பூர்வமான, 
அரசியல்‌ ரீதியான முறையில்‌ ஒருமைப்‌ 
படுத்தும்‌ காப்பியக்‌ கருப்பொருளோடு 
உயர்ந்த மனித நேசத்தை இணைத்துக்‌ 
காட்டியிருக்கிறார்‌. 


2) பாமர மக்களின்‌ சடங்குகளிலும்‌ 
கலைகளிலும்‌ வெளியிடப்படும்‌ சாதாரண 
இன்ப வாழ்க்கையைக்‌ காப்பியத்தின்‌ தலை 
வனும்‌ தலைவியும்‌ அனுதாபத்தோடு புரிந்‌ 
துகொண்டு ஆதரிக்கிறார்கள்‌. அவர்களுக்‌ 
கும்‌ வேட்டுவ வரி, ஆய்ச்சியர்‌ குரவை, 


;ன்றக்‌ குரவை ஆகியவற்றின்‌ பாமர மக்‌ 
ளுக்கும்‌ தொடர்பு உண்டாக்கி இதை 
றவர்‌ காட்டுகிறார்‌ - 


3) பாமர மக்களின்‌ சாதாரண நம்‌ 
க்கைகள்‌, ஆசைகள்‌, பயங்கள்‌ ஆகி 
(வை காப்பியத்தில்‌ வரும்‌ பாத்திரங்களின்‌ 
_ரையாடல்களின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தப்‌ 


டடுகின்‌ றன. உதாரணம்‌ - கண்ணகி, 
்‌£? தவந்தி உரையாடல்‌. ப 

4) கலப்பில்லாத நாட்டுப்‌ பண் பாட்‌ 
9க்‌ கலைகள்‌ காப்பியப்‌ பாத்திரங்களால்‌ 
அனுதாபத்தோடும்‌ ஆர்வத்தோடும்‌ 
2 நாக்கப்படுகின்‌ றன . 


5) மாதவி ஆடும்‌ நடனங்களாகிய 
பொதுவியல்‌, . வரிக்கூத்து ஆகியவற்றில்‌ 
சாஸ்திரீயக்‌ ஏன்‌ று கூறுேசே அதுமிக்டுக்‌ 
கலையின்‌ ௧௫; ய சீரான காப்பியத்திற்குச்‌3 அய 
படுத்தப்பட்ட எனப்‌ பெயரிட்ட அக்காவிய 
படுத்துகிறது. அப்பெயரினைச்சூட்டக்காரணம்‌ 

6) நெம்ன்‌ பதையும்‌ விளக்கி விடுகிறார்‌. 
இணைவதன்‌ ஊைச்‌ சிலம்பு காரணமாகச்‌ சிலப்‌ 

என்னும்‌ பெயரால்‌ நாட்டுதும்‌ 

பாட்டுடைச்‌ செய்யுள்‌ ??* என்று 

*. எனவே வினை சூழ்ந்த சிலம்‌ 

ணமா கக்காப்பியம்‌ சிலப்பதிகாரம்‌ 

பயர்‌ பெற்றது என்பதனை அறிகி 

ஆலை எந்தச்‌ சிலம்பு காப்பியத்‌ 
பயருக்குக்‌ காரணமாயிற்று? 

இ டாகடர்‌ உரசி கண்ணகியின்‌ காற்சிலம்பா? 
காலத்‌ தமிட ப ருந்தேவியின்‌ காற்சிலம்பா? 

2. பாகக்‌ கண்ணகியின்‌ காற்சிலம்பு 
9, கி. வா. 'காதையின்‌ பெயருக்குக்‌ காரண 
தொடுப்பு று எனப்‌ பலரும்‌ எண்ணுவர்‌. 

4, தெ,பொடி பாண்டியன்‌ நெடுஞ்செழியனின்‌ 
பtcratமாத்‌ தரசியான கோப்பெருந்தேவியின்‌ 
அதே புதிலம்புதான்‌ காப்பியத்தின்‌ தலைப்பிற்‌ 
தாரணமாயிற்று என்ற ஒரு கருத்‌ 
டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கனார்‌ 
சிலப்பதிஜறார்கள்‌. அவர்‌ தம்முடைய நுண்‌ 


வர்‌ 


6, சிலப்பதி 


ட 


கருப்பொருள்‌ படை 


இணைக்கப்பட்டிருக்க 
7) ஆய்ச்சியர்‌ கு) 
வேட்டுவ வரி ஆகியவற, 


தெய்வமும்‌, தெய்வங்களும்‌ பிம்‌. ஏ., பி.டி.) 
வங்களோடு சமமாக்கப்பட்டிரறால 
இம்முயற்சியால்‌ பாமர . மக்க( 
சமயமும்‌, நாகரீகமடைந்து விட்‌ அலசிஆயும்‌ 
ளுடைய சமயமும்‌ ஒற்றுமையுறமைச்‌ செறி 


கிறது. ,றிஞுரைரப்‌ 
a த்‌ ல. கருத்தை 
WD தமிழ்‌ நாட்டின்‌ மில? எழுதியுள்‌ 


மான பண்பாட்டு இயக்கத்‌) இளங்கோவடி 
துக்‌ காட்டும்‌ முதல்‌ காப்பிஅதுதான்‌ என்ற 
காரமாகும்‌. இரண்டுஷகமாட்டுக கூறுகின்றார்‌. 
நீரோ ஞூளயும்‌ ௫ம்‌ முடிவு ஏற்றுக்கொள்‌ 
- ளக்‌ கூடியது தானா என்பதைச்‌ சற்றுப்‌ 
பார்ப்போம்‌. 
கண்ணகியின்‌ காற்சிலம்பு காவியம்‌ 
முழுவதும்‌ அதாவது முக்காண்டங்களி 
லும்‌ இடம்‌ பெறுகிறது என்பதைக்‌ 
காவியச்‌ சான்றுகளுடன்‌ எடுத்துக்‌ 
காட்டி, இக்காரணத்தினால்‌ மட்டுமே 
நூலின்‌ பெயருக்குக்‌ காரணமாக இருந்‌ 
தது கண்ணகியின்‌ சிலம்பு என்ற முடிவு 
எடுத்தல்‌ தவறு என்று டாக்டர்‌ வ. சுப. 
மா. கூறுகிறார்‌. அதற்கு அவர்‌ கூறும்‌ 
காரணம்‌ காவியத்தில்‌ சிலம்பு என்பது 


ஒரு அணிகலன்‌ என்ற அளவில்‌ தான்‌ 
பயின்று பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. 
மாதவி, சாலினி போன்றோர்கள்‌ சிலம்‌ 


பணி அணிந்துள்ளதாக இளங்கோவடி 
கள்‌ கூறியுள்ளதைச்‌ சான்று காட்டி?” 
கண்ணகி மட்டுமல்ல காவியத்தில்‌ பங்கு 
பெறும்‌ வேறு சில கதாபாத்திரங்களும்‌ 
சிலம்பு அணிந்திருக்கின்‌ றனர்‌, எனவே 
சிலம்பு என்பது வெறும்‌ காலணி என்ற 
சிறப்பைத்‌ தவிர வேறு சிறப்புப்பெற 
வில்லை என வாதிடுகிறார்‌. இப்படிக்‌ 
கூறும்‌ அன்னார்‌ வேறு எந்தக்‌ கதாபாத்‌ 
திரத்தின்‌ சிலம்பும்‌ முக்காண்டத்திலும்‌ 


353 


கடு. 


- கரகவோ . 


கருத்துக்கள்‌ வ ர சூட்டு பாடல்கள்‌.பக்‌: 157 

8:48 மிகப்‌, கும்‌, _ பக்‌ 875 

ளாகிய ஓர்‌ 6 ர 

இரு பின்ச்‌ ன்‌ _ மலையருவி _ Iா£ர௦- Oriental 
வ்களை க்‌ 5 _ மலையருவி — Intro - Orienta 


script series 17, p12 

பொருத்தமா lwin-Tho tribal world of Verrier Elwin 
கித்‌ தரும்‌ ஹரரம்‌.வேட்டுவ வரி.வரிகள்‌ 54-08 & 107-110 
முகம்‌ செய்த்‌ 

கோவாலும்‌ வா. ஜகந்காதன்‌ -- மலையருவி 

இம்முறை ந, 0௩8 of India 

பொருளைச்‌ ௪ 

உரைத்த கரை மேன்மலை மக்கள்‌ 

கு வருகிறது.,; Ky" aa”  Horitage of India 
பாண்டிமா தேவியின்‌ ர சா 
வைக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு கனவு 
களுமே விரைவில்‌ தம்‌ கணவர்களை இழக்‌ 
கப்‌ போகும்‌ பெண்‌ மக்களால்‌ காணப்படு 
கின்றன. இன்றைக்கும்‌ கூட நமது பாமர 
மக்கள்‌ வரப்போகும்‌ நிகழ்ச்சிகளைக்கன வு 
கள்‌ முன்கூட்டியே தெரிவிக்கும்‌ என்று 
நம்புகின்றனர்‌. 


முடிவுகல்‌ 
14] நாம்‌-இது காறும்‌ பார்த்தவற்றால்‌, 
நாட்டுப்பண்பாட்டுக்‌ கருப்பொருள்‌, 


காப்பியக்‌ கருப்பொருளோடு இணைக்ஃப்‌ 
பட்டுப்‌ பயன்படுத்தப்‌ பட்டிருப்பதைப்‌ 
பற்றிச்‌ சில முடிவுகளுக்கு வாலாம்‌, 

ஏற்கனவே நான்‌ கூறியுள்ளபடி, காப்‌ 
பியக்‌ கவிஞரின்‌ நோக்கம்‌ தனது முகவு 
ரையில்‌ அவரே உணர்த்தியுள்ளபடி வரு 
மாறு: 


1). இரண்டு விதமான பேச்சு வழக்‌ 
குடைய தமிழ்‌ மொழி வழங்கும்‌ ஐந்து பிரி 
வுகளைக்கொண்ட தமிழ்நாட்டின்‌ மொத்த 
மான பண்பாட்டையும்‌ சித்தரிப்பது, 

2). தமிழ்‌ நாடு முழுமைக்கும்‌ பொது 


வான ஒழுக்க விதியை (அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌) ஆக்கித்‌ தருவது. 


350 


80 அன்னகாமு மேன்மலை மக்கள்‌ 


92 சிலப்பதிகாரம்‌—குன்‌ றக்‌ குரவை—பாட்டு மடை 4.18 
துண்‌ நூல்கள்‌ 


1 சிலப்பதிகாரம்‌ 

2 பத்துப்பாட்டு 

3 தமிழ்நாட்டுப்‌ பாமரர்‌ பாடல்கள்‌ _ நா. வானமாமலை 
4 தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌— நா. வானமாமலை 


த மலையருவி 0riedtal Manuscript series— Editor 
K. V. Jagannathan 


6 காற்றிலே மிதந்த கவிதை-- பெ, தூரன்‌ 


7 ஏட்டில்‌ எழுதாக்‌ கவிதை -- அன்னகாமு -- காந்தி 
கிராமம்‌ 


8 மக்க கி, வா. ஐகர்‌ ம லம்‌ 


ட அப்‌ பாரம்பரியத்தைச்‌ 6. 
படித்த அவர்‌ விரும்பினார்‌. ஏ 
சித்தரித்துக்‌ காட்டுவதோடு . , 5பbbarayan 


அவர்‌ நின்று விடவில்லை. பண்‌ 
அவ்விரண்டு பிரிவுகளையும்‌ ஓட்தார்திளோமம்‌ 
கும்‌ உயர்ந்த முறையை அவ 0.0. ஒ. 
பிடித்தார்‌. 

s not published 
14:13 தம்முடைய குறிக்‌ 
எந்த அளவுக்கு அவர்‌ வெற்றி (- 80. T. V. 
கிறார்‌? 


1) தமிழ்நாடு முழுமையைய 
பாட்டு ரீதியான, உணர்வு பூ! 
அரசியல்‌ ரீதியான முறையில்‌ 6 
படுத்தும்‌ காப்பியக்‌ கருப்பொட( 
உயர்ந்த மனித நேசத்தை இட 
காட்டியிருக்கிறார்‌. 


2) பாமர மக்களின்‌ சடங்குக 
கலைகளிலும்‌ வெளியிடப்படும்‌ சா, 
இன்ப வாழ்க்கையைக்‌ காப்பியத்தி। 
வனும்‌ தலைவியும்‌ அனுதாபத்தோ( 
துகொண்டு ஆதரிக்கிறார்கள்‌. அவ! 
கும்‌ வேட்டுவ வரி, ஆய்ச்சியர்‌ கு. 


சூழ்விணைச்‌ சிலம்பு 
(ஆ. சுப்பிரமணியன்‌, எம்‌. ஏ., பி. டி.) 


கணை கணாகன கடட. 


மீழ்‌ இலக்கியத்தின்‌ ஐம்பெரும்‌ மாண்‌ நுழைபுலத்தாலும்‌ அலசிஆயும்‌ 
காப்பியங்களில்‌ உருவத்தாலும்‌உள்ளட.க்‌ திறமையாலும்‌ ஆழ்ந்த புலமைச்‌ செறி 
கத்தாலும்‌ தன்னிகரற்ற தலையாய காவிய ப்ப தேர்ந்த வழ க்கறிஞரைரப்‌ 
மாகத்‌ திகழ்வது சிலப்பதிகாரம்‌ என்பதில்‌ போன்று வாதிட்டுத்‌ தனது கருத்தை 
இரு கருத்துக்களுக்கு இடமில்லை. அதன்‌ நீண்டதொரு கட்டுரையில்‌” எழுதியுள்‌ 


காவிய அமைப்பிலும்‌ கருத்துச்‌ சுவை ளார்‌. அதுமட்டுமல்ல; இளங்கோ வடி 
களின்‌ எண்ணமும்‌ அதுதான்‌ என்ற 


டமா தாத இழந்து தன்‌ முடிவையும்‌ அறுதியிட்டுக்‌ கூறுகின்றார்‌. 
செயல்‌ மறந்து அதன திறனைப்‌ போற்ற ன்ஞார்‌ சாதிக்கும்‌ உ. ஙக்கொடு்‌ 
வந்த பாரதி நெஞ்சையள்ளும்‌ சிலப்பதி ந ப ல பிஇ a வ 
ளக்‌ கூடியது தானா என்பதைச்‌ சற்றுப்‌ 

காரம்‌” என்‌ று கூறினானே அதுமிகையல்ல! பார்ப்போம்‌. 

இத்தகைய சீரான காப்பியத்திற்குச்‌ சிலப்‌ கண்ணகியின்‌ காற்சிலம்பு காவியம்‌ 
பதிகாரம்‌ எனப்‌ பெயரிட்ட அக்காவிய முழுவதும்‌ அதாவது முக்காண்டங்களி 
ஆசிரியர்‌ அப்பெயரினைச்சூட்டக்காரணம்‌ லும்‌ இடம்‌ பெறுகிறது என்பதைக்‌ 
என்ன என்‌ பதையும்‌ விளக்கி விடுகிறார்‌. காவியச்‌ சான்றுகளுடன்‌ எடுத்துக்‌ 
“்‌ சூழ்வினைச்‌ சிலம்பு காரணமாகச்‌ சிலப்‌ காட்டி, இக்காரணத்தினால்‌ மட்டுமே 
பதிகாரம்‌ என்னும்‌ பெயரால்‌ நாட்டுதும்‌ நூலின்‌ பெயருக்குக்‌ : காரணமாக இருந்‌ 
நாம்‌ ஓர்‌ பாட்டுடைச்‌ செய்யுள்‌ ??* என்று தது கண்ணகியின்‌ சிலம்பு என்ற முடிவு 
கூறுகிறார்‌. எனவே வினை சூழ்ந்த சிலம்‌ எடுத்தல்‌ தவறு என்று டாக்டர்‌ வ. சுப்‌. 
ன்காரணமாகக்காப்பியம்‌ சிலப்பதிகாரம்‌ மா. கூறுகிறார்‌. அதற்கு அவர்‌ கூறும்‌ 
எனப்‌ பெயர்‌ பெற்றது என்பதனை அறிகி காரணம்‌ காவியத்தில்‌ சிலம்பு என்பது 
றோம்‌. ஆனல்‌ எந்தச்‌ சிலம்பு காப்பியத்‌ ஒரு அணிகலன்‌ என்ற அளவில்‌ தான்‌ 
தின்‌ பெயருக்குக்‌ காரணமாயிற்று? பயின்று பயன்படுத்தப்‌ பட்டுள்ளது. 
கற்புக்கரசி கண்ணகியின்‌ காற்சிலம்பா? மாதவி, சாலினி போன்றோர்கள்‌ சிலம்‌ 
கோப்பெருந்தேவியின்‌ காற்சிலம்பா? பணி  அணிந்துள்ளதாக இளங்கோவடி 
பொதுவாகக்‌ கண்ணகியின்‌ காற்சிலம்பு கள்‌ கூறியுள்ளதைச்‌ சான்று காட்டி?” 
தான்‌ காதையின்‌ பெயருக்குக்‌ காரண கண்ணகி மட்டுமல்ல காவியத்தில்‌ பங்கு 
மாயிற்று எனப்‌ பலரும்‌ எண்ணுவர்‌. பெறும்‌ வேறு சில கதாபாத்திரங்களும்‌ 
ஆனால்‌ பாண்டியன்‌ நெடுஞ்‌ செழியனின்‌ சிலம்பு அணிந்திருக்கின்‌ றனர்‌. எனவே 
இல்லத்தரசியான கோப்பெருந்தேவியின்‌ சிலம்பு என்பது வெறும்‌ காலணி என்ற 
காற்சிலம்புதான்‌ காப்பியத்தின்‌ தலைப்பிற்‌ சிறப்பைத்‌ தவிர வேறு சிறப்புப்பெற 
குக்‌ காரணமாயிற்று என்ற ஒரு கருத்‌ வில்லை என வாதிடுகிறார்‌. இப்படிக்‌ 
தினை டாக்டர்‌ வ. சுப. மாணிக்கனார்‌ கூறும்‌ அன்னார்‌ வேறு எந்தக்‌ கதாபாத்‌ 
கூறுகிறார்கள்‌. அவர்‌ தம்முடைய நுண்‌ திரத்தின்‌ சிலம்பும்‌ முக்காண்டத்திலும்‌ 


353 


காவிய ஆசிரியரால்‌ குறிப்பிடப்படவில்லை 
என்பதை ஏனோமறந்துவிட்டார்‌! இளங்‌ 
கோவடிகள்‌ வினை சூழ்ந்த சிலம்பு கண்‌ 
ணகியின்‌ சிலம்பே: என்பதனை வலியுறுத்‌ 
தத்தான்‌ அச்சிலம்பிற்கு முக்காண்டங்‌ 
களிலும்‌ இடமளித்துள்ளார்‌ என்று 
கொள்வது கவியுள்ளத்தை நன்குஉணர்ந்‌ 


ததாகும்‌. 


“கோப்பெருந்‌ தேவியின்‌ சிலம்பைக்‌ 
களவாடிய கள்வன்‌ என்று கோவலன்‌ 
குற்றம்‌ சாட்டப்பட்டுக்‌ கொல்லப்படுவதே 
காப்பியத்தின்‌ துடிப்பான கருவிடமாகும்‌. 
பொற்கொல்லன்‌ சூழ்ச்சி வினைக்கும்‌ பின்‌ 
னெழுந்த பல வினைக்கும்‌ இத்தேவியின்‌ 
சிலம்பு காரணமாயிற்று” என்றும்‌ “பாண்‌ 
டிய மன்னன்‌ குடிகளுள்‌ ஒரு பெண்ணின்‌ 
சிலம்பைத்‌ திருடியவன்‌ என்று கோவலன்‌ 
ஒருவனால்‌ கொல்லப்‌ பட்டிருந்தால்‌ கண்‌ 
ணகியின்‌ கற்பு மறமாக வெளிப்பட்டிருக்‌ 
குமா? வெளிப்படினும்‌ இத்தனை ஞாலப்‌ 
பரப்புக்கு இடனாயிருக்குமா? உலகெல்‌ 
லால்‌ தொழத்‌ தச்க உரைசால்‌ பத்தினி 
யெனக்‌ கண்ணகியை ஞாலத்துக்குக்‌ காட்‌ 
டியது கோப்பெருந் தேவியின்‌ சிலம்புப்‌ 
பகையே”? என்றும்‌ அடுத்துச்‌ சில கருத்‌ 
துக்களை வைக்கிறார்‌. 


மேலே எடுத்துக்‌ காட்டிய பேராசிரி 
யர்‌ அவர்களின்‌ கூற்றில்‌ அவரால்‌ இரு 


கருத்துக்கள்‌ வலியுறுத்தப்‌ படுகின்றன, 


பொற்கொல்லனின்‌ சூழ்ச்சிக்கும்‌, பிற 
விளைவுகளுக்கும்‌ காரணமாயிருந்தது 
கோப்பெருந் தேவியின்‌ சிலம்பு என்பது 
ஒரு கருத்து. கோவலன்‌ சாதாரணப்‌ 
பெண்‌ ஒருத்தியின்‌ சிலம்பைத்‌ திருடிய 
வன்‌ என்று பழி சுமத்தப்பட்டிருந்தால்‌ 
அவன்‌ இறப்பால்‌ பின்‌ விளைவுகள்‌ ஒன்‌ 
றுமே நடைபெற்றிராது என்பது இரண்‌ 
டாம்‌ கருத்து. 


354 


அரசமா தேவியின்‌ சிலம்பல்லால்‌ 
குடிமக்களுள்‌ ஒரு பெண்ணின்‌ சிலம்பைத்‌ 
திருடியவன்‌ என்று கோவலன்‌ கொலை 
செய்யப்பட்டிருந்தால்‌ அவனுடைய இறப்‌ 
பால்‌ பின்‌ விளைவுகள்‌ இரா என்பது உண்‌ 
மையே. ஆனால்‌ கோவலன்‌ மல்‌ சுமத்‌ 
தப்பட்ட பழி பேராசிரியர்‌ அவர்கள்‌ கூறு 
வது போல்‌ சாதாரணக்‌ கள்வன்‌ பட்டம்‌ 
அல்ல. அரச தேவியின்‌ காலணியைக்‌ 
களவு செய்த கள்வன்‌ என்ற பெரும்பழி 
அவன்‌ மேல்‌ சுமத்தப்பட்டது. இத்தகைய 
பழியை அவன்‌ மேல்‌ எப்படிப்‌ பொற்‌ 
கொல்லனால்‌ சுமத்த முடிந்தது? இங்கு 
நாம்‌ சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும்‌. 
கோவலன்‌ கையில்‌ இருந்த சிலம்பு சாதா 
ரணச்‌ சிலம்பாக இருப்பின்‌ பொற்கொல்ல 
னால்‌ இப்பழியை அவன்மீது சுமத்த முடி 
யுமா? அரசியின்‌ சிலம்பே களவாடப்‌ 
பட்டிருந்தாலும்‌ கோவலன்‌ ஷகைகயில்‌ 
இருந்த சிலம்பு சாதரணச்‌ சிலம்பாக 
இருந்திருப்பின்‌ பொ ற்கொல்லனால்சூழ்ச்சி 
செய்ய முடியாது. ஆனால்‌ கோவலனிடம்‌ 
இருந்த சிலம்பு**காவலன்‌ தேவிக்குஆவது 
ஓர்‌ காற்கணி”?” யாகும்‌. கோவலன்‌ தான்‌ 
இப்படி முதன்‌ முதலில்‌ கூறுகிறான்‌, கோவ 
லன்‌ தன்னுடைய சிலம்பை விற்க வந்த 
வன்‌. எனவே அவன்‌ தன்னுடைய 
சிலம்பை உயர்வாகக்‌ கூறுவது இயல்பு 
தானே என நாம்‌ எண்ணலாம்‌, இதை 
அறிந்தே இளங்கோவடிகள்‌ அச்சிலம்‌ 
பின்‌ சிறப்பினைப்‌ பொற்கொல்லனே 
ஒப்புக்கொள்வதுபோல்‌ படைத்து விட்‌ 
டார்‌, கோவலன்‌ பொற்கொல்லனிடம்‌ 
சிலம்பைக்‌ காட்டுகிறான்‌. அதைப்பார்த்த 
பொற்கொல்லன்‌, | 


£ சித்திரச்சிலம்பின்‌ செய்வினையெல்லாம்‌ 
போய்த்தொழிற்‌ கொல்லன்‌ புரிந்துட 
னோக்கிக்‌ 
கோப்பெருந்‌ தேவிக்‌ கல்லதையிச்‌ சிலம்பு 
யாப்புற வில்லை2யன்‌ மனதிற்குள்‌ 
எண்ணினான்‌ 


ர. ர 2] 


என்று இளங்கோவடிகள்‌ கூறுகிறார்‌, 
டாக்டர்‌ வ. சுப. மா. அவர்களும்‌ தம்மு 
டைய கட்டுரையில்‌ பொற்கொல்லனுக்‌ 
குக்‌ கோவலனின்‌ சிலம்பைக்‌ கண்டதும்‌ 
“அவனைக்‌ கள்வனெனச்‌ சாட்டிவிடும்‌ 
சூழ்ச்சி சட்டென உதயமாயிற்று”? எனக்‌ 
கூறியுள்ளார்‌. இதிலிருந்து நாம்‌ அறிவ 
தென்ன? பொற்கொல்லனின்‌ சூழ்ச்‌ ரிக்குக்‌ 
காரணமாயிருப்பது கண்ணகியின்‌ 
சிலம்பே என்பது தெளிவாகிறதல்லவா? 
இவ்வுண்மையைப்‌ பேராசிரியர்‌ அவர்‌ 
களும்‌ தம்மை மறந்து ஒப்புக்கொண்டுள்‌ 
ளார்கள்‌, எனவே பின்‌ விளையப்போகும்‌ 
அரைசியல்‌ பிழைத்த பாண்டியன்‌ நெடுஞ்‌ 
செழியனுக்கு அறம்‌ கூற்றாவதும்‌, ஊழ்‌ 
வினை உருத்து வந்து ஊட்டக்‌ கோவலன்‌ 
கொலையுண்டதும்‌ பத்தினியான கண்ணகி 
யை உயர்ந்தோர்‌ ஏத்தும்‌ விளைவுகள்‌ 
அனைத்துக்கும்‌ காரண கர்த்தாவாக 
இருந்தது கண்ணகியின்‌ சிலம்பன்‌ ரோ? 


“கோவலன்‌ சிலம்பை வஞ்சகத்தால்‌ 
பறித்துக்‌ கொள்ளப்‌ பாண்டியன்‌ சூழ்ச்சி 
செய்திருந்தால்‌, கண்ணகி சிலம்பினைக்‌ 
கவரும்‌ ஆசையால்‌ கோவலனைக்‌ கொன்‌ 
றிருந்தால்‌, '“என்‌ காற்‌ சிலம்பு கொள்ளும்‌ 
விலைப்‌ பொருட்டாற்‌ கொன்றாரே?'(19: 3) 
என்று கண்ணகி கருதுவது உண்மை 
யாகவே இருந்தால்‌ அவள்‌ சிலம்பு நூற்‌ 
பெயர்க்குக்‌ காரணமாயிக்கும்‌?'” என 


அடுத்து வாதிடுகிறார்‌. 


கோவலனிடமிருந்து சிலம்பை வஞ்‌ 
சகத்தால்‌ பறித்துக்‌ கொள்ளப்‌ பாண்டி 
யன்‌ நேரடியாகச்‌ சூழ்ச்சி செய்யவில்லை 
என்பது என்னவோ உண்மைதான்‌. 
ஆனால்‌ “என்‌ காற்சிலம்புகொள்ளும்விலைப்‌ 
பொருட்டாற்‌ கொன்றாரே” என்று கண்‌ 
ணகி கூறியது எப்படித்‌ தவறாகும்‌? சிலம்‌ 
பைப்‌ பறிக்கத்தானே . பொற்கொல்லன்‌ 
கள்வன்‌ என்ற பழியைக்‌ கோவலன்‌ தலை 
மீது ௬மத்தினான்‌. அவன்‌ சுமத்திய பழி 


யைத்‌ தேரா மன்னனும்‌ ௮ ப்படியே 
ஏற்றுக்‌ கொண்டதால்‌ கண்ணகியின்‌ 
கூற்றில்‌ தவறொன்றும்‌ இல்லையே! மேலும்‌ 
பாண்டியன்‌ சூழ்ச்சி செய்தால்‌ என்ன? 
அவனுடைய பொற்கொல்லன்‌ சூழ்ச்சி 
செய்தால்‌ என்ன? கோவலனிடமிருந்து 
சிலம்பைப்‌ பெற்றவுடன்‌ அப்பொற்கொல்‌ 
லன்‌ யான்‌ முன்பு வஞ்சித்துக்‌ கொண்ட 
சிலம்பு என்னிடத்ததேயென்பது பலரும்‌ 
அறியமன்னற்குவெளிப்படுவதன்‌ முன்னே 
வேறொரு தேயத்தினின்றும்‌ வந்த புதிய 
ஜனோடே போக்குவேன்‌ யானென்று??*்‌ 
எண்ணியதாகத்தான்‌ இளங்கோவடிகள்‌ 
கூறுகிறார்‌. எனவே சிலம்பை வஞ்சித்துப்‌ 
பறித்துக்கொள்ளத்‌ திட்டமிட்ட சூழ்ச்சி 
நடந்திருக்கிறது என்பது புலனாகும்‌. 

ஊழ்வினைப்‌ பயனை அவனு க்கு 
(கோவலனுக்கு) உருத்தியது எது? அரச 
மாதேவியின்‌ சிலம்பைக்‌ கவர்ந்த கள்‌ வன்‌ 
என்ற குற்றப்பாடே”?!! என்பது அவ 
ருடைய அடுத்த வாதம்‌, 


ஊழ்வினையின்‌ பயனாகக்‌ கோவலன்‌ 
பழியேற்றுக்‌ கொலை செய்யப்படக்‌ காரண 
மாயிருந்ததும்‌ கண்ணகியின்‌ சிலம்பே 
ஏ பதுளே ட௱ கடர எல. ஸி 


மா அவர்களே தமது கட்டுரையில்‌ பிறி 


தோர்‌ இடத்தில்‌ ஒப்புக்‌ கொள்கிறார்‌. எப்‌ 
படி? பாண்டியன்‌ அவையில்‌ கோவலனி 
டமிருந்து கவரப்பட்ட சிலம்பு அரசன்‌ 
முன்பு கெண்டு வரப்படுகிறது. 
இதைக்‌ கண்ட கண்ணகி *இச்சிலம்பால்‌ 
கணவனை இழந்துவாழ்வு முடிந்தநிலையை. 
எண்ணின்‌. பொருது பொங்கிய 
சினத்தளாய்‌ அதனை , உடைத்தெறிநீ 
தாள்‌??? என்று கண்ணகியே தன்‌ வாழ்‌ 
வின்‌ சிதைவுக்குத்‌ தன்‌ சிலம்பேகாரணம்‌ 
என எண்ணினாள்‌ என்பதனைக்‌ கூறும்‌ 


பேராசிரியர்‌ அவர்களால்‌ எப்படி ஊழ்‌ 
வினைப்‌ பயனை உருத்தியது கண்ணகியின்‌ 


355 


சிலம்பல்ல என்று முடிவெடுக்க முடிந்‌ 
ததோ? இனி இளங்கோ கூறும்‌ விளக்கத்‌ 
தைக்‌ காண்போம்‌. 


கோவலனை மதுரைக்கு உந்தித்‌ தள்‌ 
ளியது ஊழ்வினையே எனக்‌ கொண்டா 
லும்‌ அந்த ஊழ்வினை செயல்படக்‌ கருவி 
யாக இருந்தது எது? பொருளிழந்து மான 
மிழந்து வந்து நிற்கும்‌ கணவனைதோக்கிக்‌ 
கண்ணகி நகை முகம்‌ காட்டிச்‌ 'சிலம்புள 
கொண்ம்‌”!* எனச்‌ சொன்னபிறகு அவன்‌ 
அச்சிலம்பைக்‌ கொண்டு மதுரை சென்று 
பொருளீட்டத்‌ திட்டமிட்டுப்‌ புறப்படு 
கிறன்‌. எனவே அவனை மதுரைக்குப்‌ 
பிடரியைப்‌ பிடித்துத்‌ தள்ளுவது கண்‌ 
ணகியின்‌ காற்சிலம்பல்லவா? இளங்கோ 
வும்‌ அதனால்‌ தானே *'நீடி, வினை கடைக்‌ 
கூட்ட வியங்கொண்டான்‌”''* எனக்‌ கூறு 
கிறார்‌. ஆம்‌. அவனுடைய வினையின்‌ 
ஏவலை அவன்‌ ஏற்றுக்கொண்டான்‌: 
ஆனால்‌ அந்த வினை ஏவல்‌ செய்வதற்கே 
மூலாதாரமாக இருந்தது கண்ணகியின்‌ 
சிலம்பே என்பதை ஆசிரியர்‌ வலியுறுத்த 
வில்லையா? இதை எண்ணியே கொலைக்‌ 
களக்‌ காதையில்‌ *வினைவிளை காலம்‌ ஆத 
லின்‌*”! என்று கூறுகிறார்‌. புகாரில்‌ வினை 
ஏவிற்று, மதுரையில்‌ வினை முற்றுப்‌ பெற்‌ 
“றது, எனவே தொடங்கி வைத்ததும்‌ 
முடித்ததும்‌ கண்ணகியின்‌ சிலம்பே என்‌ 
பதற்கு இதை விட வேறு சான்றும்‌ 
வேண்டுமோ? 


்‌ காட்சிக்‌ காதையில்‌ சீத்தலைச்‌ சாத்‌ 
தன்கூறுவதாக அமையும்‌, 


தீவினைச்‌ சிலம்பு காரணமாக 
ஆய்தொடி யரிவைகணவற்‌ குற்றதும்‌ 
வலம்படு தானை மன்னன்‌ முன்னர்ச்‌ 
சிலம்பொடுசென்ற சேயிழைவழக்கும்‌ 
செஞ்சிலம்‌ பெறிந்துதேவி முன்னர்‌”? 
என்‌ ற'பகுதியில்‌ சிலம்பு என்றடசொல்‌ மும்‌ 
முறை வருவதைத்‌ தனது வாதத்திற்கு 


356 


வலுவான ஆதாரமாக எடுத்துக்‌ கொள்ளு 
கிறார்‌. சிலம்பொடு என்பது கண்ணகி தன்‌ 
கையில்‌ கொண்டு சென்ற தன்னுடைய 
சிலம்பினையும்‌ ரெட்ரிஸி பெரிந்நு என்பது 
கோவலனிடமிருந்து அரசனால்‌ கவர ப்‌ 
பட்ட கண்ணகியின்‌ சிலம்பினையும்‌ குறிக்‌ 
கின்றது. ஆகவே வினைச்‌ சிலம்பு” என்பது 
கோப்பொருந்தேவியின்‌ சிலம்பையேகு நிக்‌ 
கின்றது என்று கூறுகிறார்‌. இது மிக மிக 
வலிந்து பொருள்‌ கொள்வதாகும்‌. ஏனெ 
னில்‌ தீவினைச்‌ சிலம்பு என்ற தொடருக்கு 
கோவலனது தீவினை காரணமாக உலந்த 
பொருள்‌ ஈட்டுவதற்கு மதுரைக்குச்‌ செல்‌ 
லும்‌ எண்ணத்திற்கும்‌ வாணிபத்திற்கு 
முதல்பொருள்‌ ஆவதற்கும்‌ ௧ ௬ வியாக 
அமைந்த சிலம்பு என்பதுவே இயல்பாகக்‌ 
கொள்ளத்தக்கப்‌ பொருள்‌ என்பது இப்‌ 
பகுதியின்‌ பேபோக்‌ை கப்‌ படிப்போர்‌ 
நன்குணர முடியும்‌. | 


எனவே டாக்டர்‌ வ. சுப. மா. அவர்‌ 
கள்‌ எடுத்துக்‌ கூறிய கருத்துக்கள்‌ இளங்‌ 
கோவடிகளின்‌ கருத்துக்களுடன்‌ ஒத்த 
வையல்ல என்பது தெளிவு. 


எல்லாவற்றிற்கும்‌ மேலாக இந்தச்‌ 
சிலம்பு விவகாரத்தில்‌ மிக ஆழமான கருத்‌ 
தினை இளங்கோவடிகள்‌ வலியுறுத்துகிறார்‌. 
இச்சிலம்பை மூலமாக்கி இருபெரும்‌ சக்தி 
களின்‌ மோதலாகவே இக்காவியத்தைப்‌ 
படைத்திருக்கிறார்‌. இதைப்புரிந்து கொண் 
டால்‌ கண்ணகியின்‌ சிலம்பே காவியத்தின்‌ 
தலைப்பிற்குக்‌ காரணமாயிற்று என்பதனை 
ஏற்றுக்கொள்ளுதல்‌ எளிது. 


அன்றையச்‌ சமுதாயத்தில்‌ வணிகர்‌ 
கள்‌ வெளிநாட்டு வியாபாரத்தினால்‌ செல்‌ 
வமும்‌ செல்வாக்கும்‌ பெற்று வளரலாயி 
னர்‌. இவ்வணிகர்கள்‌ ஒரு பெரும்‌ சக்தி 
யாக வளரலாயினர்‌. இவர்கள்‌ அரசனுக்கு 
இணையாகவே வளர்ந்து விட்டனர்‌. 
எனவே ஆளும்‌: சக்தியாக ,. இருக்கும்‌ 


அரசனுக்கு எதிரான சக்தியாக இவர்கள்‌ 
வளரலானார்கள்‌. இது இயற்கை. : ஏன்‌ 
எனில்‌ வணிகர்களுக்குத்‌ தங்கள்‌ வாணி 
பம்‌ தங்கு தடையின்‌ றி வளரவேண்டும்‌ 
என்ற பேரவா உண்டு. அதற்கு இடை 
யூறாக இருக்கும்‌ அரசனை அவர்கள்‌ எதிர்ப்‌ 
பது இயற்கைதானே? த ங்களுடைய 
வாணிபத்தால்‌ உயர்ந்த வணிகக்‌ குடிமக்‌ 
கள யே தனது காவியத்தின்‌ நாயக நாயகி 
யாகஇளங்கோவடிகள்‌ தேர்ந்தெடுக்கிறார்‌. 
அதாவது அவர்‌ புதிதாக வளர்ந்துவரும்‌ 
சக்தியான வ ரணிகர்களுக்கு இடம்‌ 
கொடுக்கிறார்‌ எனில்‌ அதற்குப்‌ பொருள்‌ 
அவர்‌ இயல்பாக நடைபெறும்‌ மாறுதலைப்‌ 
பிரதிபலிக்கிறார்‌ என்பதே. காவிய நாயக 
நாயகி சிறப்பு மிக்கவர்களாக இருக்க 
வேண்டும்‌ என்பதற்காகக்‌ கேகோவலன்‌, 
கண்ணகி குடும்பத்தினரை ம ட்டும்‌ 
மிகுந்த செல்வம்‌ படைத்தவர்களாகக்‌ 
காட்டியுள்ளார்‌ என்று கூநமுடியாது. 
எனெனில்‌, 


பெருநில முழுதாளும்‌ பெருமகன்‌ 


தலைவைத்த 
ஒரு தனிக்குடி??*' 
“ உரைசால்‌ சிறப்பின்‌ அரசுவிழை 
திருவின்‌ 


உ$918 


பரதர்‌ மலிந்த பயங்கெழு மாநகா 


என்றும்‌, | 
“முழங்கு கடன்‌ ஞால முழுவதும்‌ 
வரினும்‌ 
வழங்கத்‌ தவாஅ வளத்த தாகி 
குலத்திற்‌ குன்றாக்‌ கொழுங்குடிச்‌ 
செல்வர்‌??*ூ 


என்றும்‌, வணிக குலத்தை ஏற்றிப்‌ போற்‌ 
றுகிறாம்‌. இத்தனைக்கும்‌ மேலாக இந்த 


வணிகர்களை “மன்னர்‌ பின்னோர்‌?" “அர 


சர்‌ பின்னோர்‌'''' என்றெல்லாம்‌ கூறுகிறார்‌, 
இன்னமும்‌ தெளிவாகவே இதை வேறு 
ஓர்‌ இடத்தில்‌ காட்டி விடுகிறார்‌. மதுரைக்‌ 
காண்டத்தில்‌ நான்கு பூதங்களையும்‌ கூற 
வந்தவர்‌ அரச பூதத்திற்கு அடுத்‌ தா ற்‌ 
போல்‌ வணிக பூதத்தைக்‌ கூறுகிறார்‌. இரு 
பூதங்களுக்கும்‌ ஒரே ஒரு வேறு பாட்‌ 
டைத்தான்‌ கூறுகிறார்‌. அரசபூதம்‌ கிரீ 
டக்துடன்‌ காட்டப்பட்டுள்ளது. வணிக 
பூதம்‌ கிரீடம்‌ இல்லாமல்‌ காட்டப்பட்டுள்‌ 
ளது. வணிகர்களை முடிசூடா மன்னர்கள்‌ 
என்று கூறுவதாகத்தான்‌ எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. 


இப்படி அரசனை அச்சுறுத்தும்‌ அள 
வில்‌ வணிக குலம்‌ வளர்ந்து விட்டது 
என்பதைக்‌ காவியம்‌ முழுவதும்‌ இலை 
மறை காயாகச்‌ சொல்லிச்‌ செல்லுகிறார்‌. 
இதனால்‌ இந்த இருபெரும்‌ சக்திகளுக்கும்‌ 
மோதல்‌ ஏற்படுவது இயல்பு. ஆட்சி, 
சட்டம்‌, சமுதாய நெறியின்‌ பிரதிநிதி 
என்ற மரபு ஆகியவற்றின்‌ துணை 
கொண்டு அரசன்‌ வணிக குலத்தைப்‌ பழி 
வாங்கினான்‌ என்பது கேோவலனுடைய 
கதை, அவனுடைய முன்‌ பிறப்புக்‌ கலை 
ஆகியவை கூறுகின்‌ றன. முற்பிறப்பிலும்‌ 
இப்பிறப்பிலும்‌ கொலை செய்யப்படுவது 
வணிகர்களே. முற்பிறப்பில்‌ சங்கமன்‌ 
என்ற வணிகன்‌ எனில்‌ இப்பிறப்பில்‌ 
கோவலன்‌ என்ற வணிகன்‌. இரு வணி 
கர்களும்‌ கொல்லப்படுவதும்‌ அரசனா 
லேயே! ஊழ்‌ வினையை வலியுறுத்த வந்த 
இளங்கோ இரு பிறப்பிலும்‌ ஒரே குல 
மாக இருந்தது என்று காட்டியுள்ளார்‌, 
என்ற அளவில்தான்‌ இதை எடுத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என வாதிடலாம்‌. 
அப்படியானால்‌ அவர்‌ ஏன்‌ வணிகக்‌ குலத்‌ 
தைத்‌ தனது காப்பியத்தின்‌ கருப்பொரு 
ளாகக்‌ கொள்ள வேண்டும்‌. வேறுஎந்தத்‌ 
தொழில்‌. துறையினரையும்‌ எடுத்துக்‌ 


357. 


கொள்ளாமல்‌ வணிகர்களை மட்டும்கொ ள்‌ 
வானேன்‌? 


இறுதியாகக்‌ கண்ணகியின்‌ சிலம்பில்‌ 
மாணிக்கப்‌ பரல்களும்‌, பாண்டிய மன்ன 
னின்‌ மனைவியின்‌ சிலம்பில்‌ முத்துப்‌ பரல்‌ 
களும்‌ இருந்தன என்பதைச்‌ சுட்டிக்‌ 
காட்டி வணிகர்‌ அரசனை விடச்‌ செல்‌ 
வத்தால்‌ வளர்ந்து விட்டார்கள்‌, அவர்‌ 
கள்‌ அரசனை விடச்‌ சக்தி மிக்கவர்கள்‌ 
எனக்‌ காட்டுகிறார்‌. அது மட்டுமா, முற்‌ 
பிறப்பில்‌ கொலை செய்யப்பட்ட வணிக 
னின்‌ மனைவியான நீலியைச்‌ சாபம்‌ இடும்‌ 
பெண்ணாக மட்டுமே படைத்துக்‌ காட்டு 
கிறார்‌. ஆனால்‌ இப்பிறப்பில்‌ கொலை செய்‌ 


யப்படும்‌ வணிகனின்‌ மனைவியான கண்‌ 
ணகியை வெறும்‌ சாபமிடும்‌ பெண்ணா 
கப்‌ படைக்காமால்வணிக குலப்‌ பிரதிநிதி 
யாகப்‌ படைத்துத்‌ தங்கள்‌ குலத்தைப்‌ 
பழிவாங்கும்‌ அரசனையே வெல்லும்‌ அள 
விற்கு, அவளைப்‌ போரிடும்‌ சக்தியாகப்‌ 
படைத்து விட்டார்‌. அரசனோடு மட்டும்‌ 
நிற்காமல்‌ அவ்வரசனுக்கு ஆதரவளித்த 
சமுதாயத்தையே கட்டெரிக்கும்‌ வீராங்‌ 
கனையாகப்‌ படைத்து விட்டார்‌. தொழில்‌ 
வளர்ச்சியால்‌ சமுதாய மாற்றம்‌ ஏற்படு 
கிறது என்பதைக்‌ கண்ட இளங்கோவடி 
கள்‌, அதைப்‌ பிரதிபலிக்க கண்ணகியின்‌ 
சிலம்பையே தனது காவியத்தின்‌ பெய 
ருக்குக்‌ காரணமாக்கினார்‌. 


மேற்‌ காள்‌ ஆதாரங்கள்‌ 


1. சிலப்பதிகாரம்‌ பதிகம்‌ வரி 58-60 


௨. கழகத்தின்‌ ஆயிரத்தெட்டா வது வெளியீட்டு எழாமலர்‌ 
(1961) “எந்தச்‌ சிலம்பு" வ டாக்டர்‌ வ. சுப, மாணிக்‌ 
கனார்‌ பக்கம்‌ 259 


3, ஆடி! கட்டுரை பகுதி 11 பக்கம்‌ 260 & 61 


95 29 


5. ov 05 


பகுதி ][1 பக்சம்‌ 262 
. பகுதி [V பக்கம்‌ 262 
6. சிலம்பு- கொலைக்களக்‌ காதை வரி 111 


வரி 119 — 122 


29 5» 
8. . “எந்தக்‌ சிலம்பு? கட்டுரை பகுதி V. பக்கம்‌ 264 


9. IV பக்கம்‌ 263 


1] 2° 
10. சிலம்பு - கொலைக்‌ களக காதை வரிகள்‌ £7 —ஃ 29 
11. “எந்தச்‌ சிலம்பு' கட்டுரை பருதி 14 பக்கம்‌ 262 


12. ு7 பக்கம்‌ 265 


95 Li 3% 


13. சிலம்பு - கனாத்திறமுரைத்த காதை வரி 73 


14, வரி 77-78 


9) 5» 


358 


15, சிலம்பு - கொலைக்களக்‌ காதை வரி 148 
16. ஆ காட்சிக்‌ காதை வரி 69 .78 

aT. ல்‌ மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌ வரி 91.82 
18, ஷ்‌ மனையறம்‌ படுத்த காதை வரி 1.2 

19. க ஷ்‌ சர வரி 8. 8 
20. ளி ஊர்காண்‌ காதை வரி 2] 
21. த்‌ . கொலைக்களக்்‌ காதை வரி 44 


பிற ஆதாரங்கள்‌ 


1 தொ. முஃசி,. ரகுநாதன்‌ அவர்கள்‌ நெல்லை ௩கர்‌ இலக்‌ 
கியக்‌ கழகத்தில்‌ பேசிய பேச்சு, (1962) 
17 “வினைப்பயன்‌? கட்டுரை by 


கா, சுப்பிரமணியன்‌ 


எம்‌.ஏ. பி.டி. [கோ, சுப்பிரமணிய பிள்ளை] மணிமலர்‌ 


சோழர்‌ காலத்தில்‌ கல்வி 


மக்களை 'நல்ல குடிமக்கள்‌ ஆக்கவும்‌ 
வாழ்க்கையைச்‌ செம்மையாக நடத்தவும்‌ 
பயிற்றும்‌ இன்றைய .கல்வித்‌ திட்டங்களு 
டன்‌ இடைக்காலக்‌ கல்வித்‌ திட்டங்களை 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கும்‌ பொழுது அவற்றில்‌ 
அறிவு வளர்ச்சிக்கான கல்வியை விட 
ஒழுக்கம்‌, சமயம்‌ போன்றவற்றை வளர்க்‌ 
கும்கல்வியேபெரிதும்‌ போற்றப்பட்டு வந்‌ 
துள்ளதைக்‌ காணலாம்‌, ஸ்‌ 


இந்தக்‌ கல்வித்‌ திட்டத்திற்கு உகந்த 
முறையில்‌ கல்லூரிகளும்‌, பள்ளிகளும்‌ 
கோயில்களின்‌ அல்லது மட்ங்களின்பகுதி 
களாக இணைந்து வளர்ந்தன. தனி ஆசிரி 
யர்களிடம்‌ கல்விபயிலும்முறையும்‌ இருந்து 
வந்தது. கோயில்களும்‌, மடங்களும்‌ அக்‌ 
கால மக்களுக்குக்‌ கல்வி பயிற்றுவிக்கும்‌ 
பொறுப்பை ஏற்றதால்‌ அரசாங்கம்‌ இத்‌ 
துறையில்‌ அதிகம்‌ ஈடுபடவில்லை. அரசாங்‌ 
கமும்‌, அரசர்களும்‌ கிராமச்‌ சபைகள்‌ 
வாயிலாக. இக்‌.. கோயில்களுக்கு நிலம்‌ 
வழங்கி உதவினர்‌, இச்‌ சைபக ளே 
கோயில்களையும்‌, ' மடங்களையும்‌ மேற்‌ 
பார்வை செய்துவந்தன:. 


லோகநாயகி நன னித்தர்்‌ வி 


. _,இவ்விடைக்கால மக்களிடையே எழு: 
திப்‌ படிக்கும்‌ திறமை எவ்வளவு தூரம்‌: 
பரவி இருந்தது என்பதை உறுதியாகக்‌ 
கூறச்‌ சான்றுகள்‌ கிடைக்கவில்லை. ஆனால்‌ 
அக்காலத்தில்‌ பொறிக்கப்பட்ட நில 
தானம்‌ போன்றவை பற்றிய கல்வெட்டுக்‌ 
கள்‌ பல கிடைய்பதால்‌, இவை:பொது மக்‌ 
கள்‌. படித்து அறிந்து கொள்வதற்காகவே 
பொ.றிக்கப்பட்டவை என்று. தெரிகிறது. 
எனவே. அவர்கள்‌ இக்கல்வெட்டுக்கள்‌ 
போன்றவற்றைப்‌ படித்துத்‌ செதரிந்து 
கொள்ளக்கூடிய ஒரு நிலையில்‌ இருந்தனர்‌ 
என்பது புலப்படுகிறது. மக்கள்‌ : பலர்‌ 
கூடும்‌ இடங்களில்‌ பொறிக்கப்பட்ட 
இவை பெரும்பாலும்‌ தமிழில்‌ வடமொழிக்‌: 
கலப்புடன்‌ எ.ழுதப்பட்டிருந்தன- பொது 
மக்கள்‌ சுலபமாகப்‌ பு ரிந்து. கொள்ள: 
வேண்டி : இக்‌. கல்வெட்டுக்களில்‌. பல. 
பேச்சு வழக்குச்‌ சொற்கள்‌ பயன்‌ படுத்தப்‌. 
பட்டுள்ளன. .. சையத்‌ 19 


கிராமச்‌ சபைகளில்‌ அங்‌ கம்‌. பெற. 
வேறு பல தகுதிகளுடன்கல்வித்‌ தகுதியும்‌. 


பெற்றிருக்க வேண்டி யிறா.ற்‌ த தி, 
ஆனால்‌ ஒரு “சில வேளைகளில்‌: 


359) 


இத்தகுதி இல்லாதவர்களும் சபைகளிலும்‌, 
நிர்வாகக்குழுக்களிலும்‌ அங்கம்‌ வகித்துள்‌ 
ளனர்‌ என்பது அறிவேன்‌” “அறிவோம்‌” 
எனக்‌ கல்வெட்டுக்களில்‌ வரும்‌ சொற்‌ 
களால்‌ அறியக்கிடக்கின்றது," கல்வெட்‌ 
டுக்களில்‌ கையொப்பம்‌ இட்டிருக்கும்‌ பல 
பட்டர்கள்‌, முதலிகள்‌, உடையார்கள்‌ 
போன்றோர்‌ தா ம கல்வெட்டுக்களைப்‌ 
படித்து அறிந்து கையெப்பம்‌ இட முடி 
யாதநிலையில்‌ வேறுஒருவர்படிக்கக்கேட்டு 
அறிந்து, இவ்வாறு அறிவேன்‌ அல்லது 
அறிவோம்‌ எனச்‌ சாட்சியாக ஒப்பம்‌ 
இட்டுள்ளனர்‌. 


இக்காலக்‌ கல்வி நிலைகளை நான்கு 
வகையாகப்‌ பிரிக்கலாம்‌ (1) தொடக்க 
நிலைக்‌ கல்வி (2) உயர்‌ நிலைக்கல்வி 
(3) தொழில்‌ துறைக்கல்வி (4) பொதுக்‌ 
கல்வி. 


தொடக்க நிலைக்கல்லி: 


தொடக்கநிலைக்‌ . கல்வி பற்றிய கல்‌ 
வெட்டுச்‌ செய்திகள்‌ மிகக்‌ குறைவே. 
ஆனால்‌ பெரிய புராணம்‌ போன்ற இலக்கி 
யங்களில்‌ இதுபற்றிய ஒரு சில உண்மை 
கன்‌ வெளிப்படுத்தப்‌ பட்டிருக்கின்றன. 
கணக்காயர்கள்‌ நடாத்தி வந்த. கிராமப்‌ 
பள்ளிகள்‌ சங்க காலம்‌ முதலே இருந்து 
வந்துள்ளன. எனினும்‌ புத்த; சமண 
சமயங்கள்‌ தமிழ்நாட்டில்‌ பரவிய காலம்‌ 
முதல்‌ பள்ளிக்கூடங்கள்‌ நிறுவிக்‌ கல்வி 
கற்பிக்கும்‌ முறை அறிமுகப்‌ படுத்தப்‌ பட்‌ 
டது. புத்த, சமணத்‌ துறவிகள்‌ வாழ்ந்த 
இடங்களைக்‌ குறித்த பள்ளி என்ற சொல்‌, 
பின்‌, பல பொருள்‌ வேறுபாடுகளைக்‌ 
கொண்டு இன்றுவரை கல்வி பயிலும்‌ நிலை 
யத்தைக்‌ சூறிக்கும்‌ஒருசொல்லாகப்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டு வருகிறது. தொடக்கநிலைக்‌ 
கல்வி பயிற்றுவதில்‌ சமண சமயத்திற்கு 
இருந்த செல்வாக்கை. இன்றுவரை நம்மி 


360 


டையே இருந்துவரும்‌ ஒருசிலபழக்க வழக்‌ 
கங்கள்‌ எடுத்துக்காட்டி நிற்கின்றன. 
சான்றாகக்‌ குழந்தைகளுக்குக்‌ கல்விப்‌ 
பயிற்சி தொடங்கி வைக்கும்‌ சடங்கில்‌ 
'ஹரிநம சித்தம்‌” என்றதொடர்‌ சொல்லப்‌ 
பட்டு வந்தது. இத்‌ தொடர்‌ அருகக்‌ கட 
வுளைக்‌ குறிப்பதால்‌ அதை மாற்றி இந்து 
சமயத்தினர்‌ ஹரி ஓம்‌ நமோம்‌” அல்லது 
'ஓம்‌ தமசிவாய சித்தம்‌ நம” போன்ற 
தொடர்களைச்‌ சொல்லி வருகின்றார்கள்‌. 


தம்‌ சமயத்தைப்‌ பரப்பும்‌ நோக்கம்‌ 
கொண்ட புத்த, சமண சமயத்தினர்‌ வட 
மொழியில்‌ நூல்கள்‌ எழுதி அதே மொழி 
யில்‌ கல்வி பயிற்றுவித்த பிராமணர்கள்‌ 
போல்‌ அல்லாது பலநூல்களைத்‌ தமிழ்‌ மொழி 
யிலேயே எழுதி வெளியிட்டனர்‌. தக்க சான்‌ 
றுகள்‌ இல்லாததால்‌, தொடக்க நிலைக்‌ 
கல்வி தமிழிலும்‌, வடமொழியிலும்‌ கற்பிக்‌ 
கப்பட்டது என ஊகிக்கவேண்டியுள்ள து. 
தொடக்க நிலைக்‌ கல்வி பற்றிய செய்திகள்‌ 
கிடைக்கா திருக்கக்‌ காரணம்‌ இந்‌ நிலைக்‌ கல்‌ 
விக்கு அரசர்களும்‌ மற்றவர்களும்‌ நிலம்‌ 
போன்றவற்றை வழங்கி உதவி செய்யாத 
தாகஇருக்கலாம்‌. சமண,புத்தமதங்களைத்‌ 
தமிழ்‌ நாட்டிலிருந்து வெளியேற்ற முயற்சி 
செய்த அரசர்களும்‌, அரசாங்கத்தாரும்‌ 
இந்து சமயவேதம்‌ போன்றவற்றைப்‌ 
பயிற்றுவித்து வந்த வடமொழிக்‌ கல்வி 
நிலையங்களைப்‌ போற்றி அவற்றிற்குப்பெரு 
மளவில்‌ உதவி நல்கி வந்தார்கள்‌, உயர்‌ 
நிலைக்‌ கல்வி புகட்டி வந்த பிராமணரும்‌ 
தொடக்க நிலைப்‌ பள்ளிகளில்‌ பாடம்‌ கறி 
பிக்கவில்லை. வடமொழியில்‌ . உயர்தரக்‌ 
கல்வி கற்றவர்கள்‌ அரிதாக இருந்ததால்‌ 
இவ்வகைக்‌ : கல்விக்குப்‌ பெரு 
மதிப்புக்கிட்டியது. என டேவ இக்கல்வி 
பற்றிய கல்வெட்டுக்களும்‌ அடிக்கடி 
பொறிக்கப்பட்டன. வடமொழிக்‌ கல்வி 
சிறப்பாகப்‌ பிராமணர்களுக்கே. உரித்‌ 
தானதாக இருந்ததால்‌ வடமொழியும்‌ தமி 


முக்கு நிகரான அல்லது சுமிை விட 
மேலான ஒரு நிலையை அடைந்திருந்தது. 


தொடக்க நிலைக்‌ கல்வியைக்‌ குழந்தை 
கள்‌ பெரும்பாலும்‌ வீட்டிலேயோ அல்லது 
தனி ஆசிரியர்களிடமோ பெற்றுக்கொண் 
டனர்‌. பல அடியார்களின்‌. வாழ்க்கை 
பற்றிப்‌ பேசும்‌ பெரியபுராணம்‌ குழந்தை 
களின்‌ தொடக்க நிலைக்கல்வி 5 வயது 
முதல்‌ ஆரம்பமாகிறது” . எனக்கூறுநறெது 
பிராமணக்‌ குழந்தைகள்‌. .தம்‌. ஏழாம்‌ 
வயதில்‌ உபநயனச்‌ சடங்குடன்‌  பிரமச்‌ 
சாரிய விரதம்‌ பூண்டு வேதக்‌ கல்வியை 
தொடங்கினர்‌. இந்த உபநயனச்‌ .சடங்‌ 
கின்‌ போது பெற்றோர்‌ குருவிற்குப்‌ பொன்‌ 
நெல்‌ போன்ற தானங்கள்‌ பல கொடுப்பது 
பற்றிக்‌ சீவக: சிந்தாமணி கூறுகிறது. . * 
அதே சீவக சிந்தாமணிப்‌: பாடல்‌, எழுது 
வதற்குப்‌ பயன்படுத்தப்பட்ட பொன்‌ 
னோலை பற்றியும்‌, பெரன்‌ .. எழுத்தாணி 
பற்றியும்‌ பாடுகிறது... செல்வந்தர்கள்‌ 
பொன்னோலை, பொன்‌ எழுத்தாணி பயன்‌ 
படுத்தியது : போல்‌. சாதாரண மக்கள்‌ 
ஓலையும்‌,. எழுத்தகணியும்‌ புன்‌ படுத்தி 
யிருக்கலாம்‌. 


| வேதக்‌ கல்வி பிராமணர்களுக்கு .மட்‌ 
டும்‌ உரியதாக இருந்த பொழுதிலும்‌ மற்ற 
வகுப்பினர்‌ வேதக்‌ கல்வி கற்கக்‌ கூடாது 
என்ற கட்டுப்பாடு இருந்ததாகத்‌ தெரிய 
வில்லை. சத்திரிய குலத்தைச்‌ சேர்ந்த 
அரசர்களும்‌ வேதம்‌ தெரிந்தவர்களாக 
உள்ளார்கள்‌. ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட 
வகுப்பைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தம்‌ வகுப்பிற்‌ 
குரிய தொழிலைக்‌ கற்க. விரும்பினார்களே 
தவிர சமயக்‌ கல்வியோவேதக்‌ கல்வியோ 
கற்கவிரும்பியதாகத்‌ தெரியவில்லை. 


தொடக்க நிலைப்‌ பள்ளிகள்‌ இருந்தன 
என்பதைக்‌. கல்வெட்டுக்களிலிருந்தும்‌, 
இலக்கியங்களிலிருந்தும்‌ அறிந்‌ துகொள்ள 
முடிகிறது. சிறுத்‌ தொண்டர்‌ பயின்ற 


கிராமப்‌ பள்ளியைப்‌ பெரிய புராணத்தில்‌ 
பார்க்கின்றோம்‌.” இனாம்‌ பள்ளிகளில்‌ கற்‌. 
பித்த ஆசிரியர்களுக்கு சம்பள உதவிசெய்‌ 
தது பற்றிக்‌ கல்வெட்டுக்கள்‌ குறிப்பிடுகின்‌ 
றன. காலம்‌ குறிப்பிடப்படாத கல்‌ 
வெட்டு ஒன்று பனையவரத்தில்‌ இருந்த 
இம்‌ மாதிரியான இனாம்‌ பள்ளி பற்றிக்‌ 
கூறுகிறது.” இப்பள்ளிகள்‌ கிராமவாசி 
களின்‌ பொதுச்சொத்திலிருந்துகிடைக்கும்‌ 
ஊதியத்திலிருந்து நடத்தப்பட்டு வந்திருக்‌ 
கலாம்‌. இப்பள்ளிகளில்‌ கற்பித்த ஆசிரி 
யர்களை “வாத்தி” எனக்‌ கல்வெட்டுக்கள்‌ 
அழைக்கின்‌ றன.” 


உயர்நிலைந்கல்வி: 

உயர்நிலைக்‌ கல்வி தனி ஆசிரியர்களா 
லும்‌ மடங்களிலும்‌, கல்லூரிகளிலும்‌ வழங்‌ 
கப்பட்டன, தம்‌ வீடுகளில்‌ அல்லது 
வெளி இடங்களில்‌ தனி முறையில்‌ கல்வி 
பயிற்றுவித்து வந்த ஆசிரியர்களுக்கு அர 
சர்கள்‌ நிலதானங்கள்‌ கொடுத்து ஊக்கம்‌ 
ஊட்டி வந்தனர்‌. . பட்டவிருத்தி, வேத 
விருத்தி பேரன்றவை . இவ்வகுப்பைச்‌ 
சேர்ந்தவையே. பட்டவிருத்தி என்பது 
வேதம்‌ கற்பதற்கென மட்டும்‌ வழங்கப்‌ 
பட்டமானியம்‌ அன்று, அவ்வேதத்தை 
இனாமாகக்‌ கற்பித்தவர்களுக்கு வழங்கப்‌ 
பட்டன. “1 I 


இரண்டாம்‌ ஆதித்தன்‌ (கி. பி. 956- 
063) கல்வெட்டொன்று கும்பகோணத்‌ 
தில்பிரபாகரம்‌ கற்பிக்கக்‌ கொடுக்கப்பட்ட 
பட்டவிருத்தி பற்றிக்‌ குறிப்பிடுகிறது." 
வியாகரண சா ஸ்திரம்‌ கற்பிக்கக்‌ கொடுக்‌ 
கப்பட்ட மானியம்‌ பற்றி உத்தரமேரூர்‌ 
கல்வெட்டிலிருந்து அறிகிறோம்‌, இதற்கு 
வியாக்கிய விருத்தி என்று பெயர்‌. ஆனி 
யூர்‌ மகாசபை வேதம்‌, 'அஷ்டாத்யாயி 
போன்ற வேறுபல' நூல்களையும்‌ கற்பிக்க, 
பட்டவிருத்தி ஒன்று வழங்கியுள்ளது. 
இதே கல்வெட்டு இவற்றைக்‌ கற்பிக்கும்‌ 


301 


பட்பருக்குத்‌ தேவையான தகுதிகள்‌ பற்றி 
யும்‌ கூறுகிறது.” 


அப்பட்டர்‌. (1). சாமவேதம்‌ பயின்ற 


வர்‌ ஒருவருக்குப்‌ பிறந்தவராக இருக்க 
வேண்டும்‌. இவ்‌ வேதத்தைத்‌ தவிர வேறு 


ஒரு வேதம்‌ கற்றவராகஇருக்க வேண்டும்‌. 


. (2) அதே ,கிரரமத்தவராக அல்லது! 
வேறு ஒரு கிராமத்திலிருந்து. வந்து. குடி 
யறியவரா க இருக்க. வேண்டும்‌. 


(8) இரண்டு வேதங்களையும்‌. கற்பிக்‌ 
கக்‌ கூடியவராக இருக்க வேண்டும்‌. பத 


(4) இவற்றோடு வியாகரணம்‌, *அஷ்‌ 
டாத்யாயி . (பாணினியின்‌ இலக்கணம்‌) 
போன்றவற்றையும்‌ . கற்பிக்கத்‌ : தெரிய 
வேண்டும்‌. டூ. “4 


i ௫ பாணினியத்தை உரையுடன்‌ 
வளக்க கற்பிக்கத்‌ தெரிய வேண்டும்‌... 


௨8): அலங்கார்‌ சாஸ்திரத்தை உரை 
யுடன்‌. விளக்கிக்‌ 'கற்பிக்‌ கத்‌ தெரிய 
வேண்டும்‌. பண்ணவா 


. 9. மீமாம்ச சரஸ்திரத்தில்‌ 20 அத்தி 
யாயங்களையும்‌ விளக்கத்‌ செரிய 
வேண்டும்‌. 


_இ) நான்கு மாணவர்களைத்‌ 
தன்னுடன்‌ இருப்பித்துப்‌ பாடம்‌ கற்பிக்க 
வேண்டி அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும்‌ 
ஒரு வேளை உணவு நல்க வேண்டும்‌. 


' இவற்றைத்தவிரவேறுபலகல்வெட்டுக்‌ 
களும்‌ மீமாம்சம்‌, வியாகரணம்‌ போன்ற நால்‌ 
களைச்‌ சிறப்பாகப்‌ பயில்வதற்கு வழங்கப்‌ 


பட்ட மானியங்கள்‌.பற்றிப்‌ பேசுகின்றன. 


75 


அக்ரஹாரம்‌ பிரமதேயம்‌ என்பது 


பிராமணர்களுக்கு மட்டுமெனக்‌ கொடுக்‌ 


362 


கப்பட்ட கிராமங்கள்‌ ஆகும்‌, அவர்கள்‌ 
அக்கிராமங்களிலிருந்து வரும்‌. ஊதியக்‌ 
தைக்‌ கொண்டு வா ழ்க்கை நடத்தி 
வந்தார்கள்‌. கல்வியில்‌ வல்ல -இப்‌ பிரா 
மணர்கள்‌ இக்கிராமங்களை இனாமாகப்‌ 
பெற்ற. பிராமணர்கள்‌, மாணவர்களுக்கு 
கல்வி பயிற்றுவிக்கவும்‌,. மக்களிடையே 
சமயப்‌, பண்பாட்டுக்‌ கொள்கைகளைப்‌ 
பரப்பவும்‌: வேண்டி இருந்தது. வேதக்‌ 
கல்வி பெற்ற இப்‌ பிராமணர்கள்‌ வாழ்ந்த 
இக்கிராமங்களைவிரிவானமுறையில்‌ அமை 
ந்த அரசாங்கக்‌ குழுக்கள்‌ பல 'நிர்வகித்து 
வந்தன. வாரியம்‌ என அழைக்கப்பட்ட 
குழுக்களால்‌ ஆன சபைகளே “இக்‌ 'கிரா 
மங்களின்‌ நிர்வாகத்தில்‌ தலைமை வகித்து 
வந்தன: இச்சபை அங்கத்தவர்கள்‌ 
வாக்கு முறையில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டு 
மூன்றாண்டு. காலம்‌ அங்கம்‌ வகித்தனர்‌. 
இக்‌ கிராம ௪ பைபயில்‌. அங்கத்தவரா 
வதற்குக்‌ கல்வித்‌ தகுதி தேவையாக இருந்‌ 
தது, -.சிறப்பாகச்‌:' சமய, சட்டக்‌ கல்வி 
பெற்றவர்களாக இருக்க வேண்டும்‌.கிராம 
பை அங்கத்தவர்‌ தகுதி பற்றிக்‌ கூறும்‌ 
40ஆம்‌ நூற்றாண்டு உத்தரமல்லூர்‌ கல்‌ 
வெட்டு ஒன்று ' அங்கத்தவர்‌ ஒருவர்‌ 
தம்‌ குடும்பால்‌ அல்லது தொகுதியால்‌ 
நியமிக்கப்பட வேண்டுமாயின்‌ அவர்‌ 
மந்தர பிராமணம்‌ கற்றிருக்க வேண்டும்‌, 
அல்லது பங்கு நில த்‌ திற்கு உரிமை 
உடையவராக இருந்தால்‌ வேதங்களில்‌ 
ஒன்றும்‌, வாஷ்யங்களில்‌ ஒன்றும்‌ தெரிந்த 
வராக இருக்க வேண்டும்‌ எனக்‌ கூறு 
கிறது. 


இக்‌ கிராமங்களுக்கு வழங்கப்பட்ட 
மானியங்கள்‌ பற்றிப்‌ பேசும்‌ கல்வெட்டுக்‌ 
கள்‌ அங்சச்‌ சிறப்புக்‌ கல்வியில்‌ ஈடுபட்டி 
ருந்த பல அறிஞர்கள்‌ பற்றியும்‌ பேசுகின்‌ 
றன. இப்பிராமணக்‌ கிராமங்களில்‌ கல்வி 
பெரும்‌ பாலும்‌ வடமொழியிலேயே , இருந்‌ 
தது, 908 பிராமண அறிஞர்கள்‌ ஆராய்ச்‌ 


சியிலும்‌, கல்வி பயிற்றுவிப்பதிலும்‌ ஈடு 
பட ஒரு முழுக்‌ கிராமம்‌ அவர்களுக்கு 
வழங்கப்பட்டது. அவர்கள்‌ வேதம்‌, 
ஸ்மிர்திகள்‌ போன்றவற்றைக்‌ கற்பிக்கும்‌, 
சதுர்வேதிகள்‌, திரிவேதிகள்‌, எனப்பெயர்‌ 
பெற்றார்கள்‌.” இதே போன்ற ஒரு கிரா 
மம்‌ 308 பிராமணர்களுக்கு வழங்கப்‌ 
பட்டது என்பதை வேறு ஒரு கல்வெட்டுக்‌ 
குறிப்பிடுகின்‌ றது.” 

மடங்களும்‌ ருநைகளும்‌: 


உயர்நிலைக்‌ கல்விபுகட்டி வந்த நிலை 
யங்களுள்‌ மடங்களும்‌ இடம்‌ பெற்றன 
குகைகள்‌ எனப்பெயர்‌ பெற்ற மடங்கள்‌ 
மூன்றாம்‌ குலோத்துங்கன்‌ காலம்‌ முதல்‌ 
காணப்படுகின்றன. குகை என்ற சொல்‌ 
லுக்குப்‌ பிங்கலந்தை நிகண்டு “முனிவர்‌ 
வாழ்‌ இடம்‌” எனப்பொருள்‌ தருகி ற து, 
ஆனால்‌. மு.. இராகவையங்கார்‌ குகைகள்‌ 
என்பவை பிராமணர்‌ அல்லாத தவசியர்‌ 
வாழ்ந்த மடங்கள்‌ என்கிறார்‌.!* இந்தக்‌ 
குகைகளும்‌ கோயில்களின்‌ . பகுதிகளா 


கவே இருந்தன. நிலதானங்களால்‌ பண 
உதவி பெற்ற இக்‌ குகைகள்‌ கல்வி நிலை 
யங்களாக மட்டுமல்லாமல்‌, அடியர்‌ ர்‌ 
களுக்கு அன்னதானம்‌ செய்தும்‌ யாத்திரி 
யர்களுக்கு இருக்க இடம்‌ கொடுத்தும்‌ 
அரும்பணி புரிந்து வந்தன. சைவமடங் 
கள்‌ சமயப்‌ பண்பாட்டு வளர்ச்சியில்‌ 
மட்டுமன்றிக்‌ தே கோயில்‌ நிர்வாகத்திலும்‌ 
பெரும்‌ பங்கு ஏற்று இயங்கி வந்தன.” 
புத்த மதத்தினரால்‌ செல்வாக்குப்‌ பெற்ற 
இம்‌ மடங்கள்‌ சோழர்‌ கால இடைப்பகுதி 
யில்‌ (10ஆம்‌ நூற்றாண்டளவில்‌) கோயில்‌ 
களோடு இணைந்து வளர்ந்து வந்தன. 


இங்கு இம்‌ மடங்கள்‌ கல்வி நிலையங்‌ 
ளாக எவ்வாறு இயங்கின என்பதை மட்‌ 
கல்வெட்டுக்களிலும்‌, 
இலக்கியங்களிலும்‌ இடம பெறும்‌ மடங்‌ 
களும்‌ குகைகளும்‌ அரசர்‌, கடவுளர்‌, முனி 
வர்கள்‌ போன்றோர்‌ பெயர்களைக்‌ கொண்டு 
அமைந்துள்ளன. ' 


க 
டும்‌ பார்ப்போம்‌. 


சோழர்‌ காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
இருந்த மடங்கள்‌ 


இடம்‌ . மாவட்டம்‌ . அரசர்‌ காலம்‌ கல்வெட்டு 
திருப்புகலூர்‌ தஞ்சாவூர்‌ இராஜராஜன்‌ வ்‌ ட 167 | 1927-86 
திருவாரூர்‌ ளு க்‌ ரார 1227 கி. பி. 497 | 1918 
கோவில்நடு ' ன்‌ ர்‌, 11 1956 கி. பி. 194 | 1926 
இ வலிவலம்‌ ந ஸ்‌ ௮. 116 | 1926 
கோவிலூர்‌ fs 1 1258 கி. பி. 211] | 1908 
குற்றாலம்‌ ர ல 1961 ,, 495 11907 
உத்தத்தூர்‌ திருச்சி விக்கிரமசோழன்‌ 1138 ,. 509 11912 
சிருப்புறம்பியம்‌ 3 குலோத்துங்கன்‌ TIT 1196 , 353 | 1927 
திருவானைக்காவல்‌ ஸ்‌ சோழர்‌ — 4817, | 584 | 1908 
585 
ப திருவாய்மூர்‌ எ இராஜேந்திரன்‌ 111 — 604,6191912 | 63 
சிறுகாஞ்சி செங்கல்பட்டு இராஜராஜன்‌ 11 -_- 889 | 1919 
363 


| 
ன, 


இடம்‌ மாவட்டம்‌ அரசர்‌ காலம்‌ கல்வெட்டு 
திருவான்மியூர்‌ செங்கல்பட்டு குலோத்துங்கன்‌ 114 1203 கி. பி. 303 | 1911 
சோழமாதேவி கோயம்புத்தூர்‌ சோழர்‌ ற 284 | 1909 
சிதம்பரம்‌ தென்‌ ஆர்க்கரடு _— 13 ஆம்‌ நூற்றா 805 | 1958-59 

ன்‌ ம்‌ இராஜராஜன்‌ — 8 | 1935-86 
பிரம்மதேசம்‌ வடஆர்க்காடு இராஜாதிராஜன்‌ 1 1049 கி. பி. 251 | 1915 

௦ ய்‌ ்‌்‌ $ இல்‌ . ர 241 | 1915 

திருவண்ணாமலை v குலோத்துங்கன்‌ 111 1183 ~~ 513 | 1913 
குடிமியாமலை புதுக்கோட்டை சோழர்‌ — 221 புதுக்‌ 


கோட்டை கல்வெட்டுக்கள்‌ 


சோழர்காலத்தில்‌ தமிழ்நாட்டிலிருந்த 


குகைகள்‌ 
இடம்‌ மாவட்டம்‌ அரசர்‌ கல்வெட்டு 
திருவிடைவாய்‌ தஞ்சாவூர்‌ இராஜேந்திரன்‌ 111 10 | 1918 
சீர்காழி 5 95 10 | 1908 
திருப்புகலூர்‌ $6 இராஜராஜன்‌ 87 | 1927-28 
திருமணஞ்சேரி பற ஸூ 28 1914 
முணியூர்‌ ன்‌ ர 156 | 1911 
குறுக்கை திருச்சி வீரதேவர்‌ 238 | 1917 
திருத்துறைப்பூண்டி இராமநாதபுரம்‌ இராஜராஜன்‌ 111 471 | 1912 


சதுர்வேதி மங்கலம்‌ 


சைவ அடியார்களால்‌ அமைக்கப்‌ 
பட்ட மடங்கள்‌ பல திருநாவுக்கரசர்‌, 
ஞான சம்பந்தர்‌ போன்றோர்‌ வரலாறு 
கூறும்‌ பெரிய புராணத்தில்‌ இடம்‌ பெறு 
கின்றன, அப்பூதி அடிகள்‌ திருநாவுக்கர 
சர்‌ மீது தமக்கிருந்த அன்பின்‌ மிகுதியால்‌ 
அவர்பெயரில்‌ ஓருமடத்தைஎழுப்பினார்‌,!” 
மதத்‌ தலைவர்களாக விளங்கும்‌ அப்பூதி 
அடிகள்‌, ஞான சம்பந்தர்‌, . குங்கிலயக்‌ 
கலையர்‌ போன்றோரையும்‌ பெரிய புராணத்‌ 
தில்‌ பார்க்கின்‌ றோம்‌. 


சோழர்‌ காலத்தின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌ 


ஆண்டார்‌ எம்பிரான்‌, மெய்கண்டார்‌ 
போன்றோர்‌ தலைமையில்‌ சிவயோகிகளை 


364 


குலோத்துங்கன்‌ (2) 


311 | 1927-28 


யும்‌, மகேஸ்வரர்களையும்‌ கொண்ட சைவ 
மடங்கள்‌ எழுந்தன. இம்மடங்கள்‌ அக்‌ 
காலச்‌ சமய வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உத 
வின, *' பல அறிஞர்‌ இம்‌ மடங்களில்‌ 
சாஸ்திர ஆராய்ச்சி செய்து வந்தனர்‌. இம்‌ 
மடங்களில்‌ வாழ்ந்து வந்த அடியார்கள்‌ 
புராணங்களையும்‌ வேறு சமய நூல்களை 
யும்‌ போதித்து வந்தார்கள்‌. திருப்பதிகம்‌ 
ஓதுதல்‌, கற்பித்தல்‌ போன்றவை நடந்து 
வந்தன. 
கல்லூரிகள்‌ : 

நாளந்தா போன்ற கல்வி நிலையங்கள்‌ 


பற்றிய முக்கியமான குறிப்புக்களை யாத்‌ 
திரிகர்களும்‌, பிரயாணிகளும்‌, விட்டுச்‌ 


இ ந 


சென்றுள்ளனர்‌. சோழர்‌ காலக்‌! கல்வி 
நிலையங்கள்‌ “பற்றிய. பிரயாணக்‌ குறிப்புக்‌ 
கள்‌ கிடையாவிட்டாலும்‌ சோழர்‌ காலக்‌ 
கல்வெட்டுக்கள்‌ இவற்றைப்‌ பற்றிய பல 
அரிய செய்திகளை வழங்கி நிற்கின்றன. 
பலரும்‌ அறிந்த எண்ணாயிரம்‌, திருமுக்‌ 
கூடல்‌ போன்ற பெரிய கல்லூரிகளுடன்‌ 
வேறு சில சிறிய கல்லூரிகள்‌ பற்றிய குறிப்‌ 
புக்களும்‌ கிடைத்துள்ளன. இவ ற்றில்‌ 
பெரும்பாலான கல்லூரிகள்‌ கோவில்களைச்‌ 
சார்ந்தவை. அரசர்களாலும்‌ மற்றும்‌ 
செல்வந்தர்களாலும்‌ வழங்கப்பட்ட 
தானங்களாலேயே இக்கல்விக்‌ கூடங்கள்‌ 
நடாத்தப்பட்டு வந்தன. கல்லூரிப்படிப்பு 
மேற்கொண்ட மாணவர்களும்‌, ஆசிரியர்‌ 
களும்‌ கல்லூரியிலேயே தங்‌ கிக்கற்று 
வந்தனர்‌, 


கட்டப்பட்ட ஒன்றாகும்‌. முதலாம்‌ இரா 
ஜேந்திரச்‌ சோழனின்‌ (கி.பி, 1018-1035) 
கல்வெட்டு ஒன்று இக்கல்‌ லூரியின்‌ 
அமைப்பு, ஆசிரியர்‌, மாணவர்‌ நிலை,கல்வி 
முறை போன்றவற்றை விரிவாக விளக்கு 


கிறது. 


இராஜராஜச்‌ சதுர்வேதி மங்கலக்‌ 
கிராம சபையினர்‌ இராஜராஜ விண்ண 
கரக்‌ கோயில்‌ இறைவனுக்கு இராஜராஜ 
னின்‌ பெயரில்‌ ஒரு மானியம்‌ வழங்குகின்‌ 
றனர்‌. இம்மானியத்தினால்‌ பெற்ற 45 
வேலி (ஏறக்குறைய 200 ஏக்கர்‌) நிலத்‌ 
தைக்‌. கொண்டு இக்கல்லூரியை நடத்தி 
வந்தனர்‌. இந்நிலதானம்‌ 340 மாணவர்‌ 
களுக்கு இனாமாகக்‌ கல்வியும்‌, தங்கும்‌ இட 
மும்‌ வழங்கிற்று, இம்‌ மாணவர்கள்‌ 


எண்ஹுயிரம்‌: பயின்ற பாடத்தின்‌ அடிப்படையில்‌ அவர்‌ 
எண்ணிக்கையைக்‌ கீழ்வரும்‌. பட்டியல்‌ 
- எண்ணாயிரத்திலிருந்த வடமொழிக்‌ காட்டுகிறது. 

கல்லூரி மாணவர்கள்‌ தங்க 'விடுதியுடன்‌ 
பாடம்‌ இளம்‌ மாணவர்கள்‌ முதுமாணவர்கள்‌ ஆசிரியர்‌ 
ரிக்‌ வேதம்‌ ஹ்‌ 78 — ட 
யஜூர்‌ அல்‌. 75 - 8 
சண்டோகசாமம்‌ 20 _- 1 
தலவக்கார சாமம்‌ 20 - 1 
வாஜசனியம்‌ 20 ம்‌ 1 
அதர்வம்‌ 10 _— ந 
பெள தாயனீயம்‌ 10 | 
கிருகியகல்பம்‌ 3 கானம்‌ 40 _— 1 
ரூபாவதாரம்‌ | 
வியாகரணம்‌ டட 25 1 
பிரபாகரம்‌ | னை 35 ] 
வேதாந்தம்‌ -- 10. 1 
இக்‌ கல்லூரியில்‌ பயிற்றுவிக்கப்பட்ட கப்பட்டன. ரூபாவதாரத்தின்‌ அடிப்‌ 


பாடங்களுள்‌ எல்லா வேதங்களும்‌, ரிக்‌ 
வேதத்திலிருந்து ஒரு சூத்திரமும்‌ கற்பிக்‌ 


படையில்‌ வடமொழி இலக்கணம்‌ பயிற்று 
விக்கப்பட்டது. பதினான்கு ஆண்‌ ஆசிரி 


365 


யர்கள்‌ இருந்தார்கள்‌. இளம்‌ மாணவர்‌ 
களாகிய 270 பேருக்கு நாளொன்றுக்கு 6 
நாழி நெல்‌ வழங்கப்பட்டது. முது மாண 
வர்கள்‌ நாளொன்றுக்கு 1 குறுணி, 2 
நாழி நெல்‌ பெற்றார்கள்‌. இம்‌ மாணவர்‌ 
களை ஊக்கப்படுத்துவதற்‌ பொ ருட்டு 
மேலும்‌ கழஞ்சு பொன்‌ கொடுக்கப்பட்‌ 
டது. ஆசிரியர்கள்‌ பெற்ற சம்பளம்‌ பற்றி 
யும்‌ இக்‌ கல்வெட்டுக்‌ கூறுகிறது. கீழ்வரும்‌ 
பட்டியல்படி இவர்கள்‌ நெல்லும்‌, பொன்‌ 
னும்‌ பெற்றார்கள்‌. 


வேதாந்த ஆசிரியர்‌ - 
11 கலம்‌ (ஒருநாளுக்கு) 
மீமாம்சம்‌, 
வியாகரணம்‌ - பூட்‌ ணாள. 
கற்பித்த நம்பி 
மற்றவர்கள்‌ - 3 குறுணி அல்லது 


கலம்‌. (ஒரு நாளுக்கு) 
மாணவர்கள்‌ போல்‌ ஆசிரியர்களுக்கும்‌ 
பொன்‌ வழங்கப்பட்டது. வியாகரண 
ஆசிரியருக்கு 8 கழஞ்சும்‌, மீமாம்சம்‌ மு 
மையும்‌ கற்பித்த ஆசிரியர்களுக்கு 19 
கழஞ்சும்‌ வழங்கப்பட்டது. இவ்வாசிரி 
யர்கள்‌ பெற்ற பொன்னின்‌ அளவு அவர்‌ 
கள்‌ செயத வேலையைப்‌ பொறுத்து இருந்‌ 
தது. அவர்கள்‌ கற்பித்த ஒவ்வொரு அத்‌ 
தியாயத்திற்கும்‌ ஒவ்வொரு பொன்‌ பெற்‌ 
றனர்‌. வேதாந்தம்‌ கற்பித்த ஆசிரியர்‌ 
இவ்வகை ஆதாயம்‌ பெறக்கூடாது என்ற 
வழக்கமும்‌, விதியும்‌ இருந்ததால்‌ அவருக்‌ 
குப்‌ பொன்‌ வழங்கப்‌ பெறவில்லை. இப்‌ 
படிப்‌ பாட அடிப்படையில்‌ வழங்கிய நன்‌ 
கொடைகள்‌ ஒவ்‌ வொரு பாடத்திற்கும்‌ 
கொடுக்கப்பட்டிருந்த மதிப்பை அறிந்து 
கொள்ளவும்‌ ஒரு வாய்ப்பைத்‌ தந்து நிற்‌ 
கிறது. வேதாந்த ஆசிரியருக்கும்‌ ஒரு 
நாளைக்கான அதிகஅள வுநெல்கிடைத்தது. 
இராமானுஜ பாஷ்யத்திற்கு முன்னர்‌ 
விசிஷ்டாத்துவித வேதாந்தம்‌ கற்பிக்கப்‌ 


366. 


பட்டு வந்ததால்‌ இக்‌ கல்லூரி ஒரு வைர 
வக்‌ கல்லூரியாக இருந்திருக்கவேண்டு 
மென ஊகிக்கலாம்‌. பிரபாகரமும்‌, மீமாம்‌ 
சமும்‌ சிறப்பாகக்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட்டு 
வந்தன,'? வேத ஆசிரியர்கள்‌ வேதக்‌ 
கல்வி புகட்டியதுடன்‌ மட்டுமல்லாமல்‌ 
கோயில்களில்‌ புரோகிதர்கள்‌ : இல்லாத 
கமலத்தில்‌ பூசைகளும்‌ மற்றும்‌ பணிகளும்‌ 
செய்து வந்தார்கள்‌. மேலும்‌ கோயில்‌ 
நிர்வாகத்திலும்‌, கணக்குப்‌ பரிசோதகர்‌ 
களாகவும்‌, நிதிக்காப்பாளராகவும்‌ பணி 
புரிந்துள்ளனர்‌." 


தீரிபுவனி: 


இராஜாதிராஜனின்‌ (கி. பி. 1048) முப்‌ 
பதாம்‌ ஆண்டுக்‌ கல்வெட்டு ஒன்‌ றின்‌ 
மூலம்‌ 260 மாணவர்களும்‌, 18 ஆசிரியர்‌ 
களும்‌ கொண்ட மற்றொரு வடமொழிக்‌ கல்‌ 
லூரி பாண்டிச்சேரிக்கு அருகில்‌ உள்ள 
திரிபுவனியில்‌ இருந்தது என்பது தெரி 
கிறது.”' எண்ணாயிரத்தில்‌ கற்பிக்கப்பட்ட 
பாடங்களுடன்‌ மகாபாரதம்‌, இராமா 
யணம்‌, வியாகரணம்‌, ரூபாவதார ம்‌, 
வேதாந்தம்‌, வைகாநஸ சாஸ்திரம்‌ முத 
லியவையும்‌ இங்குக்‌ கற்பிக்கப்பட்டன. 
வைகாநஸ சாஸ்திரம்‌ ஒரு பாடமாகக்‌ 
கற்பிக்கப்படுவது பற்றிப்பேசும்‌ முதல்‌ கல்‌ 
வெட்டு இதுவேயாகும்‌. : இக்கல்லூரி '72 
வேலி நிலதானம்‌ ஒன்‌ றின்‌ உதவியால்‌ 
நடாத்தப்பட்டு வந்தது. இங்கு கற்பித்த 
ஆசிரியர்களுக்கு எண்ணாயிரத்தில்‌ கற்‌ 
பித்த ஆசிரியர்களுக்கு எண்ணாயிரத்தில்‌ 
கற்பித்த ஆசிரியர்களை விட அதிக ஊதி 
யம்‌ கிடைத்தது. வேதாந்த ஆசிரியருக்கு 
ம்‌ கலம்‌ நெல்‌ கொடுக்கப்பட்டது. இக்கல்‌ 
லூரி மாணவர்களுக்கும்‌ நெல்‌ கொடுக்கப்‌ 
பட்டது. இக்கல்லூரி மாணவர்களும்‌, 
ஆசிரியர்களும்‌ கிராமசபை வாரியங்களில்‌ 
பங்கு கொள்ளக்கூடாது என்ற அவ்வூர்ச்‌ 
சபையின்‌ முடிவையும்‌ - இக்கல்வெட்டுத்‌ 
தெரிவிக்கின்றது. 


திருமுக்கூடல்‌; 


வீரராஜேந்திரனின்‌ ஐந்தாம்‌ ஆண்டுத்‌ 
திருமுக்கூடல்கல்வெட்டொன்று”“வைஷ்ய 
மாதவன்‌ என்பவன்‌ நிறுவிய கல்லூரி, 
விடுதி, ஆதுலசாலை (மருத்துவசாலை) முத 
லியவை பற்றிப்‌ பேசுகின்றது. திருமுக்‌ 
கூடல்‌ கோயில்‌ ஜனநாத மண்டபத்தில்‌ 
அமைந்த இக்கல்லூரியில்‌ வேதம்‌ (ரிக்‌ 
யஜுர்‌) சாஸ்திரம்‌, இலக்கணம்‌, ரூபாவ 
தாரம்‌ போன்ற பாடங்கள்‌ கற்பிக்கப்பட்‌ 
டன. அக்கல்லூரியில்‌ பயின்ற மாணவர்‌ 
கள்‌ எண்ணிக்கை: 


மாணவர்கள்‌ ஆசிரியர்‌ 
ரிக்வேதம்‌ 10 1 
யஜுர்‌ 10 1 
வியாகரணம்‌ & 
ரூபாவதாரம்‌ 20 1 


அங்கு பயின்ற சத்திரர்களுக்கு (மரணவர்‌ 
களுக்கு) பாய்‌, சனிக்கிழமைகளில்‌ எண்‌ 
ணெய்‌ தேய்த்துக்குளிப்பதற்கு எண்‌ 
ணெய்‌, விளக்குகளுக்கானஎண்ணெய்‌, 1% 
நாழி நெல்‌ அனை த்தும்கொடுக்கப்பட்டன ' 
10 மகா பஞ்சராத்திரியரும்‌, 8 சிவ பிரா 
மணர்களும்‌, 5 வைகாஸைரும்‌ இக்‌ கல்‌ 
லூரியில்‌ தம்‌ சிறப்புப்‌ பாடங்களையும்‌, 
நூல்களையும்‌ பயின்று வந்தனர்‌. இதிலி 
ருந்து மாணவர்‌ தொகையை ஒருவாறு 
அறிந்து கொள்ள முடிகிறது. வேத ஆசி 
ரியர்களுக்கு நாளொன்றுக்கு 1 பத க்கு 
நெல்லும்‌ 1 ஆண்டிற்கு 4 தங்கக்கா & 
களும்‌ கொடுக்கப்பட்டன. வீர சோழன்‌ 
எனப்பெயரிடப்பட்ட மருத்துவசாலையில்‌ 
நோயாளிகளுக்கென 15 ப டுக்ககள்‌ 
கொடுக்கப்பட்டன, ஒரு மருத்து வரும்‌, 
ஒரு. சல்லியக்‌ கிரியை பண்ணுவாரும்‌. 
மருந்தும்‌ எண்ணெயும்‌ விநியோகம்‌ செய்‌ 
யும்‌ 2 பணியாட்களும்‌, 2 தாதியாரும்‌ ஒரு 
பொதுப்‌ பணியாளனும்‌ மருத்துவ சாலை 


யில்‌ வைக்கப்பட்டிருந்த மருந்துகளின்‌ 
பெயர்ப்பட்டியலையும்‌ கொண்டுள்ளது. 


திருவொற்றியூர்‌ கல்லூரி: 


இத்‌ திருவொற்றியூர்க்கல்லூரி 12ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ நிறுவப்பட்டது.”” 
செங்கல்பட்டு மாவட்டத்திருவொற்றி 
யூர்க்‌ கோவிலுடன்‌ இணைந்திருந்த இக்‌ 
கல்லூரி ஒரு இலக்கணக்‌ கல்லூரியாகத்‌ 
திகழ்ந்தது. எனவே தான்‌ இதை இலக்‌ 
கணம்‌ கற்பிக்கப்படும்‌ இடம்‌ எனப்‌ 
பொருள்‌ பட வடமொழியில்‌ “வியாகரண 
தான வியாக்யான மண்டபம்‌?” என 
அழைத்தனர்‌. இத்திருவொற்றியூர்க்‌ 
கோவிலிலேயே சிவபெருமான்‌ பாணி 
னிக்கு இலக்கணம்‌ கற்றுக்கொடுத்தார்‌ 
எனவும்‌ பழைய கர்ணபரம்பரைக்கதை 
கள்‌ கூறுகின்‌ றன. நெல்லூர்‌ சிற்றரசரின்‌ 
அதிகாரி ஒருவன்‌ இக்‌ கல்லூரியை நிறு 
விக்‌ குலோத்துங்கன்‌ காவனூர்‌ என்ற.கிரா 
மத்தை மானியமாகக்‌ கொடுத்தான்‌. அக்‌ 
காலத்தில்‌ ஆண்டு வந்த மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌ அம்‌ நிலத்தை வரியிலி 
நிலமாக்கினான்‌. பின்னர்‌ பொறிக்கப்‌ 
பட்ட கல்வெட்டுக்கள்‌ பல இக்கோவிலுக்‌ 
குப்‌ பிறர்‌ வழங்கிய மானியங்களையும்‌, 
கொடைகளையும்‌ குறிப்‌ பிடுகின்‌ றன. 
இக்கல்லூரி எண்ணாயிரத்தை விடப்‌ :பெரி 
யது எனக்‌ கூறப்படுகிறது. இக்‌ 
கல்லூரியில்‌ சோமசித்தாந்தம்‌, பாணினி 
யம்‌, : வியாகரணம்‌ போன்ற பாடல்கள்‌ 
கற்பிக்கப்பட்டன. 


இப்பெரிய கல்லூரிகளைத்‌. “த விர 
கோயில்களைச்‌ சார்ந்த பல பள்ளிகள்‌, கல்‌ 
லூரிகள்‌ பற்றிய குறிப்புக்களைக்‌ கல்வெட்‌ 
டுக்கள்‌ தந்து நிற்கின்‌ றன. கும்பகோணம்‌ 
நாகேஸ்வரர்‌ கோயிலைச்‌ சேர்ந்த பள்ளி 
ஒன்று மீமாம்சத்தையும்‌ வேறு சில பாடங்‌ 
களையும்‌ கற்பித்தது. இதே போன்று சித்‌ 


367 


தேஸ்வரர்‌ கோயிலிலும்‌, கிரியா சக்தி 
கோயிலிலும்‌ பள்ளிகள்‌ இருந்தன, பல்ல 
வர்‌ காலத்தில்‌ தலைசிறந்த கழகமாக 
விளங்கிய காஞ்சிக்‌ கழகம்‌ சோழர்‌ காலத்‌ 
தில்‌ தொடர்ந்து வடமொழிக்‌ கல்வி பயி 
லும்‌ இடமாகவும்‌, சமய ஆய்வும்‌, ஆராய்ச்‌ 
சியும்‌, பேச்சுக்களும்‌, கலந்துரையாடல்‌ 
களும்‌ நிகழ்ந்த இடமாகவும்‌ விளங்‌ 
கியது.”' 


சாலையும்‌ சத்திரரும்‌: 


இராஜராறச்‌ சோழனின்‌ மெய்க்கீர்த்தி 
யில்‌ இடம்பெறும்‌ காந்‌ தளூர்ச்‌ சாலை 
கலமறுத்த* என்ற தொடரில்‌ உள்ளசாலை 
என்ற சொல்லின்‌ பொருள்‌ பற்றிப்‌ பல 
மாறுபட்ட கருத்துக்கள்‌ இருந்து வருகின்‌ 
றன. இந்தக்‌ காந்தளுர்ச்‌ சாலையைத்‌ 
தவிர கன்னியாகுமரியில்‌ ஸ்ரீவல்லபப்‌ 
பெருஞ்சாலையும்‌. மின்‌ சிறைக்கருகில்‌ 
உள்ள பார்த்திகேஸ்வரபுரம்‌ சாலையும்‌ 
இருந்தன. சாலை என்ற சொல்‌ 
லும்‌ பல பெபொருள்‌ மாறுபாடு 
கள அடைந்துள்ளது,” சாலைகள்‌ 
கோயில்களைச்‌ சார்ந்திருந்தால்‌ அவை 
பெரும்பாலும்‌ பொது இனாம்‌ கல்விச்‌ சாலை 
களுக்கான அன்னதானச்‌ சாலைகளையே 
குறித்தன. சோழர்‌ கல்வெட்டுக்களை 
முறையாக ஆராய்வதற்கு முதன்‌ முதலில்‌ 
முயற்சி செய்தவர்கள்‌ டாக்டர்‌ ஹுல்ட்சும்‌ 
திரு. வெங்கையா அவர்களும்‌ ஆவர்‌, 
இவர்கள்‌ *காந்தளுர்ச்சாலை கலமறுத்த” 
என்ற தொடருக்கு மூன்று முறை வேறு 
வேறு முறைகளில்‌ உரை வகுத்துள்ளார்‌ 
கள்‌. முதல்‌ முறை அரசர்‌ மணி போன்ற 
ஒரு மண்டபத்தைக்‌ காந்தளூரில்‌ நிறுவிய 
தில்‌ மன மகிழ்ந்தான்‌? என உரை கூறி 
னர்‌,” பின்னர்‌ திருத்தி மன்னன்‌ காந்த 
ளூர்‌ கப்பல்களை அறுப்பதில்‌ மகிழ்ந்தான்‌ 
எனவும்‌?” இறுதியாக மன்னன்‌ காந்தளூர்‌ 
என்ற நெடுஞ்சாலையில்‌ கப்பல்களை அழித்‌ 
ததில்‌ மகிழ்ந்தான்‌ எனவும்‌ மாற்றி அமைக்‌ 


368 


கப்பட்டது.”” ஆனால்‌ கோபிநாத ராவ்‌ 
அவர்கள்‌ சாலை என்பது அன்னசாலை என்‌ 
றும்‌ காந்தளூர்‌ கல மறு த்‌ த என்ற 
தொடருக்கு மன்னன்‌ காந்தளூர்‌ 
அன்னசாலையில்‌ உணவு அளி ப்பதைத 
நிறுத்தினான்‌ எனவும்‌ பொருள்‌ கூறியுள்‌ 
ளார்‌,” இராஜராஜன்‌ தான்‌ கைப்பற்றிய 
முதல்‌ நாடுகளில்‌ உள்ள ஊர்கள்‌ போன்‌ 
றவற்றிற்குத்‌ தன்‌ பெயரிட்டு அழைப்‌ 
பதை விரும்பினான்‌. எனவே முன்னர்‌ 
இருந்த ஸ்ரீவல்லபப்‌ பெருஞ்சாலையையே 
இராஜராஜப்‌ பெருஞ்சாலை எனப்பெயர்‌ 
மாற்றி அமைத்தனன்‌ என்றும்‌ கூறுவர்‌.“ 
எனவே சேர அரசனின்‌ பெயரில்‌ இருந்த 
அன்ன சத்திரத்தை மாற்றித்‌ தன்‌ பெய 
ரில்‌ அமைத்ததையே இம்‌ மெய்க்கீர்த்தித்‌ 
தொடர்‌ விளக்குகிறது என்பர்‌. தேசிக 
விநாயகம்பிள்ளை அவர்கள்‌ *அன்னசத்தி 
ரத்தில்‌ கொடுக்கப்பட்ட உணவின்‌ அளவு 
மறுதிட்டமிடப்பட்டது அல்லது ஒழுங்கு 
படுத்தப்பட்டது என்பதே அதன்‌ 
பொருள்‌ என்று தெரிவித்துள்ளார்‌. 


கே, வி. சுப்பிரமணிய ஐயர்‌ கருத்து 
என்னவெனில்‌ *சாலை' , கலம்‌? என்ற 
சொற்கள்‌ அன்னசாலையையும்‌, கப்பலை 
யும்‌ குறித்தாலும்‌ இவை இங்கு அன்ன 
சாலையைக்‌ குறிக்கின்றன என்று கொள்‌ 
வது பொறுத்தமில்லை என்கிறார்‌. ஏனெ 
னில்‌ இராஜராஜனின்‌ ஒரு சிறந்த போர்‌ 
வெற்றியைச்‌ சேரனின்‌ அன்னசாலைகளை 
அழித்த ஓர்‌ அற்பச்‌ செயலாக்கிவிடும்‌. 
இச்‌ செயலைத்‌ தனக்கு ஒரு பெரிய வெற்றி 
யெனக்‌ கருதியே அதை பல முறை தன்‌ 
மெய்க்கீர்த்தியிலே கூறியிருக்கவேண்டும்‌. 
பிற்கூறிய அற்பச்‌ செயலெனில்‌ அதைத்‌ 
தன்‌ மெய்க்கீர்த்தியில்‌ கூறியிருக்கமாட்‌ 


டான்‌.” 


டி. என்‌. சுப்பிரமணியம்‌ அவர்கள்‌ 
காந்தளூர்ச்சாலை என்பது. உயர்‌ நிலையில்‌ 


அமைந்த ஒரு கல்வி நிலையம்‌ என வும்‌ 
கலம்‌ அறுத்த” என்பது படையுடன்‌ இந்த 
நிலையத்தை எதிர்த்துப்‌ பெற்ற வெற்றி 
என்றும்‌ பொருள்‌ காண்கிறார்‌. இராஜ 
ராஜன்‌ சோழ அரசை விரிவிக்கும்‌ எண்‌ 
ணம்‌ கொண்டு தனது கொள்கைகளைச்‌ 
செயல்படுத்தத்‌ தொடங்கும்‌ பொழுதே 
இச்‌ சாலையைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தன்‌ இவ்‌ 
விரிவு படுத்தும்‌ செயலுக்கு ௭ திராக 
இருப்பர்‌ எனக்கருதி அவர்களை முதலி 
லேயே தன்‌. ஆதிக்கத்தின்‌ கீழ்க்கொண்டு 
வந்தான்‌. சாலைகள்‌ தனி முறையில்‌ தம்‌ 
சொந்தப்‌ பணத்தில்‌ இயங்கி வந்ததால்‌ 
அவை சுலபமாக இராஜராஜன்‌ ஆதிக்கத்‌ 
கிற்குள்‌ அடங்காமல்‌ தம்‌ சொந்தப்‌ படை 
யுடன்‌ எதிர்த்தன. எனவே இராஜராஜன்‌ 
தன்‌ படையைப்‌ பயன்படுத்தவேண்டிய 
தாயிற்று 


பார்த்திவசேகரபுரச்‌ சாலைக்கு மேற்‌ 
கோளாக அமைந்த காந்தளூர்ச்சாலை 
யும்‌ இராஜராஜனால்‌ கவரப்பட்டது: 
இராஜராஜனின்‌ மேற்பார்வையில்‌ அதன்‌ 
படைபலம்‌ குறைக்கப்பட்டது. இச்செய 
லப்‌ பற்றியே மெய்க்கீர்த்திகள்‌. பேசு 
கின்றன என்பதும்‌ சுப்பிரமணியம்‌ அவர்‌ 
களது நம்பிக்கை.”” பெரும்பாலான சாலை 
கள்‌ விடுதிகளரகவே இருந்தன. அவற்‌ 
றில்‌ வாழ்ந்து வந்த மாணவர்கள்‌ சட்டர்‌; 
சத்திரர்‌, சரணத்தார்‌ அல்லது பட்டர்‌ 
என அழைக்கப்பட்டனர்‌. சட்டர்‌” என்‌ 
பது மாணவர்‌ எனப்‌ பொருள்படும்‌ *சாத்‌ 
திரர்‌” என்ற வடமொழிச்‌ சொல்லிலிருந்து 
பெறப்பட்டது. இச்‌ சொல்‌ தமிழில்‌ விரி 
வடைந்து ஆசிரியரையும்‌ குறிக்கிறது. இச்‌ 
சட்டர்கள்‌ வேதத்தைப்‌ படித்துப்பாரா 
யணம்‌ பண்ணுவதுடன்‌ அதைக்‌ கற்பிக்‌ 
கவும்‌ வேண்டும்‌. 


சாலையைப்‌ பற்றிய முதற்குறிப்பு கன்‌ 
னியாகுமரியில்‌ ஸ்ரீமாற ஸ்ரீவல்லபப்‌ பாண்‌ 


டியனால்‌ (கி. பி, 885-852) நிறுவப்பட்ட 
ஸ்ரீவல்லபப்‌ பெருஞ்சாலை ப ற்றியதேத 
யாகும்‌. இச்சாலை பிராமண மாணவர்‌ 
களுக்கு மட்டுமே இருந்தது. ஹுசூர்‌ 
கல்வெட்டு, இச்சாலை காந்தளூர்ச்‌. சாலை 
யைப்பின்பற்றியே அமைக்கப்பட்டது 
எனக்கூறுகிறது.””*காந்தளூ ர்ச்சாலை 
வேநாட்டு ஆய்‌ அரசனான கருணன்‌ தடக்‌ 
கனால்‌ கி. பி. 8660ஆம்‌ ஆண்டில்‌ நிறுவப்‌ 
பட்டது. இச்சாலையில்‌ 95 கலம்‌ நெல்‌ 
லில்‌ பாவிளிய சரணர்க்கு 75 கலமு ம்‌ 
தைத்திரிய சரணக்கு 36 கலமும்‌, 
தலவக்கார சரணர்க்கு 14 கலமும்‌ 
கொடுக்கப்பட்டது, இச்சாலைக்குள்‌ புகச்‌ 
சிறப்புத்‌ தகுதிகள்‌ பல்‌ பெற்றிருக்க 
வேண்டியிருந்தது. சட்டர்கள்‌ மூ ன்று 
துறைகளில்‌ திறமைம உடையவர்களாக 
இருக்கவேண்டியிருந்தது. வேதத்தோடு, 
மீமாம்சம்‌, வியாகரணம்‌, பெளரோரித்தி 
யம்‌ முதலியவற்றை அறிந்திருக்கவேண்டி 
யிருந்தது. . இது தனி உரிமை பெற்ற 
ஒரு சாலையாகச்‌ சட்டங்களாலேயே நிர்வ 
கிக்கப்பட்டு வந்தது.சட்டர்கள்‌, மாணவர்‌ 
கள மட்டும்‌ அல்லாது, ஆசிரியர்களையும்‌ 
குறிக்கும்‌ என்பதைக்‌ காவிரிப்பாக்கத்‌ 
துக்‌ கல்வெட்டொன்றும்‌ உறுதிப்படுத்து 
கிறது,”? காந்தளூர்ச்‌ சாலையும்‌, பார்த்தி 
கேஸ்வரபுரச்‌ சாலையும்‌ உயர்‌ நிலைக்‌ கல்வி 
நல்கியதுடன்‌ அரசியல்‌, இராணுவ ப்‌ 
பயிற்சியும்‌ பயிற்றுவித்து வந்தன. 


0தொழிற்நுறைக்‌ கல்லி: 


இளைஞர்களுக்குத்‌ தொழிற்‌ துறைக்கல்வி 
சாதி அடிப்படையில்‌ “வழங்கப்பட்டது: 
சமுதாயத்தில்‌ அவரவர்‌ ஆற்றும்‌ கட 
மைக்கு உகந்த முறையில்‌ தொழிற்கல்வி 
பயிற்றுவிக்கப்பட்ட பொழுதிலும்‌. உயர்‌ 
சாதியினர்‌ அனைவருக்கும்‌ வேதக்‌ கல்வி 
புகட்டப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட சாதி 
யைச்‌ சோந்த ஒருவன்‌ அச்‌ சாதிக்கென 


369 


இருந்ததொழிலைத்தான்‌ செய்யவேண்டும்‌, 
என்ற நியதி இருந்ததாகத்‌ தெரியவில்லை. 
எனெனில்‌ படைத்தலைவர்களாகவும்‌,வணி 
கத்தில்‌ ஈடுபட்டிருந்தவர்களாகவும்‌ பிரா 
மணர்களைப்‌ பார்க்கிறோம்‌.”' மருத்துவர்‌, 
பொற்கொல்லர்‌,முடி திருச்‌ துவோர்‌ போன்‌ 
ஜோர்‌ இராணுவத்தில்‌ பங்கெடுப்பதையும்‌ 
காண்கிறோம்‌.”* ஒவ்வொரு சாதித்தொழிலை 
யும்‌ மேற்கொள்ள பெற்றஓவ்வொருவகும்‌ 
பயிற்சி பற்றிய குறிப்புகள்‌ இலக்கியவாயி 
லாகக்‌ கிடைக்கின்‌ றன - பிராமணர்கள்‌ 
போல்‌ இளவரசர்களும்‌ வேதக்கல்விபெற் 
றனர்‌. தமிழ்‌, வடமொழிப்‌ பயிற்சி இவர்‌ 
களுக்கிருந்தது.”” இளவரசர்கள்‌ பல 
துறைகளில்‌ பயிற்சி பெற வேண்டியிருந் 
த்து, கலைகளிலும்‌, சாஸ்திரங்களிலும்‌ 
வல்லவர்களாய்‌ இருந்தார்கள்‌. இராஜேற்‌ 
திர சோழனுக்கிருந்த பண்டிதர்‌? என்ற 
பட்டமே அவன்‌ அறிவுத்‌ திறமையை 
விளக்கி நிற்கிறது. ஜெயங்கொண்டார்‌ 
(11 ஆம்‌ நூற்றாண்டு) முதலாம்‌ குலோத்‌ 
துங்க சோழன்‌ இயற்றியஇசைநூல்பாணர்‌ 
களால்‌ விரும்பிப்‌ பாடப்பட்டது எனக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. திருவிசைப்பா ஆசிரிய 
ரான கண்டராதித்தர்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 
திற்கும்‌, சைவ சமயத்திற்கும்‌ பெபரு ம்‌ 
தொண்டு ஆற்றியுள்ளார்‌. ஒவ்வொரு 
அரசர்க்கும்‌ ஒரு இராஜகுரு இருந்தார்‌. 
சைவத்தில்‌ ஆழமான பற்று உடையவர்‌ 
களாக இருந்த அவர்களுக்கு இராஜகுருக்‌ 
களே கல்வியைக்‌ தொடங்கி வைத்தார்‌ 
கள்‌, இவர்கள்‌ இவ்‌ அரசர்க்கு வேத நூல்‌ 
களையும்‌ மற்றும்‌ இலக்கியங்களையும்‌, சாஸ்‌ 
திரங்களையும்‌ கற்பித்தனர்‌, இவ்‌ 'இளவர 
சர்களும்‌ படைப்பயிற்சியும்‌, குதிரை ஏற்‌ 
றம்‌, யானை ஏற்றம்‌, வில்‌ வித்தை போன்ற 
வையும்‌ பயிற்றப்பட்டன.”" 


அரச சபையில்‌ இவ்விராஜ குருக்‌ 
களுக்குப்‌ பெரும்‌ மதிப்பும்‌ ஆதர வும்‌ 
இருந்து வந்தது. இவர்களே இளவரசர்‌ 


370 


களுக்குப்‌ பட்டம்‌ சூட்டினர்‌. முதலாம்‌ 
இராஜாராஜனின்‌ குருவாகிய ஈசான சிவன்‌ 
இராஜேந்திரனின்‌ குரு சர்வ சிவன்‌ 
போன்றோர்‌ இவ்வரசர்கள்‌ கல்வெட்டுக்‌ 


களில்‌ சிறப்பிடம்‌ பெறுகிறார்கள்‌ 
இரண்டாம்‌ இராஜராஜன்‌ எழுப்பிய 
தாராபுரம்‌ இராஜராஜேஸ்வரர்‌ கோயி 


லில்‌ பல ஆச்சாரியர்கள்‌ சிலைகளும்‌ எழுப்‌ 
பட்டுள்ளன. இச்‌ சிலைகளில்‌ சில இரா 
குருக்கஸ்‌ சிலைகளாக இருக்கலாம்‌. சோழ 
அரசர்‌.களுக்கும்‌, வடநாட்டிற்கும்‌ இருந்த 
தொடர்பை இவ்விராஜகுருக்களுக்கு 
இருந்த பெயர்கள்‌ புலப்படுத்தி நிற்கின்‌ 
றன. முதலாம்‌ இராஜேந்திரன்‌ வடஇந்தி 
யாவிலிருந்து இவ்வாச்சாரியர்களைக்‌ 
கொண்டு வந்து தமிழ்நாட்டில்‌ குடியேற்‌ 
றியதாக அறிகிறோம்‌,”” சோழர்கள்‌ இரா 
குருக்கள்‌ கோளகி மடத்தைச்‌ சேர்ந்த 
சைவ ஆசிரியர்‌ என்பதைச்‌ 'சிவ* என்றும்‌ 
சம்பு என்றும்‌ முடியும்‌ அவர்கள்‌ பெயர்‌ 


கள்‌ காட்டி நிற்கின்றன. தமிழ்ச்சோழர்‌ 
காலத்தில்‌ காலச்சூரியர்‌, காகத்தியர்‌ 
மாளுவர்‌, தெலுங்குச்சோழர்‌ போன்‌ 


நறேர்க்கு கோளகி மடத்தாரே தீக்ஷ குருக்‌ 
களாய்‌ இருந்தனர்‌. எனவே சோழர்க்‌ 
கும்‌ கோளகி மடத்தினரே இராஜகுருக்‌ 


களாய்‌ இருந்தனர்‌ என்று கொள்ளலாம்‌** 


ஆச்சாரிய போகம்‌ என அழைக்கப்‌ 
பட்ட நிலதானங்கள்‌ இக்குருக்களுக்குக்‌ 
கொடுக்கப்பட்டன.” குருக்களு ம்‌ 
கோயில்களுக்குப்‌ பல நன்கொடை 
கள்‌ கொடுத்தனர்‌.” இவர்கள்‌ சமயச்‌ 
சார்பான அலுவல்களில்‌ அரசர்களுக்கு 
ஆலோசனை கூறி வந்ததோடு கோயில்‌ 
நிர்வாகத்திலும்‌ உதவினர்‌. தன்குருவின்‌ 
ஆலோ சனைப்படி முதலாம்‌ குலோத்துங்‌ 
கன்‌ 108 சதுர்வேதி பட்டர்க்கு ஒரு பிரம 
தேயத்தை வழங்கினான்‌ .** மூன்றாம்‌ 
குலோத்துங்கன்‌ சுவாமி தேவர்‌ என்ற 


தனது இராஜகுருவின்‌ ஆலோசனைப்படி, 
திருக்கடையூர்க்‌ ே க௱யில்ஈநிர்வாகிகளை 
மாற்றி. அமைத்தான்‌... ஈசமயத்துறை 
யிலும்‌, கோயில்‌ ,நிர்வாகத்திலும்‌ இவ்‌ 
விராஜகுருக்களுக்குச்‌ செல்வாக்கு இருந்த 
பொழுதிலும்‌ பண்டைய நாட்கள்‌ போல்‌ 
அவர்கள்‌ அரசாங்கத்தில்‌ பங்கு எடுத்துக்‌ 
கொண்டதாகத்‌: தெரிய்விலிஸ்‌. ட்‌ 
சு ட +4 

இவ்வாச்‌சாரியரும்‌இராஜகுருக்களும்‌ 
வேதங்களிலும்‌, உபநிடதங்களிலும்‌, வித்‌ 
யங்களிலும்‌ வல்லவர்களாக இருந்த 
தோடு பல நூல்களின்‌ ஆசிரியர்களாகவும்‌ 
திகழ்ந்தார்கள்‌, சோமேஸ்வரர்‌ எ ன்ற 
ஈஸ்வரசிவன்‌, சித்தாந்த இரத்னாகரத்தை 
யும்‌, ஈசான. ,சிவன்‌ என்பவர்‌ சிந்தாந்த 
சாரத்தையும்‌ எழுதி வெளியிட்டிருந்தனர்‌. 


வேத, வ்டமொறிக்‌ கல்வியின்‌ நிலை 
மிகவும்‌ உயர்ந்த நிலையில்‌ இருந்ததாக 
வும்‌, பிராமணர்களே இக்‌ கல்வியில்‌ அதி 


கம்‌ ஈடுபட்டிருந்ததாகவும்‌ பார்த்தோம்‌. . 


பிராமணர்‌ அனைவரும்‌ இவ்வகைக்‌ கல்வி 
யைப்பெற்ற பொழுதிலும்‌, புரோகிதர்க 
ளாக இருக்க விரும்பியவர்களே இக்‌ கல்‌ 
வியை முறையாகப்‌ பெற்று வந்தனர்‌, 
வணிகம்‌, அரசியல்‌ . போன்ற வேறு 
தொழில்களில்‌ ஈடுபட்டவர்கள்‌ அவ்வத்‌ 
தொழிலுக்கு வேண்டிய. பயிற்சியைப்‌ 
பெறவே விரும்பினர்‌. 


' வணிக, வேளாளர்‌, தொழிலாளர்‌ வகுப்‌ 
பினர்‌ பெற்ற பயிற்சி பற்றிய குறிப்புக்கள்‌ 


மிகச்‌ சிலவே கிடைத்துள்ளன. ஆனால்‌ 
சோழர்‌ காலத்து அழகியகோவில்களையும்‌ 


சிலைகளையும்‌, ந ஆக்‌ ர்‌ 


சிற்பிகளும்‌, கட்டடக்‌ கலைஞரும்‌ 
சவரன்‌! ந்ன்றி 


அரு து பெற்ற நில, வீட்டு. மானியங்களு 
தங்கள்‌ கலைகளை நன்‌ வளர்த்து 
ட்‌ அஸ்மா. இவர்கள்‌ தம்‌ , பயிற்சியைப்‌ 


“ பெரும்பாலும்‌ வீட்டிலும்‌, இக்கலைகளில்‌ 


ஆஆ 


வல்லுனர்‌ வீட்டிலும்‌ பெற்றிருக்க வேண்‌ 


- டும்‌ பாரம்பரிய முறையில்‌ சாதிவிதி 


கணைத்‌:. தழுவி இக்கலைகள்‌ இவர்‌ 
களுக்குப்‌ புகட்டப்பட்டிருக்க வேண்டும்‌. 
இத்‌ தொழில்களில்‌ பல, பரம்பரையாகத்‌ 
தொடர்ந்து ' நடாத்தப்பட்டு வந்ததால்‌ 
தகப்பன்‌: 'மகனுக்குப்பயிற்றுவிக்கும்முறை 
யில்‌ இக்கலைகள்‌ வளர்ந்தன. வேடர்‌ 
குலத்தைச்‌ சேர்ந்த கண்ணப்பர்வேட்டை 
ஆடும்‌ கலையை அதில்வல்ல தலைவன்‌ ஒரு 


வனிடம்‌ பயில்வதாகப்‌ பெரிய புராணம்‌ 


காட்டுகிறது. அவருடைய தந்தையார்‌ 


பல சடங்குகளுக்கிடையில்‌ இவ்வித்தை 


கற்பிக்க மகனுக்குப்‌ பயிற்சி தொடங்கி 
வைக்கிறார்‌.” ஏனாதி நாயனார்‌ அரசர்களுக்‌ 
குப்‌ ' படைப்பயிற்சி வழங்கு கவதையும்‌ 
பெரிய புராணத்திலேயே பார்க்கிறோம்‌. 8? 
கல்வெட்டுக்களில்‌ குறிக்கப்படும்‌ . வாணி 
கர்‌. குழுக்கள்‌ தம்‌ அங்கத்தவர்களுக்கு 
எவ்வகைப்‌ பயிற்சியும்‌ அளித்ததாகத்‌ 
தெரியவில்லை. ஆனால்‌ இராமயணம்‌ 
போன்ற: இலக்கியங்கள்‌, கழகங்கள்‌ ட்‌ 
கள்‌ பயிற்றுவித்ததைக்‌ கூறுகின்றன.” 


மருத்துவர்கள்‌ பெற்ற கல்விப்‌ பயிற்சி 
பற்றிய நேரடிச்‌ சான்றுகள்‌ கிடைக்காவிட்‌ 
டாலும்‌ அக்காலத்தில்‌ இருந்தமருத்துவர்‌, 
சல்லியக்காரர்‌, தாதியர்‌ போன்றவர்களைப்‌ 
பார்க்குமளவில்‌ இத்துறை எவ்வளவுமேம்‌ 


பட்டிருந்திருக்க வேண்டும்‌ என்பது தெரி 
“கிறது. பாம்புக்கடி வைத்தியம்‌ போன்ற... 


துறையில்‌ சிறப்பாடீப்ப்யிற்சிபெற்ற வைத்‌ 
தியர்களும்‌ இருந்திருக்கின்றார்கள்‌. உத்தர 
மல்லூர்க்‌ கல்வெட்டுஇவ்வகைமருத்துவர்‌ 
களுக்குக்‌ - மொடுக்கப்பட்ட விஷ்ஹர: 
போகம்‌ பற்றிக்கூறுகிறது.”. வைத்திய 
போகங்களை யும்‌ மருத்துவர்‌ பெற்று வந்‌ 
தனர்‌, க சிறுத்தொண்டர்‌ போன்ற அடி 
யார்கள்‌ படைத்தலைவர்களாக இரு ன்‌ த 


பொழுதிலும்‌" மாமாத்திரர்‌ குலத்‌ ை த்‌ ச்‌ 


“சேர்ந்தவராகையால்‌ ஆயுர்வேதத்திலும்‌” 


அக 


ஊர்க்கல்வெட்டுக்கள்‌ நூல்‌ நிலையங்கள்‌ 
பற்றிய பல செய்திகளைக்‌ "கூறுகின்‌ றன, 
பெரும்பாலும்‌ நூல்‌ நிலையங்கள்‌ மடங்களி 


டி - [es " 
ரன்‌ அதது ச ்‌ ட ர சாத 
டத ண உ og த 5 


1. னி்தியர்‌ சாஸனங்கள்‌, , பாகம்‌ ர்‌ 830, 691 
2, செக்கிழம் பெரிய புராணம்‌, தடுத்தாட்கொண்ட, புரா 


ணம்டிபரடல்‌ 5 
தாவ எண்டபேஸ்வர புராணம்‌, பாடல்‌ 8 
ஞ்‌ AA 'ததுதிநொண்டர்‌ 'ஃ, பாடல்‌ 22 | 


திருத்தக்க தேவர்‌ - தீவக சி்தர்களி. பாடல்‌ 309. 
௩ a க்ஷி; த 0243 


த. சேக்கிழார்‌ . வேரினிபுரிஈள்ளம்‌, சிறுத்தொண்டர்‌ 
ன்ன ப்‌ சங்க ச 


6, க்‌ 
ஈ௬ கூ ப 
Wot 10 ; gw 


ஜயல சம்‌ 4 


இ, தல சாஸனங்கள்‌, பாகம்‌ 3. 209, ஜி 


9. 281985, iy 8 aT yr 


ஷ்‌ 


10. 200 strana ot a6 | 

ட வன்‌ AAO 75 
1% தென்னிந்தியச்‌ சர்க்‌ டப்‌ விரிவு 5.99 
16 TAR ga . 4 
14. ட்‌ | ஜான! அப்டிதான்‌ பக்கம்‌197. 
ம்‌. ப்‌ 101, 181 of 1925 , - த ல்‌, 


fe வாயன்‌ அ sep 
த ப் ல்‌. உ) 


க க்குள்‌" '¥ 
தட்‌ 5 01917 கா 

1 TE‘ ௬.௮ கச்‌: 2 | பிடி 

ரமப னதி த ஏகு க்‌்‌ 904. : 


தருணி ஈட்‌ ப ௮௩ 2, 109, 191 ௭1213 


தய 10104 I 


ஸல்‌ ஞ்‌ ந. A 
So இர ௫ . ம ௩ wv 

டன அன்‌ ரூ ௪௩ உட ~~ . 

29 5096011912 - பஸ்‌ (கு ௩௫5 


mi ட பாட த்து க. கிட. த்‌ இப்‌ £2 ட 


374. 


மேற்கோள்களும்‌ ஆதாரங்களும்‌ பா) 


லும்‌, கோயில்களிலு மே இடம்‌ பெற்றுள்‌ 
ளன. இவ்வழக்கம்‌: . வேறுசில 2௧6. 


ளிலும்‌ இருந்துள்ளது. 


சாக்கிய 
புராணம்‌, பாடல்‌ 3; 240 of 1930-31 


24. சேக்கிழார்‌ யெரிய புராணம்‌, நாயனார்‌ , 


ஹீ. தென்‌ தரிந்தியச்‌ சாஸனங்கள்‌, பாகம்‌ 1, 146; 


பாகம்‌ 2, பக்கம்‌ 241 


டர்‌. 4 


2. தெ ட ஆணைப்‌ பாகம்‌ ] பக்கம்‌ 65 


ல பத 0 ட 
த, ்‌ 


ல ந டன ட்டம்‌ 


ட, 2415 30 


ட ்‌ 
[| ப “5 . சு 
i 9° டது 1. ௪. ர ப்‌] 


29, Travancore Archavological furvoy 

த்‌ 2 டன்‌ | pt 1 பயப்‌ 
30. V.3, pp: 87-158 
31. Eyigraphica India v. 2 pt VI pp 224-225 ந 


1... தண்‌ எட்க்நியக்‌ தாயில்‌ சாஸ ங்கள்‌ பா கம்‌ 3 பிரிவு2 
பக்கம்‌ 11 4 


a2, ட ட இ சு 


9. 59 $ 9 9» ஏட. 


24, Epwraphia India Vulunes றற 274-275 


கரிய தெள்லிக்கிக சாஸனங்கள்‌, பாகம்‌ 12. 79 
36. Archeological Re orton த 1916pt 
11 Para 6 டல்‌ ட்‌ 1௪ 


87. தென்னிக்தியச்‌ கண்கைக்ள்‌, பாகம்‌ II, 129, 119 ot 
1913. 348 of 1917 


38. சேக்கிழார்‌ - பெரிய புராணம்‌, சிறுத்தொண்டர்‌ புரா 
ட்ட பாடம்‌ 8. 13ற. Carnatica 111 98 , 
29. ஜெயங்கொண்டார்‌ - தலீங்கத்துப்‌ பரணி, 11; பெரிய 

“புராணம்‌ ஐயடிகள்‌ கா_ர்கோன்‌, பாடல்‌ டன 


40 ச 9 13, 54 . 


41, ஜெயங்கொண்டார்‌ 2 கலிங்கத்துப்‌ பரணி, பாட்ல்‌24%- 
சந, 246-6. திருத்தக்கதேவர்‌ -- சீவக சிந்தாமணி 


நாமகள்‌ இலம்பகம்‌, பாடல்‌ 310, ்‌ 


ஆர வூர்‌ சூ 1 ௪ 


- 


தென்னிந்தியச்‌ சாசனங்கள்‌, பாகம்‌ 2, 1007, 190 ௦f 
1907. 


சிந்தாந்த சாராவளி -- திரிலோசன சிவாச்சாரியர்‌, 


மா, இராசமணிக்கம்‌ -- சைவசமய வளர்ச்சி பக்கம்‌ 


226, 


57. 
தென்னிந்திய சாஸனங்கள்‌ _ பாகம்‌ 17 பிரிவு], 20 
CL} 99, மண்ண 35 95 பிரிவு 4,90 2 
301 of 1907 59. 
40 of 1906 60. 
61 
சேக்கிழார்‌ - பெரிய புராணம்‌, கண்ணப்பர்‌ புராணம்‌ 6 
பாடல்‌ 80, 32, 528 2. 
2 ்‌ : 63 
சேக்கிழார்‌ — பெரிய புராணம்‌, ஏனாதி காயனா 5 
பாடல்‌ 610 
கம்பர்‌ -- இராமயணம்‌, நாட்டுப்படலம்‌, பாடல்‌ 48 64, 
65 
249 of 1923, 182 of 1915 
36 ௦11899, தென்னிந்தியச்சாஸனங்கள்‌.பாகம்‌111177 06. 
830 of 1952-53 67. 
சேக்கிழார்‌ _— பெரியபுராணம்‌, சிறுத்தொண்டர்‌ ம்‌ 
புராணம்‌, பாடல்‌ 8. ்‌ 
மாமாத்திரர்‌ -- இராஜமாணிக்கம்‌ அவர்கள்‌ . மாமாத்‌ 69. 
திரர்‌ என்போர்‌ அரசர்களுக்கு போர்‌ போன்ற பொருள்‌.” 70. 
cr கபா கையை 


, சேக்கிழார்‌ -- பெரிய 


கள்‌ பற்றி ஆலோசர்களாக இருந்தவர்கள்‌ என்கிறார்‌ 
அவர்கள்‌ நல்ல தேர்ச்சி பெற்ற வீரர்களாகவும்‌,பல கலை 
களில்‌ வல்லவராகவும்‌ இருந்தனர்‌. மனு, அவர்கள்‌ 
குலத்தைச்‌ கூறுகிறார்‌. 
C.K. சுப்பிரமணியம்‌ -- திருத்தொண்டர்‌ புராணம்‌, 


உயர்‌ சேர்ந்தோர்‌ எனக்‌ 
பாகம்‌ 6, பக்கம்‌ 371 


தென்னிந்தியச்‌ சாஸனங்கள்‌ பாகம்‌ 5, 1358; 120௦7 
1925. 


தென்னிக்கியச்‌ சாசனங்கள்‌ பாகம்‌ 5, 420, 421; 
பாகம்‌ 8, 149 


4, 508 


55 39 டத்‌ 


414 of 1908, 454 of 1905. 


, தென்னிந்தியச்‌ சாசனங்கள்‌, பாகம்‌ 5, 705 


பாகம்‌ 3, பிரிவு 117, 124 


பட து 


புராணம்‌—சாக்கியகாயனார்‌ 
புராணம்‌, பாடல்‌ 8; கம்பர்‌ -- இராமயணம்‌ நகர்ப்படலம்‌ 
பாடல்‌ 62 

குலோத்துங்கன்‌ கோவை, பாடல்‌ 94: 

தென்னிந்தியச்‌ சாஸனங்கள்‌ 
எழுபது — பாடல்‌ 41. 


19 of 1919 


பாகம்‌ 5, 645; ஈட்டி 


சேக்கிழார்‌--பெரிய புராணம்‌, ஞானசம்பந்தர்‌; பாடல்‌ 


296 
ஜெயங்கொண்டார்‌ _கலிக்கத்துப்‌ பரணி, பாடல்‌ 278 
தென்னிந்தியச்‌ சானைங்வள்‌, பாகம்‌, 18, 250 


H yderabad Archaeological survoy No8. 7, 


3 


இந்தியாவும்‌ மத்திய ஆசியாவும்‌ 
ஜி. எம்‌. பொன்கார்டு லெவின்‌, 


சோவியத்‌ விஞ்ஞானக்‌ கழகம்‌, ஆசிய மக்கள்‌ பிரிவு, 


[இக்கட்டுரையில்‌ கி. மு. 3-ம்‌ நாற்றுண்டில்குந்து 
தி. பி. ஐந்தாம்‌ நூற்றுண்டு வரை மத்த்ய ஆசியப்பருதி 
களுக்கும்‌ வடமேற்கு இந்தியப்‌ பகுதிகளுக்கும்‌ இடையே 
நடந்த பண்பாட்டுப்‌ பரிவர்த்தனகளை அகழ்வாரய்ச்சிர்‌ 


௫ 


சால்றுகளின்‌ மூலம்‌ இய்வாராய்ச்சியாளர்‌ விளக்குகிறார்‌. 
சி. மு வில்‌ மத்த்ய ஆசியாவிலிருந்து வடமேற்ரு இந்தி 
யாவை நோக்கியும்‌, கி. பி. முதல்‌, இரண்டு நூற்றுண்டு 
கலில்‌ வடமேற்கு இந்தியாவில பெளத்தம்‌ பண்பாட்டு 
வளர்ச்சி பெரிதும்‌ ஓங்கியிருந்த காரத்தில்‌ அந்‌ நிருந்தி 


மந்திய ஆசியாவை நோக்கியும்‌ பண்பாட்டு இயக்கப்‌ / 


போக்கின்‌ திசை மாறி இருந்தது என்பதை ஆசிரியர்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. அகழ்ஷாராய்ச்சிர்‌ சான்றுகளைப்‌ பற்‌ 
தய விளக்கங்கள்‌ இப்பெர்ருள்‌ பற்றி அறிந்து கொள்ள 
ஆர்வம்‌ ஊட்டுரவையாக உள்ளன, 

Co _ ஆசிரியர்‌] 

பூண 
மத்திய ஆசியாவும்‌ இந்தியாவும்‌ பண்‌ 
டைக்கால மூல நாகரிகங்களாக இருந்த 
கால முதல்‌ இவ்விரண்டு பிரதேசங்களுக் 
கிடையே வரலாற்று; பண்பாட்டு தொடர்‌ 
புகள்‌ இருந்தமையை தொடர்ந்து சுட்டிக்‌ 
காட்ட முடியும்‌. இவற்றின்‌ வரலாறு 
களின்‌ குறிப்பிட்ட கட்டங்களில்‌ இவ்வி 
ரண்டு பிரதேசங்களும்‌ ஒரே அரசாங்க 
அமைப்பின்‌ பகுதிகளாக இருந்தன. அக்‌ 
காலங்களில்‌ இத்தொடர்புகள்‌ 
அதிகமாயிருந்தன. 


376 


மிகவும்‌ 
மத்திய ஆசியா வி 


(அகழ்வாராய்ச்சியாளர்‌, 


மாஸ்கோ) 


லும்‌, இந்தியாவிலும்‌ அண்மைக்‌ காலத்‌ 
தில்‌ நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகள்‌ இத்‌ 
தொடர்புகளைப்‌ பெரிதும்‌ புலப்படுத்தியுள்‌ 
ளன. மத்திய ஆசியாவில்‌ விஸ்தாரமான 
அகழ்வாராய்ச்சித்‌ தலங்களில்‌ சோவியத்‌ 
ஆராய்ச்சியாளர்கள்‌ நடத்தியுள்ள அகழ்‌ 
வுகள்‌, இதுவரை தெரிந்திராத புதிய பண்‌ 
பாடுகளையும்‌, பண்டை நகரங்களையும்‌, 
குடியேற்றங்களையும்‌, புதிய பண்பாட்டுத்‌ 
தொடர்புப்‌  போக்குகளையு ம்‌ வெளிக்‌ 
கொணர்ந்துள்ளன: 


மத்திய ஆசிய இந்தியப்‌ பண்பாடு 
களின்‌ பொதுத்‌ தொடர்புகள்‌ குறித்த 
பொதுப்‌ பிரச்சினையையும்‌,சில குறிப்பிட்ட 
பிரச்சினைகளையும்‌ தீர்ப்பதற்கு இவ்வா 
ராய்ச்சிகள்‌ வழிகாட்டியுள்ளன. 


தென்‌ தாஜிக்கிஸ்தானிலும்‌, வடமேறி 
கிந்தியாவிலுள்ள 'சோன்‌' பகுதியிலும்‌ 
நிலைபெற்றிருந்த பண்பாடுகள்‌, பூகோள 
ரீதியாக பழங்கற்கால முதல்‌ ஒப்புமை 
உடையதென அறியப்படுகிறது. புதிய 
கற்காலப்‌ பண்பாட்டுக்‌ காலகட்டத்தில்‌, 
பல உடன்பாடுகளுடைய வேளாண்மை 
நாகரிகம்‌ வட இந்தியாவிலும்‌, மத்திய 
ஆசியாவில்‌ மிகப்பெரும்‌ பரப்பில்‌ நிலவி 


யிருந்தது. பல அம்சங்களில்‌ ஒற்றுமை 
யுடைய சமூக வளர்ச்சிப்‌ போக்குகள்‌ 
இங்கு தோன்றி நகர நாகரிகங்களையும்‌, 
அரசாங்கங்களையும்‌ தோற்றுவித்தன. 


ஹாரப்பா நாகரிகம்‌ உயர்திலையிலி 
ருந்த போது தென்‌ துருக்கிமேனிய நகரங்‌ 
களுக்கும்‌, சிந்து சமவெளிநகரங்களுக்கும்‌ 
இடையே வளர்ச்சி பெற்றிருந்த தொடர்‌ 
புகளை சோவியத்‌ அகழ்வாராய்ச்சியாளர்‌ 
களின்‌ புதிய ஆராய்ச்சிகள்‌ தெளிவு படுத்‌ 
யுள்ளன. தென்‌ துருக்கிமேனியாவில்‌ 
அகப்பட்ட தொல்பொருள்களைப்‌ போன்‌ 
றவைஹாரப்பாவிலும்‌ கிடைத்துள்ளன. 
(உ-ம்‌) உலோக, தந்தப்‌ பொருள்கள்‌, 
இடை வளைவுள்ள பாசிகள்‌,பாண்டங்கள்‌ 
முதலியன. இந்தியாவிலிருந்து இறக்குமதி 
செய்யப்பட்ட தந்தப்‌ பொருள்களையும்‌ 
பாசிகளையும்‌ தவிர, துருக்கிமேனியாவி 
லேயே செய்யப்பட்ட பொருள்களிலும்‌ 
இந்தியச்‌ செல்வாக்கைக்‌ காணமுடிகிறது. 
ஹாரப்பாஅச்சுக்களில்காணப்‌ படுவதைப்‌ 
போல்‌ மூன்று தலையுடைய இயற்கைக்கு 
அதீதமான ஒரு பிராணியின்‌ தலை ஒரு 
வெள்ளி அச்சில்‌ காணப்படுகிறது. துருக்‌ 
கிமேனியாவிலும்‌, ஹாரப்பாவிலும்‌ சுடு 
மண்‌ பொம்மைகள்‌ பலவித ஒற்றுமை 
களுடை யனவாக இருக்கின்றன. இத்‌ 
தொடர்புகள்‌ ' எவ்விதத்தில்‌ ஏற்பட்டன, 
இவை நேரடியாக ஏற்பட்டவையா சற்றி 
வளைத்து இங்கு வந்து சேர்ந்கனவா 
என்ற கேள்விக்குத்‌ தெளிவான விடைய 
டிக்க முடியவில்லை, கி. மு, 3000க்கும்‌, 
2000க்கும்‌ இடைப்பட்ட காலத்தில்‌ மத்‌ 
திய ஆசியாவிற்கும்‌ வட இந்தியாவிற்கும்‌ 
தொடர்புகள்‌ இருந்தன. என்பதில்‌ ஐயத்‌ 
திற்கிடமில்லை. மத்திய ஆசியா, சிந்து 
சமவெளி நாகரிகத்தின்‌ மீது கொண்டி. 
ருந்த செல்வாக்கின்‌ தனித்தனி அம்சங்‌ 
களையும்‌ போக்குகளையும்‌ ஆராய வேண்‌ 
டிய பணி இன்னும்‌ இத்துறையில்‌ பணி 


புரியும்‌ ஆராய்ச்சியாளருக்கு இருக்கிறது. 
இருபுறமும்‌ பரிமாறிக்‌ கொண்ட பரஸ்பரச்‌ 
செயல்‌ முறையினாலேயே இவ்விளைவுகள்‌ 
தோன்றியிருக்கக்‌ கூடும்‌. | 


சிந்துவெளி நகரங்கள்‌ தோன்றி 
வளர்ந்த காலத்திலும்‌ இத்தொடர்புகள்‌ 
நீடித்திருந்தன. சில சோவியத்‌ அகழ்வா 
ராய்ச்சியாளர்கள்‌, ஹாரப்பா பிற்கால 
ஐங்கார்‌ பண்பாட்டிற்கும்‌ (ஜுகார்‌ மட்டத்‌ 
திற்கு மேல்‌ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும்‌ 
சான்ஹுடாரோப்‌ பண்பாடு) அநாகரிகக்‌ 
குடியிருப்பு என அழைக்கப்படும்‌ மத்திய 
ஆசியப்‌ பண்‌ பாடுகளுக்கும்‌ சில ஓற்றுமை 
கள்‌ இருப்பதைக்‌ குறித்துள்ளார்கள்‌. 


இந்தோ-ஆரியர்கள்‌ இந்தியாவிற்கு 
வந்ததையும்‌ அங்கு பரவியதையும்‌, ஆரி 
யப்‌ படையெடுப்பு என்றழைக்கிறார்கள்‌. 
இதுபற்றிய முரண்பட்ட கருத்துக்கள்‌ உள்‌ 
ளன. இந்தோ இரானியர்களது பண்டை . 
யத்தாயகம்‌ எது, அவர்கள்‌ இந்தியாவில்‌ 
நுழைந்த பாதை எது என்பது பற்றி 
ஆராய்ச்சியாளர்கள்‌ விவாதித்து வருகிறார்‌ 
கள்‌. சிலர்‌ இந்தோ-ஆரியர்கள்‌ இந்தியா 
விற்குப்‌ புறப்படுமுன்‌ வசித்துவந்த இடம்‌ 
மத்திய ஆசியா வென்றும்‌, மேற்கிலிருந்து 
அவர்கள்‌ புறப்பட்டு கிழக்கு முகமாக 
இந்தியாவை வந்தடைந்தனர்‌ என்றும்‌, 
காகஸையைத்‌ தாண்டினர்‌ என்றும்‌ கருது 
வர்‌. இது எவ்வாறாயினும்‌ ஹாரப்பாக்‌ 
காலத்திற்குப்‌ பின்‌ மத்திய ஆசியா விற்கும்‌ . 
வட இந்தியாவிற்குமிடை யே தொடர்புகள்‌ 
இருந்தன வென்று உறுதியாகக்‌ கூறலாம்‌. 


இந்திய-மத்திய ஆசியத்‌ தொடர்பு 
பற்றிய வரலாற்றில்‌ அக்கிமினிய ஆட்சிக்‌ 
காலமும்‌, அலெக்ஸாண்டருடையகாலமும்‌ 
முக்கிய கட்டங்களாகும்‌. இக்காலங்களில்‌ 
மத்திய ஆசியாவின்‌ சில பகுதிகளும்‌ 
(பாக்ட்ரியா, சோக்‌ டு, பார்த்தியா, 
கோரெஸம்‌) வட இந்தியாவின்‌ சில பகுதி 


களும்‌ (காந்தாரம்‌) சிந்துநதிப்‌ பிரதேசம்‌ 
ஒரே சாம்ராஜ்யத்தினுள்‌ அடங்கியிருந் 
தன. கிரேக்கச்‌ சான்றுகளிலிருந்து அக்‌ 
கிமினியப்‌ படையில்‌: இந்திய வீரர்களும்‌, 
மத்திய ஆசிய வீரர்களும்‌ இருந்தனர்‌ என்‌ 
பது தெரிகிறது, அலெக்ஸாண்டரின்‌ 
போர்களின்‌ போதும்‌, அவரது சாம்ராஜ்‌ 
யத்தின்‌ பகுதிகளாக இவ்விரண்டு பிரதே 
சங்களும்‌ இருந்தபொழுதும்‌, பரஸ்பரத்‌ 
தொடர்புகள்‌ அதிகரித்தன. 


கி. மு. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
சகர்கள்‌ பாக்ட்ரியாவிலிருந்து பாமிர்‌ வழி 
யாக வட இந்தியாவிற்குக்‌ குடியேறிய 
பொழுது மத்திய ஆசியப்‌ பண்பாட்டின்‌ 
சில அம்சங்களையும்‌ கொண்டு சென்றனர்‌. 
தட்சசீலத்தில்‌ அகப்பட இரும்பு வாள்கள்‌ 
அவர்களுடைய பண்பாட்டைப்புலப்படுத்‌ 
துபவை. இதுபோலவே அங்குகிடைத்த 
வெண்கல ஆடிகளும்‌ (முகம்‌ பார்க்க) மத்‌ 
திய ஆசியாவில்‌ பரவியிருந்தவையே. 


ஆனால்‌ குஷானர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
தான்‌ இவ்வுறவுகள்‌ உச்ச நிலையை அடைந்‌ 
த்ன. இக்காலத்தில்‌ குஷான சாம்ராஜ்யத்‌ 
தில்‌ மத்திய ஆசியாவின்‌ சிலபகுதிகளிலும்‌ 
வட இந்தியாவின்‌ பலபகுதிகளிலும்‌ அடங்‌ 
கியிருந்ததால்‌ இவ்விரு பண்பாடுகளுக்‌ 
கிடையே தொடர்புகள்‌ மிகுதியாயின. 


இக்காலத்து சாசனங்களிலிருந்து மத்‌ 
திய ஆசியவிலிருந்து மக்கள்‌ இந்தியாவிற் 
குக்‌ குடியேறியதை அறிகிறோம்‌, அவர்‌ 
கள்‌ புத்த சமயத்தைத்‌ தழுவினர்‌. அவர்‌ 
களுள்‌ சிலர்‌ அரசாங்கப்‌ பதவிகளிலும்‌ 
இருந்தனர்‌. தட்சசீலத்தில்‌ கிடைத்த 
குஷானக்‌ கல்வெட்டு ஒன்றில்‌ பாக்ட்ரி 
யன்‌ ஒருவன்‌ ஒரு சைத்யத்தைக்‌ கட்டு 
வித்தான்‌ என்று கூறப்பட்டுள்ளது. கார 
பல்லானன்‌, வனஸ்பரன்‌ என்ற இரு க்ஷத்‌ 
ரபர்கள்‌ பெளத்தச்‌ சைத்யங்களுக்கு நிதி 
யளித்த செய்திகள்‌ காணப்படுகின்றன. 


378 


கரோபல்லனோ” என்ற பெயர்‌ ஒரு குஷா 
னக்‌ கல்லில்‌. பரக்ட்ரிய எழுத்துக்களில்‌ 
வெட்டப்பட்டுள்ளது. இது - காரபல்லா 
னன்‌ என்ற பெயரை . ஒத்திருப்பதைக்‌ 
காணலாம்‌. இவை பாக்ட்ரியத்‌ தொடர்‌ 
பைப்‌ புலப்படுத்துகிறது. பாக்ட்‌.ரியப்‌ 
பெயரான' வானஸ்பர்‌” என்பது? வெற்றியை 
வேண்டுபவன்‌” என்று பொருள்பகும்‌,இப்‌ 
பெயரும்‌ வனஸ்பர்‌ என்ற கல்‌ வெட்டுப்‌ 
பெயரை ஒத்திருப்பதைக்‌ காண்கிறோம்‌. 


மதுராவில்‌ காணப்படும்‌ குஷானச்‌ 
சிற்பங்களில்‌ ஆயுதங்கள்‌ உடை முதலி 
யன மத்திய ஆசிய மரபைப்‌ பின்பற்றி 
யுருக்கின்றன. மதுரா அரசர்களின்‌ தலைக்‌ 
கவசம்‌ இந்தோ-சிதியப்‌ பா ணியில்‌ 
அமைந்துள்ளன. இவ்வகையான தலைக்‌ 
கவசம்‌ இந்தியாவிற்கு உரியதல்ல. யத்‌ 
திய ஆசியாவிற்கே உரியது, | 


குஷானக்‌ காசுகளில்‌ காணப்படும்‌ 
தெய்வ மூர்த்தங்கள்‌ ஸோராஸ்டிரிய சம 
யத்‌ தொடர்புடையவை. ' அச்சமயம்‌ அக்‌ 
காலத்தில்‌ மத்திய ஆசியாவில்‌ பரவியிருந் 
தது. இந்தியாவில்‌ அச்சமயம்‌ இந்திய 
சமயங்களான பெளத்தம்‌, சைவம்‌ ஆகிய 
வற்றோடு நிலைபெற்றிருந்தது. 


குஷான ஆட்சியின்‌ ஆரம்ப காலத்‌ 
தில்‌ பண்பாட்டு தொடர்புகளின்‌ திசை 
வழி மத்திய ஆசியாவிலிருந்து இந்தி 
யாவை நோக்கி இருந்தது என்று கூற 
லாம்‌. மத்திய ஆசியாவில்‌ இந்தியப்‌ பண்‌ 
பாட்டின்‌ செல்வாக்கு குறைவாகவே 
இருந்தது. ஆனால்‌ பிற்காலத்தில்‌ பெளத்த 
மதம்‌ பரவிய காலத்தில்‌ இந்திய பண்பாட்‌ 
டின்‌ தாக்கம்‌ அதிகமாயிற்று, குஷான 
பாக்ட்ரியாவின்‌ கலைகளை ஆராய்ந்தால்‌ 
இது தெளிவாகும்‌. 


சில ஆண்டுகளுக்கு முன்பு. குஷான்‌ 
பாக்ட்ரியக்‌ கலையைக்‌ காந்தாரக்‌ கலையின்‌ 


போலியாகவோ அல்லது அதனின்றும்‌ 
சில அம்சங்களில்‌ விலகியதாகவோ 
ஆராய்ச்சியாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. 
குஷானக்கலை பெளத்த சமயத்‌ தன்மை 
வாய்ந்ததென்றும்‌,காந்தாரக்கலையின்‌ ஒரு 
பிரிவு என்றுமே அவர்கள்‌ கருதினர்‌. மத்‌ 
திய ஆசியாவின்‌ கலை இந்திய, கிரேக்க 
ரோமானிய கலைகளின்‌ கலவைப்‌ பிறப்‌ 
பென்றும்‌ சிற்சில அம்சங்களில்‌ அநாகரீக 
அம்சங்களைக்‌ கொண்டதென்றும்‌ சில 
ஆராய்ச்சியாளர்கள்‌ எழுதியுள்ளார்கள்‌. 
குஷானக்‌ கலையின்‌ பிறப்பையும்‌, தன்மை 
யும்‌ பற்றி ஜி. ஏ. புக செங்கோவா முதலிய 
சோவியத்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ கால்‌ 
சாயன்‌, டால்வர்சன்‌ டெப்பி என்ற அகழ்‌ 
வாராய்ச்சி தலங்களை ஆராய்ந்து சில 
புதிய முடிவுகளுக்கு வந்துள்ளனர்‌. இது 
பழையக்‌ கருத்துக்களை முற்றிலும்‌ மாற்று 
கிறது. குஷானக்‌ கலையின்‌ ஒரு பிரிவான 
பாக்ட்ரியகிளை ஒன்று தனித்து இருந்தது 
என்பதை இவர்கள்‌ எடுத்துக்‌ காட்டியுள்‌ 
ளார்கள்‌. காந்தாரக்‌ கலை முழு வடிவம்‌ 
பெறுவதற்கு 
தனித்து வளர்ச்சிப்‌ பெற்று இருந்தத: 
இக்கலை சமயத்தொடர்பற்ற கருப்பொருள்‌ 
கொண்டதாக இருந்தது. காந்தாரக்‌ 
கலையும்‌, குஷானக்கலையும்‌உருவாக இதன்‌ 
செல்வாக்கு பெரிதும்‌ உதவியது. பிற்‌ 
காலத்தில்பெளத்தசமயம்பரவியபொ முது 
இந்திய பெளத்த மரபு குஷானபாக்ட்‌ 
ரியக்‌ கலையில்‌ மத்திய ஆசியா முழுவதி 
லும்‌ செல்வாக்குப்‌ பெற்றது. இந்நிகழ்ச்சி 
முறைகள்‌ கல்சாயன்‌, டல்வார்சன்‌ பெப்பி 
டெர்மேஸ்‌ என்ற இடங்களில்‌ காணப்‌ 
.... படும்‌ பெளத்தச்‌:சின்னங்களிலும்‌ ஆயிர்‌ 
... தூம்‌ என்ற இடத்திலுள்ள சிற்பங்களி 
| லும்‌ ௨.தாரணங்களாக வெளிப்படுகின்‌ 
|! ஜன. 


பாக்ட்ரியக்கலை 


முன்பே 


ஆயிர்தாம்‌ சிற்பத்தில்‌ யாழ்வாசிப்ப 
வனுடைய உருவம்மேற்கூறிய கருத்துக்கு 
மிகவும்‌ பொருத்தமாக இருக்கிறது. இழ்‌ 


கிய புராணங்களில்‌ கூறப்பட்ட -பஞ்சமகா 
சப்தம்‌ என்ற ஐந்து பேர்‌ ஒலிகளை இச்சிற்‌ 
பத்திலுள்ள உருவங்கள்‌ குறிக்கின்‌ றன 

என்று: ஊடால்பர்க்‌ என்னும்‌ ஆசிரியர்‌ ' 
கூறுகிறார்‌. ஜி. ௭. புகாசங்கோவா இச்‌ 
சிற்பம்‌ பரிநிர்வாண ஜாதகத்தில்‌ கதைப்‌ 
பொருளாகக்கொண்ட தென்றுகருதுகிறார்‌. 
இச்சிற்பத்தில்‌ இந்திய தலைமரபின்‌ (முக்கி 
யமாக மதுரா, காத்தாரா கலைமரபுகள்‌ ) 
தாக்கம்‌ காணப்படுகிறது.ஆயினும்சுதேச 
மரபுகள்‌ அதாவது பாக்ட்ரியக்‌ கலை மரபு 
இக்கூட்டு கலைமரபின்‌ அடிப்படையாக 
உள்ளது என்பதில்‌ ஐயமில்லை. 


கால்சாயன்‌ சிற்பங்களையும்‌ டால்வெர்‌ 
ஸின்‌ சிற்பங்களையும்‌ஒப்பிட்டுப்பார்த்தால்‌ 
சில புதிய முடிவுகளுக்கு வரலாம்‌. 
பெளத்த மரபின்‌ செல்வாக்கில்லாத 


இயற்கை வெளிப்பாடான சித்திரங்களை 


கல்சாயனில்‌ காணலாம்‌” டால்பெர்ஸின்‌ 
சிற்பங்கள்‌ ஒரு சைத்யம்‌ தோண்டிக்‌ 
கண்டு பிடிக்கப்பட்டபோது கிடைத்தன 
பாக்ட்ரிய சுதேச மரபு, கிரேக்க இந்திய 
மரபுகளால்‌ பாதிக்கப்பட்டு கலவைப்‌ 
பாணியாக மாறிய நிலையில்‌ இவற்றின்‌ 
கலைத்தன்மை காணப்படுகிறது. இங்கு 
கவனிக்க வேண்டியது பெளத்த படிமங்‌ 
களையல்ல. அவை பெளத்த சமயச்‌ சிற்ப 
விதிகளின்‌ படி. செய்யப்பட்டவை 
அவையனைத்தும்‌ காந்தாரப்‌ பாணியி 


_லுள்ளன. ஆனால்‌ சமயச்‌ சார்பற்ற மனி 


தர்களது உருவங்களைக்‌ கவனித்தால்‌ 
சுதேச மரபுப்படியே அவை செதுக்கப்பட்‌ 


டிருக்கின்றன. கால்சாயனில்‌ காணப்படு 


பவை உருவச்சிற்பங்கள்‌ ஆனால்‌ அவை . 
பொதுமைப்‌ படுத்தப்பட்டுள்ளன. கலைப்‌ 
பாத்திரங்களை இலட்சிய நோக்கோடு சித்‌ 
திரிக்கும்‌ போக்கு இங்கு துவங்கிவிட்ட 
கென்று புகசெங்கோவா கூறுகிறார்‌. டார்‌ 


விர்ஸீன்‌ சிற்பங்கள்‌ எழுந்த காலம்‌ 
பெளத்தம்‌ குஷான பாக்ட்ரியாவில்‌ 
நுழைந்த காலம்‌ என்று கூறலாம்‌. 

379 


“கி, மு. முதல்‌ நூற்றாண்டிற்கு மூளி 
இந்தியப்‌ பண்பாட்டின்‌ தரக்கம்‌ எதுவும்‌ 
பாக்ட்ரிய கட்டடிடக்‌ கலையிலோ, சிற்டக்‌ 
' கலையிலோ காணப்படவில்லை”! என்று 
புகாசங்கோவா மிகவும்சரியாகவே எழுது 
கிறார்‌. பாக்ட்ரிய - பார்த்தியன்‌ கலை 
மரபுகளின்‌ அடிப்படையான செல்வாக்‌ 
குத்தான்‌ இந்தியாவில்‌ பரவி காந்தாரச்‌ 
சிற்பக்கலை மரபு உருவாகக்‌ காரணமாக 
இருந்தது. ஆனால்‌ கி. பி, முதல்‌ நூற்‌ 
ருண்டில்‌ குஷானர்களது ஆட்சிக்‌ காலத்‌ 
தில்‌ கலை மரபென்னும்‌ அலை திசைமாறி 
யடிக்கத்‌ தொடங்கியது, பெளத்த சம 
யத்தின்‌ உயிர்த்‌ துடி ப்புள்ள காந்தாரக்‌ 
கலை துகாரிஸ்தானது கலையை முற்றிலும்‌ 
மூழ்கடித்து விட்டது. 


வி. ஒய்‌, ஸ்டாவிஸ்கியின்‌ தலைமையில்‌ 
நிகழ்ந்த அகழ்வாராய்ச்சிகள்‌ இரண்டா 
வது கால நிலையை விளக்குவனவாக்‌ 
அமைந்தன. 


காராதெபியில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
பெளத்தப்‌ பள்ளி இந்தியாவிலிருந்து மத்‌ 
தீய ஆசியாவிற்கு பெளத்த சமயம்‌ பரவி 
யிருந்ததற்குச்‌ சான்றாகும்‌. குகைப்பள்ளி 
களின்‌ கட்டிடக்‌ கலையும்‌ தாமரை செதுக்‌ 
கப்பட்ட பாத்திர மூடிகள்‌ போன்ற 
பொருள்களும்‌, பிராம்மி, கரோஷ்டி 
வரிவடிவங்களில்‌ எழுதப்பட்ட சாசனங் 
களும்‌ இந்தியக்‌ கலை, பண்‌ பாடுகளின்‌ 
செல்வாக்கு மத்திய ஆசியாவில்‌ பரவி 
விட்டதைக்‌ காட்டுகின்றன. குகைக்‌ கட்‌ 
டிடக்‌ கலை மத்திய ஆசியாவிற்குரியதன்று. 
பண்டைய இந்தியாவில்‌ இது பரவியிருந் 


த்து, யூ 
ரு 
உள்நாட்டு மக்கள்‌ இந்தியப்‌ பண்‌ 
பாடு உள்பட பல அந்நியப்பண்‌ சாடுகளை 
தமதாக்கிக்‌ கொண்டனர்‌ என்பதில்‌ ஐய 
மில்லை. உள்நாட்டு கட்டிட ஆகம விதி 
களின்‌ படி சுற்றுப்‌ ரகாரங்கள்‌ அமைக்கப்‌ 


360 


பட்டிருப்பதை இதத்கு உதாரணமாகச்‌ 
சொல்லலாம்‌... சாசனச்‌ சான்றுகளும்‌ 
இந்திய, பெளத்த மரபுகளை மத்திய ஆசிய 
மக்கள்‌ கமது படைப்பாற்றலோடு 
இணைத்து வயமாக்கிக்‌ கொண்டனர்‌ என்‌ 
பதைக்‌ ருறிப்பிடுகின்‌ றன. 


பாக்ட்ரியப்‌ பெளத்த சமய நூலறிஞர்‌ 
கள்‌ சம்ஸ்கிருதத்திலிருந்து பெளத்த நால்‌ 
களை மொழிபெயர்த்ததோடு அவற்றிற்குத்‌ 
தங்களுடைய விளக்கவுரைகளையும்‌ எழுதி 
னர்‌. இந்திய வரிவடிவங்கள்‌ மத்திய 
ஆசியாவின்‌ பல பருதிகளில்‌ விஸ்தார 
மாக்கப்பட்டன. காராதெபியில்‌ காணப்‌ 
படும்‌ கல்வெட்டுக்களிலும்‌, இந்தியக்‌ கல்‌ 
வெட்டுக்களிலும்‌ உள்ள எழுத்துக்கள்‌ 
பெரிதும்‌ ஒத்திருக்கின்றன. எனவே | 
எழுத்துக்கள்‌ இந்தியாவிலிருந்து நேரடி: 
யாகவே இடைநிலை மாற்றங்கள்‌ எதுவு | 
மின்றி அங்கு போய்ச்‌ சேர்ந்தன என்ற 
முடிவுக்கு வரலாம்‌, 


பெளத்த சமயத்தைப்‌ பரவச்‌ செய்வ 
தில்‌ பாக்ட்ரிய பிக்குகள்‌ முக்கிய பங்கு 
கொண்டனர்‌ என்பதை பண்டைக்கால 
பெளத்த நூல்கள்‌ குறிப்பிடுகின்றன. 
பெளத்த நூல்‌ மரபின்‌ படி. கோஸாகர்‌ 
என்ற துக்கார பிக்கு சூத்ர விநயம்‌, அபி 
தர்ம பிடகம்‌ என்ற பெளத்த நூல்களுக்கு 
உரையெழுதினார்‌. இவ்வுரைகள்‌ புருஷ 
புரத்தில்‌ கனிஷ்கர்‌ கட்டிய பெளத்த சங்‌ 
கத்தால்‌ அங்கீகரிக்கப்பட்டன . அபிதர்‌ 
மாம்ருத சாஸ்திரம்‌ என்ற நூலையும்‌ 
அவரே எழுதினார்‌ என்று கருதப்படுகிறது 
தர்மமித்ரர்‌ என்னும்‌ (தெர்மேஸ்‌ பகுதியில்‌ 
பிறந்த) பிக்கு விநய சூத்ரத்திற்கு உரை 
யெழுதினரென்று சீனச்‌ சான்றுகள்‌ கூறு 
கின்றன. அவரே வைபாஷிகப்‌ பிரிவின 
ரின்‌ நூல்களை துக்காரிய மொழியில்‌ மொழி 
பெயர்த்தார்‌. 


இச்சான்றுகளை நோக்கும்‌ பொழுது 
அக்காலத்தில்‌ மத்திய ஆசியாவில்‌ துக்கா 
ரிஸ்தானில்‌ பெளத்த சமயத்தின்‌ வைபா 
ஷிகப்பிரிவு செல்வாக்குப்‌ பெற்றது என்று 
தோன்றுகிறது. இந்தப்‌ பிரிவு, பெளத்‌ 
தப்‌ பெரும்‌ பிரிவுகளுள்‌ ஒன்றான சர்‌ 
வாஸ்தி வாதத்தின்‌ கிளையாகும்‌, 


பெளத்த சமயத்தை கிழக்காசிய 
நாடுகளில்‌ பரப்பியதில்‌ மத்திய ஆசிய 
பிக்குகளுக்கு, முக்கியப்‌ பங்கு உண்டு. 
கி.மு. முதல்‌ இரண்டாம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
இவர்களில்‌ பலர்‌ சீனாவில்‌ வசித்து வந்த 
னர்‌. பெளத்த நூல்களுக்குச்‌ சீன மொழி 
யில்‌ உரைஎழுதிஅச்சமயத்தைச்‌ சீனாவில்‌ 
பரப்பினர்‌. 


இது குறித்து நிக்கின்ஸ்கி என்னும்‌ 
ஆராய்ச்சியாளர்‌, “மத்திய ஆசி 
யாவிலிருந்து பல பிக்குகள்‌ சீனாவுக்குச்‌ 
சென்று மொழி பெயர்த்தல்‌, உரை எழுது 
தல்‌ முதலிய பணிகளைச்‌ செய்தது, மத்திய 
ஆசியாவில்‌ பெளத்தம்‌ விரிவாகப்‌ பரவி 
இருந்தது என்பதை உறுதிப்‌ படுத்தும்‌" 
என்று கூறுகிறார்‌, 


காராடெப்பி என்னுமிடத்தில்‌ கிடைத்த 
சம்ஸ்கிருத மொழியில்‌, பிராமி, கரோஷ்டி 
வரிவடிவங்களில்‌ வெட்டப்பட்டுள்ள கல்‌ 
வெட்டுக்கள்‌ இந்தியர்கள்‌ டெர்மெஸ்‌ 
பகுதிகளுக்குச்‌ குடியேறினர்‌ என்பதை 
ஐயத்துக்கிடமின்‌ றி விளக்குகின்‌ றன. 
அவர்கள்‌ புத்தரது போதனைகளை 
மட்டுமின்றி இந்தியப்‌ பண்பாடு, 
கல்வி, இவற்றின்‌ சில அம்சங்‌ 
கணையும்‌ அப்பிர தேசத்திற்குக்‌ 
கொண்டு சென்றனர்‌. ப 


கரதெபே என்னுமிடத்தில்‌ கிடைத்த 
ஒரு மண்‌. பாண்டப்‌ பகுதியில்‌ காணப்‌ 
பட்ட சொற்றொடர்‌ வைபாஷிக பிக்கு 
களும்‌, மகாசங்கிக பிக்குகளும்‌, குஷானர்‌ 


ஆட்சிக்‌ காலத்தில்‌ அப்பகுதியிலிருந்தனர்‌ 
என்பதைக்‌ காட்டுகிறது. (இவ்வா சிரியர்‌ 
இம்முடிவை முற்றிலும்‌ சரியானதென்று 
ஓப்புக்கொள்ளவில்லை.) 


குஷானர்‌ ஆட்சிக்‌ காலத்திற்குப்‌ பின்‌ 
னரும்‌ இந்திய மத்திய ஆசிய பண்பாட்டு 
உறவுகள்‌ மேலும்‌ வளர்ச்சி பெற்றன. 
சோவியத்‌ அகழ்வாராய்ச்சியாளர்களது 
புதிய முயற்சிகள்‌ அதற்கு. முன்னர்‌ 
கிடைத்த எழுத்துச்‌ சான்றுகளைவிடப்‌ 
புதிய பொருள்‌ சான்றுகளை அளிக்கின்றன. 


இம்முயற்சிகளுள்‌ முக்கியமானவை, 
பியாஞ்சிகென்ட்‌ வரக்கஹா, அட்சினா 
தெபா என்ற அகழ்வு ஆய்வுத்‌ தலங்களில்‌ 
கிடைத்த தொல்பொருள்களாகும்‌. 


பியாஞ்சி கென்ட்‌ என்னும்‌ தலத்தில்‌ 
அருமையான ஓவியங்கள்‌ கிடைத்துள்‌ 
ளன. இவை அக்காலத்துஇந்திய ஓவியங்‌ 
களை ஒத்துள்ளன. ஓவியத்தின்‌ ஒரு பகுதி 
யில்‌ சதுரங்கம்‌ ஆடும்‌ சிலரது வடிவங்கள்‌ 
காணப்படுகின்றன. இது பார்ஹத்‌ புடைப்‌ 
புச்‌ சிற்பங்களையும்‌, அஜந்தா ஓவியங்களை 
யும்‌ நினைவூட்டுகிறது. 

1962-ம்‌ ஆண்டில்‌ பியாஞ்சி கென்‌ 
டில்‌ புலித்‌ தோலுடுத்தநீலநிறமான மனித 
வடிவம்‌ ஒன்று திரிசூலத்தின்‌ முன்‌ நிற்பது 
போல சித்தரிக்கப்‌ பட்டுள்ளது. பெலி 
னெட்ஸ்கி என்னும்‌ ஆராய்ச்சியாளர்‌ இவ்‌ 
வடிவம்‌ நடராஜர்‌ என்னும்‌ சிவமூர்த்தமே 
என்று கூறுவது மிகவும்‌ சரியே. இது 
சிவன்‌ நீலகண்டனானகதையோடுதொடர்‌ 
புடையது. _ஆை 

£: ஷிஷ்கின்‌ என்னும்‌ ஆராய்ச்சியாள 
ரது தலைமையில்‌ வரகஹ அரண்மனை 
வெளிப்படுத்தப்பட்டது. அங்கு ஒர்‌ ஓவி 
யம்‌ காணப்படுகிறது. சிவப்பு மண்டபம்‌ 


என்று அழைக்கப்படும்‌ இடத்தில்‌ ஒரு 
டீவட்டைக்காட்சி சித்தரிக்கப்‌ பட்டுள்‌ 


981 


ளது. யானை மீது ஓர்‌ அரசன்‌ அமர்ந்து 
அவனுடைய வீரர்களோடு சேர்ந்து புலி 
களை வேட்டையாடுகிறார்கள்‌ இலக்கியச்‌ 
சான்றுகளை ஒப்பு நோக்கிப்‌ பார்த்தால்‌ 
இந்தியாவில்தான்‌ யானை மீதேறி வேட்‌ 
டைக்குச்‌ செல்லும்‌ பழக்கம்‌ இருந்ததை 
அறிகிறோம்‌. மத்தியஆசியாவில்‌இப்பமழக்‌ 
கம்‌ இருந்ததில்லை. 


அஜந்தாவில்‌ உள்ள ஓவியங்களில்‌ 
உடை அணிகலன்கள்‌ முதலியனவும்மேற்‌ 
கூறிய வேட்டைக்காட்சியில்‌ காணப்படும்‌ 
மனிதர்களுடைய ஆடைஅணிகலன்களும்‌ 
ஓத்திருப்பதைக்‌ காணலாம்‌, ஆயினும்‌ 
சுதேசக்‌ கலைமரபுகளின்‌ அடிப்படையில்‌ 
எழுந்த ஓவியமே இழு. இது போன்ற 
ஓவியங்கள்‌ மத்திய ஆசியாவில்‌ வேறு 
தலங்களிலும்‌ உள்ளன. முற்கால சுதேச 
கலைமரபுகளிலிருந்து குஷானர்‌ காலத்து 
புதியமரபும்‌ இணைந்து பாக்ட்ரீய அ துகா 
ரிஸ்தான்‌ கலைமரபு தோன்றி வளர்ச்சி 
பெற்றது. 


மத்திய ஆசியச்‌ சிற்பக்‌ கலையிலும்‌, இந்‌ 
தியச்சிற்பக்கலையின்‌ செல்வாக்குக்காணப்‌ 
படுகிறது. இந்தியாவில்‌ பரவியிருந்த மர 
வேலை சிற்பக்‌ கலையின்‌ சில கூறுகள்‌ 
பியாஞ்சிகெட்‌ மரச்‌ சிற்பங்களில்‌ காணப்‌ 
படுகின்றன. மரம்‌ எளிதில்‌ அழிந்து 
போகக்‌ கூடியதாகையால்‌ ஒரு சில மாதிரி 
களே இப்பொழுது கிடைத்துள்ளன. 
கருகிய சில மரச்சிற்பங்கள்‌ பியொஞ்சி 
கெட்டில்‌ அகப்பட்டன, எரிந்து போகர 
மல்‌ தப்பிய அவை கால நிலைமாறுதலால்‌ 
பாதிக்கப்படாமல்‌ பாதுகாக்கப்பட்டு 
ஆராய்ச்சியாளர்களுக்குக்‌ கிடைத்துள்‌ 
ளன. மத்திய ஆசிய ஓவியங்களில்‌ 
காணப்படும்‌ இந்திய அம்சங்களுக்கு 
பொதுவான கலை மரபுகளும்‌ நேரடித்‌ 
தொடர்புகளும்‌ காரணங்களாகும்‌. ஒரு 
மட்பாண்டப்‌ பகுதியில்‌ காணப்பட்ட 
பிராமி சம்ஸ்கிருத எழுத்துக்கள்‌ பியாஞ்சி 


362 


கெட்‌ நகரத்திற்கு இத்தியர்கள்‌ வந்தனர்‌ 
என்பதற்குச்‌ சான்றாகும்‌. சமிப காலத்தில்‌, 
அட்சினா, தெபா என்ற சென்‌ தாஜிகிஸ்‌ 
தான்‌ நகரில்‌ அகழ்ந்தெடுக்கப்பட்ட 
தொல்பொருள்களின்‌ மூலம்‌ பிகாரிஸ்தா 
னது சில்‌ கலைப்பொருள்களின்‌ தன்மை 
பற்றி அறிந்து கொள்ளமுடிகிறது. கி. பி: 
ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ இருந்த ஒரு பெளத்த 
பன்னி அவ்விடத்தில்‌ கண்டுபிடிக்கப்‌ hits 
டது. அங்கு பல்‌ சிற்பங்களும்‌ ஓவியங்‌ 


களும்‌ இருற்தன. 


அட்சின தெபாவிலுள்ள கட்டிடங்‌ 
கள்‌ பெளத்தப்பள்ளியின்‌ கட்டிட அமைப்‌ 
பின்‌ மாதிரியிலிருக்கின்‌ றன. 


” இப்பள்ளிகளில்‌ இரண்டு பகுதிகள்‌ 
உள்ளன. ஒரு பகுதி விகாரம்‌. மற்றொன்று 
சங்காராமம்‌, இரண்டாவது. பகுதி, கட்டி 
டத்தின்‌ முற்றத்தைச்‌ சுற்றிப்‌ பிக்குகள்‌ 
வாழ்வதற்காக கட்டப்பட்ட அறைகளின்‌ 
வரிசை இவ்வறைகளை த்‌ தவிர பிக்குகள்‌ 
சங்கக்‌ கூட்டம்‌ நடத்தவும்‌, பிரார்த்தனை 
நடத்தவும்‌, கூடி உணவு உண்ணவும்‌ 
பெரிய அறைகள்‌ இருக்கின்‌ றன . முற்றத்‌ 
தின்‌ நடுவே ஒரு ஸ்தூபி இருக்கிறது. 
நான்குபுறமும்‌அதன்மீதேந வதற்றுப்படி) 
கட்டுகள்‌ உள்ளன. ஸ்தூபத்தைச்‌ சுற்றி 
பிரகாரச்சற்று வழியொன்‌ றிருக்கிறது. 
அதன்‌ வழியே சென்று பள்ளியின்‌ உள்ள 
மையை அடையலாம்‌. 


சுவர்களில்‌ கூடுகள்‌ என்றழைக்கப்‌ 
படும்‌ உட்குவிந்த பகுதிகள்‌ உள்ளன, 
அவற்றினுள்‌ புத்தப்படிமங்கள்‌ இருக்கின்‌ 
றன. அவை பல்‌ வறு தோற்றத்தில்‌ 
காணப்படுகின்‌ றன. அவற்றுள்சிலமனித 
உருவத்தை விட ஒன்றரை மடங்கு பெரி 
தாயுள்ளன. சுவரிலும்‌, கூரையிலும்‌ 
தனித்தனியாக தோற்றங்களில்‌ புத்தரது 
வண்ண ஓவியங்கள்‌ வரையப்‌ பெற்றிருக்‌ 
கின்றன. கை, தலைமுதலியன பலவிதமான 


நிலகளில்‌ காணப்படுகின்றன, ஆடை 
களும்‌ பலவித நிறங்களில்‌ உள்ளன. 


பூசைப்‌ பொருள்களைக்கொண்டுவரும்‌ 
சாவகர்களின்‌ சித்திரங்கள்‌ பல வரையப்‌ 
பெற்ற உட்சுவர்கள்‌ அழியாமலிருக்கின்‌ 
றன. செல்வர்கள்‌ தங்கத்தினாலும்‌,வெள்‌ 
ளியினாலும்‌ செய்யப்பட்ட பாத்திரங்களை 
புத்தருக்கு அர்ப்பணிக்கிறாச்கள்‌. சிலர்‌ 
மலர்க்‌ கூடைகளை இருகைகளாலும்தாங்கி 
மண்டியிட்டநிலையில்காணப்படுகின்றனர்‌. 
சுதேச மக்களின்‌ முக அமைப்பு இச்சித்தி 
ரங்களில்‌ தெளிவாகத்‌ தெரிகிறது. இக்‌ 
காட்சி வெளிப்பட்டவுடன்‌ ஆராய்ச்சியா 
ளர்கள்‌, இச்சித்திரங்களில்‌ காணப்படும்‌ 
மக்கள்‌ தரஜிக்கிஸ்தானில்‌ எப்பகுதியைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌ என்றுவிவாதிக்கத்தொடங் 
கினர்‌. 


இங்கு காணப்படும்‌ அரும்பெறல்‌ 
கலைச்செல்வம்‌ நிர்வாண நிலையில்‌ சயனித்‌ 
திருக்கும்‌ புத்தரது சிலையாகும்‌. இது 
சுமார்‌ 40 அடி நீளமுள்ளது. 


.... அட்சினா தெபாவில்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டுள்ள பெளத்தப்‌ பள்ளி பொதுவான 
பெளத்தக்‌ கட்டிட மரபையொட்டிக்‌ கட்‌ 
டப்பட்டுள்ளது. இந்தியாவிலும்‌ ஆப்‌ 
கனிஸ்தானத்திலும்‌ இவை போன்ற பள்ளி 
கள்‌ இருந்தன. பெளத்தக்கலை மரபின்‌ 
செல்வாக்கு இங்கு வெளிப்படையாகத்‌ 
தெரிகிறது. ஆயினும்‌ துக்காரிஸ்தானில்‌ 
பண்டைக்‌ காலத்தில்‌ வாழ்ந்த கலைச்‌ செல்‌ 
வர்கள்‌ கண்மூடித்‌ தனமாக பெளத்த 
சிற்பாகமத்தைப்‌ பின்பற்றிவிடவில்லை. 
பண்டைய. துக்காரிஸ்தானிய சுதேசிய 
மரபின்‌ தனித்தன்மையை இக்கலைப்‌ 
படைப்புகள்‌ புலப்படுத்துகின்‌ றன . துக்‌ 
காரிஸ்தானியச்‌ சிற்பிகளும்‌, ஓவியர்களும்‌ 
மத்திய ஆசியாவிலேயே தோன்றி உரு 
வாகியிருந்த கலைமரபுகளை விட்டுவிடா 
மல்‌, அண்டை நாடுகளான. இந்தியாவி 


லும்‌. ஆப்கனிஸ்தானத்திலும்பரவியிருந்தி 
குப்தர்‌ காலத்துப்‌ பெளத்தக்‌ கலை மரபுக 
ளோடு இணைத்துச்‌ செழுமை செய்தனர்‌. 


எனவே இக்கலை இந்திய, இந்திய 


பெளத்த, பாக்ட்ரியன்‌ கலைமரபுகளின்‌ 
ஆக்கபூர்வமான கூட்டுக்‌ கலப்பாகும்‌, 
இதன்‌ விளைவால்‌ தனித்தன்மையுடைய 
துக்கரரிஸ்தான்‌ கலைப்பிரிவு தோன்றியது. 


அட்ஸினா தெபாவின்‌ கலைச்செல்வங்‌ 
களுள்‌ முக்கியமானவை களிமண்‌ சிற்பங்‌ 
கள்‌. இவற்றிலும்‌ இந்தியச்‌ செல்வாக்கு 
காணப்படுறது, ஆயினும்‌ சுதேசக்‌ கலை 
மரபு முற்றிலும்‌ மறையவில்லை. சமயச்‌ 
சரர்பான சிற்பங்கள்‌ தவீர,(புத்தர்‌,போதி 
சத்துவர்‌) சமயச்‌ சார்பற்றவைகளும்‌, இப்‌ 
பள்ளியில்‌ உள்ளன. சமயச்‌ சார்புடைய 
சிற்பங்கள்‌ பெளத்த சிற்பஆகமவிதிகளைப்‌ 
பின்பற்றி.உருவாக்கப்‌ பட்டவை, ஆனால்‌ 
சிராவகர்கள்‌, பிக்குகளின்‌ உருவங்கள்‌ 
சுதேச பாக்ட்ரியக்‌ கலைமரபுக்கேற்றாற்‌ 
€போலவேபடைக்கப்பட்டுள்ளன, இம்மரபு 
குஷானர்களது சாம்ராஜ்யத்தின்‌ நடுநாய 
கமாக பாக்ட்ரியா விளங்கிய காலத்தில்‌ 
தோன்றி, வளர்ச்சியடைத்தது. 


அட்ஸினாதெபா அகழ்வாராய்ச்சிகள்‌ 
பாக்ட்ரிய, துக்காரிஸ்தானியகலை மரபுகள்‌ 
மத்திய ஆசியாவில்பெளத்தக்‌ கலைவளர்ச்‌ 
சிக்கு எவ்வாறு துணைபுரித்தன என்ப 
தைக்காட்டுகின்றன.பெளத்தசமயம்தூரக்‌ 
கிழக்கு நாடுகளுக்கு பரவியது துக்காரிஸ்‌ 
தான்‌ வழியாகவே. இந்தியாவிலீருந்து 
துக்காரிஸ்தானுக்கு வந்த கலைமூலங்கள்‌, 
இங்கு சுதேசக்கலைகளின்‌ தாக்கத்தால்‌ 
மாறுதலடைந்து புதிய வடிவத்தில்‌, சீனா, 
கொரியா, ஜப்பான்‌ முதலியநாடுகளுக்குப்‌ 
பரவின. 


பெளத்தப்பள்ளிகள்‌ வழிபாட்டிற்கும்‌ 
சடங்குகளுக்கும்‌ உரிய இடங்களாக மட்‌ 


383 


௬ ௪. கூடு ரில்‌: ௯ 
௫ம்‌ விளங்களில்லை. 
தில்‌ புகழ்‌ பெற்ற நாளந்தா (இந்தியாவில்‌ 
இருந்நது) வைப்‌ பற்றி நாம்‌ அறிவோம்‌. 
மத்திய ஆசியப்‌ பள்ளிகளும்‌ கல்விப்பீடங்‌ 
களாக விளங்கியிருத்தல்‌ கூடும்‌. இந்தியப்‌ 
பண்பாடும்‌, இலக்கியமும்‌. மருத்துவமும்‌, 
வானநூலும்‌, மத்திய ஆசியாவில்‌ பரவி 
யிருந்தது. 


உக லு. ஈ 
ட்‌ ௪ 
கல்வியைப்‌ பரப்புவ 


கி, பி, முதல்‌ நூற்றாண்டின்‌ நடுவில்‌ 
பெளத்த சமயம்‌ மத்திய ஆசியாவில்‌ பர 
வியிருந்தது என்பதை அட்ஸீனாப்‌ பள்ளி 
மட்டுமன்றி ேவறுபல சான்று 
களும்‌ அண்மையில்‌ கீடைத்துள்ளன. 
பெளத்தக்‌ கட்டிடங்களும்‌, கலைப்பொருள்‌ 
களும்‌ எழுதப்பட்ட சுவடிகளும்‌ கிடைத்‌ 
துள்ளன. சுவடிகள்‌ சம்ஸ்கிருத மொழி 
யில்‌ பிராமி வரிவடி வத்தில்‌ உள்ளன. 


கி. பி. ஏழாவது நூற்றுண்டைச்‌ 
சேர்ந்த கோட்டைச்‌ சுவர்‌ ரூழ்ந்த ஒரு 
பெரும்‌ பண்ணை, டெர்மெஸ்‌ நகரிலிருந்து 
90 மைல்‌ தூரத்திலுள்ள எாங்தெபி? 
என்ற சூன்‌ நின்‌ மீது கண்டுபிடிக்கப்டட்டி- 
ருக்கிறது. மரப்பட்டையில்‌ சம்ஸ்கிருதத்‌ 
தில்‌ எழுதப்பட்ட 12 பெளத்த சமயச்‌ 
சுவடிகளின்‌ பகுதிகள்‌ அங்கிருந்து கிடைத்‌ 
தன. சுவடியிலுள்ள எழுத்துக்கள்‌ சிறிய 
வையாக இருப்பதால்‌ படிப்பதற்குச்‌ சிரம 
மாக இருக்கிறது, முழுமையாகப்‌ படிக்க 
முடியாவிட்டாலும்‌ படித்து முடித்த அள 
விற்கு இவை விநய பிடகத்தின்‌ பகுதிகள்‌ 
என்பது தெளிவாகிறது. இது யெளத்த 
ஆதி நூல்களுள்‌ ஒன்று. இச்சுவடி.களில்‌ 
ஒன்று சங்கக்‌ கூட்டம்‌ ஒன்றைப்‌ பற்றியும்‌ 
தானத்தைப்‌ பற்றியும்‌, ஒரு பிக்குவின்‌ 
விதி மீறிய செயல்‌ பற்றியும்‌ கூறுகிறது. 


துருக்கிமேனியாவிலுள்ள மார்வ்‌ என்‌ 
னும்‌ பகுதியில்‌ கிடைத்த பெளத்த சம்ஸ்‌ 
கிருதச்சுவடிமேற்கூறிய சுவடிகளை விட 


உச 


முக்கியமானது. இச்சுவடியில்‌ 800 பனை 


384 


~~ அ _— 
யோலை ஏடுகள்‌ உள்ளன. இதன்காலம்‌ 
சுமார்‌ கி. பி. 7-ம்‌ நாற்றாண்டு. தற்போது 
சோவியத்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ இதனை 
வெளியிடுவதற்காகத்‌ தயாரித்துக்கொஸணா 
டிருக்கிறார்கள்‌. கூத்த விபங்கம்‌ முதலிய 
பல பெளத்த நூல்கள்‌ இச்சுவடியில்‌அடங்‌ 
கியுள்ளன வென் பகை முதனிலை ஆய்வு 
களின்‌ மூலம்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ கண்‌ 
டுள்ளனர்‌. இச்சுவடியில்‌ இதனைப்‌ 
பெயர்த்தெழுதியவர்‌ பெயர்‌ குறிக்கப்படு 
கிறது. அவர்‌ சர்வாஸ்தீவாதப்‌ பிரிவைச்‌ 
சேர்ந்தவர்‌, 


me 


மத்திய ஆசியபெளத்தம்‌எந்தப்பிரிவு 
களைச்சார்ந்ததுஎன்‌ பதையறிய.இச்சான்று 
பயன்‌ படுகிறது. தூரக்கிழக்கு நாடுகளில்‌ 
கிடைக்கும்‌ பெளத்த நூல்‌ சான்றுகளோடு 
இவ்வகழ்வாரய்ச்சிச்‌ சான்றுகளையும்‌ ஒப்பு 
நோக்கி ஆராய்ந்தால்‌ மத்தியஆசியாவில்‌ 
சர்வாஸ்திவாத பெளத்தம்‌ செல்வாக்குப்‌ 
பெற்று விளங்கியது என்று அனுமானிக்க 
லாம்‌. இக்காலத்துக்கு முந்திய எழுத்து 
பூர்வமான சான்றுகளையும்‌, இந்திய--மத்‌ 
திய ஆசியக்‌ கல்வெட்டுச்‌ செய்திகளையும்‌ 
இணைத்துப்‌ பார்த்தால்‌ இம்முடிவுக்கு வரு 
வது சரியாக வ தோன்றுகிறது. 
ஜே. ஹார்மத்தாஎன்னும்‌ஆராய்ச்சியாளர்‌ 
இம்முறையில்‌ ஆராய்ந்துதெர்மெஸ்‌ பருதி 
யில்‌ சர்வாஸ்திவாத பிக்குகளும்‌, மஹா 
சங்கிக பிக்குகளும்‌ வாழ்ந்தனர்‌ என்று 
முடிவு கூறுகிறார்‌. 

இந்த மத்திய ஆசியப்‌ பண்பாட்டுத்‌ 
தொடர்புகளைப்‌ புலப்படுத்தும்‌, அகழ்வா 
ராய்ச்சி சான்றுகளையும்‌, எழுத்து பூர்வ 
மான சான்றுகளையும்‌ மட்டுமே இங்கு 
குறிப்பிட்டேன்‌. இப்பிரச்சினையை இன்‌ 
னும்‌ நுணுகி ஆராய்தல்‌ வேண்டும்‌. ஆயி 
னும்‌ இக்கட்டுரையில்‌ சான்று காட்டப்‌ 
பட்ட விவரங்களே , உலகின்‌ முக்கியமான 
இரண்டு பண்பாட்டுப்‌ பிரதேசங்களி 
டையே இருந்த தொடர்புகளைத்‌ தெளிவா 
கப்‌ புலப்படுத்துகின்‌ றன. இத்தொடர்பு 


கள்‌ நீண்ட காலமாகவே உறுதியாகவே 
இருத்தன. இவை இரண்டு நாடுகளின்‌ 
பொருளாதாரம்‌, வாணிபம்‌, பண்பாடு 
முதலிய துறைகளில்‌ நற்பயன்களை விளை 
வித்தன. இதன்‌ விளைவாகப்‌ பண்பாட்டுப்‌ 
பொக்கிஷத்திற்குப்‌ பல மதிப்புயர்ந்த 
கலைச் செல்வங்களை அளித்தது, 


இந்தியாவிற்கும்‌ மத்திய ஆசியாவிற்‌ 


கும்‌ பல நூற்றாண்டுகள்‌ பண்பாட்டு பரி 
மாற்றங்கள்‌ நிகழ்ந்து வந்துள்ளன. இத 
னால்‌ இரு பிரதேசங்களிலும்‌ பண்பாட்டு 


வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது, இத்தொடர்பு 


களின்‌ தன்மையும்‌, திசை வழிகளும்காலத்‌ 
துக்குக்காலம்‌ மாறுபட்டிருந்தன .ஆயினும்‌ 
இரு நாடுகளின்‌ பண்பாடுகள்‌ தனித்தன்டை 


தமிழாக்கம்‌: 


யும்‌, அசல்‌ தன்மையும்‌ (௦ரiஜinality) 
கொண்டவையாக இருக்கின்‌ றன, பல 
பண்பாட்டு மாற்றங்கள்‌ நிகழ்ந்திருந்த 
போதிலும்‌, இந்நாடுகளின்‌ பண்பாட்டின்‌ 
சுதேசப்‌ பண்பு,பாதுகாக்கப்பட்டுள்ளது. 


வரலாற்று - பண்பாட்டுத்‌ தொடர்பு 
கள்‌ சுதேசப்‌ பண்பாடுகளையும்‌, மரபுகளை 
யும்‌ தூண்டி விட்டு வளர்ச்சியடையச்‌ 
செய்தன.  . இந்தியாவிற்கும்‌. மத்திய 
ஆசியாவிற்கும்‌ ஏற்பட்ட பண்டைக்கால 
பண்பாட்டு -- வரலாற்றுத்‌ தொடர்புகள்‌, 
நிலையாகி, பிற்கால வரலாற்றுக்‌ கட்டங்‌ 
களில்‌ மிகுதியஃயிற்று. இரு நாடுகளின்‌ 
வளர்ச்சிப்‌ போக்கில்‌ இத்தொடர்புகள்‌ 
பெரிதும்‌ பங்கு பெற்றன. 


நா. வானமாமலை 


சொத்துரிமையும்‌ நமது 
அரசியல்‌ அமைப்பும்‌ 


[ இந்திய கப்ரீம்‌ கோர்ட்டின்‌ சீனியர்‌ வழக்கறிஞர்‌ திரு, எ; எஸ்‌. ஆரி. சாரி 
அவர்கள்‌ 1969 டிசம்பர்‌ 7-ம்‌ தேதி வித்தல்பாய்பட்டேல்‌ ஹவுஸில்‌ நடத்தப்பட 
கருத்தரங்கில்‌ வாசித்த ஆய்வுக்‌ கட்டுரை. | 


ஏ. எஸ்‌ ஆர்‌. சரி 


(64 ந்துரிலம மனிதனது பிறப்போடு அவனுக்களிக்‌ பெரும்‌ பான்மையினர்‌,கோலாக்நாத்வழக 
கப்பட்டு விட்டதாக இல்று சொத்தில்‌ அடியார்கள்‌ ளலா கில்‌, அளித்த தீர்ப்பும்‌ இந்தியப்‌ பாராளு 
தக்கிருர்கள்‌. ஏ. எஸ்‌. ஆர்‌. சாரி அவர்கள்‌ இக்கட்டுரை மன்றம்‌, அரசியல்‌ அமைப்பை திருத்தப்‌ 


யிட இக்கொள்கையை, சமூக வளர்ச்சி மாற்றை பிரத்தியேக வழி முறையைக்‌ கையாண்ட 
ஆராய்ந்து, உடைத்தெறிகிரு!. அடி மைநளின்‌ உழைப்‌ போதிலும்‌, ' நமது அரசியல்‌ அமைப்பில்‌ 
பீன்‌ மீது கட்டப்பட்டிருந்த சமுதாயங்கள்‌ உரிமைகள்‌ 111 ம்‌ பிரிவின்‌ கீழ்‌ உறுதியளிக்கப்பட்‌ 
யாருக்கிருந்தன கடமைகல்‌ யாருக்கிருந்தள என்பதை? டுள்ள அடிப்படை உரிமைகளைப்‌ பறிக்க 


சுட்டிக்காட்டி, வர்க்க சமுதாயங்களில்‌ அடி ப்பட முடியாதென்று, இந்திய சுப்ரீம்‌ கோர்ட்‌ 
வர்க்கந்திற்கு வர்க்கம்‌ மாறுபடும்‌ என்றும்‌, ஆஷம்ளர்க்‌ கூறிய தீர்ப்பும்‌, 14 வர்த்தக பாங்குகளை 
கம்‌ மரறுபடும்‌ பொழுது உமைகள்‌ பற்றிய நருந்து* தேச உடமையாக்கிய பிரச்சினை பற்றி 
கரும்‌ மாறும்‌ என்றும்‌, எக்காரத்தும்‌, எந்நாட்டிற்கும்‌ விசாரித்துக்‌ கொ ண்டிருக்கும்‌ நீதிபதிகள்‌ 
ஏஎடுமாமக்களுந்தம்‌ போதுலான உரிமைகள்‌ இல்லையென்‌ குழு, தேச உடமையாக்கியதற்கெதிரான 
தும்‌ இதபிக்கிற?] _ ஆசிரியர்‌. தீர்ப்பை வழங்கக்கூடுமோவென்‌ ற அநு 
மானமும்‌ ஆகிய இவை அனைத்தும்‌ நம்‌ 

எழை மக்களின்‌ பிரச்சினைகளை த்‌ அரசியல்‌ அமைப்பில்‌ சொத்து பற்றிய 
தீர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை உரிமை இடம்‌ பெற வேண்டுமா என்ற 
எடுக்க விரும்புவதரகவும்‌, அதற்கென கேள்வியைத்‌ தீவிரமாக எழுப்பியுள்ளன. 
பெருமுதலாளிகளின்‌ உரிமைகளையும்‌ ஏக இது ஒரு முக்கியமான பிரச்சினையாக ஆகி 
டூபாகங்களின்‌ உரிமைகளையும்‌ கட்டுப்‌ விட்டதுடன்‌ வழக்கறிஞர்களும்‌, பாராளு 
படுத்துவதற்கு தயங்கப்‌ போவதில்லை மன்றத்தினரும்‌ இவ்விஷயம்‌ பற்றி வெகு 
என்றும்‌ இந்தியப்‌ பிரதம மந்திரி இந்திரா வாக விவாதிக்கக்‌ கூடியதாகவும்‌ உள்‌ 
கரந்தி அறிவித்தார்‌. இந்த அறிவிப்பும்‌ ளது. என்‌ பேச்சை சுருக்கிக்கொள்ளவும்‌, 
இத்திய சுப்ரீம்‌ கோர்ட்‌ நீதிபதிகளில்‌ நேரத்தைக்‌ குறைக்கவும்‌ அதிகமான 


386 


விளக்கங்களின்‌ நி. பல்வேறு வரையறை 
களைத்‌ தங்கள்‌ முன்வைக்கநான்‌ தீர்மானித்‌ 
துள்ளேன்‌. 
இயற்கையா உரிகாகள்‌ 
வரையை 1 
இங்கிலாந்திலும்‌, பிரான்சிலும்‌, பதி 

னெட்டு, பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டு 
களில்‌, “மனிதன்‌ கடவுளாலும்‌, இயற்கை 
யாலும்‌ அருளப்பட்ட சில இயற்கையான 
உரிமைகளுடன்‌ பிறந்தவன்‌ என்ற நம்‌ 
பிக்கை தோன்றியது,” பிளாக்ஸ்டன்‌ 
தனது விமர்சனங்களில்‌, உயிர்‌ வாழும்‌ 
உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, மற்‌ 
றும்‌ சொத்துரிமை ஆகிய இயற்கையா 
லும்‌, கடவுளாலும்‌ அளிக்கப்பட்ட 
மூன்று உரிமைகள்‌ மனிதனுக்கு உண்டு 
என்றும்‌ மனிதன்‌ சமூகத்துள்‌ இருப்பினும்‌, 

அன்றி அதற்கு வெளியே இருப்பினும்‌ அவ 
லுக்கு இவ்வுரிமைகள்‌ உரியன வென்றும்‌ 
கூறியுள்ளார்‌. பிராக்ஸ்டன்‌, இவ்வுரிமை 
களை பாதுகாக்கும்‌ பொருட்டே அரசாங்‌ 
கம்‌ இருப்பதாகவும்‌ கூறியுள்ளார்‌. 


கரையறை 2 


ஆயினும்‌, முதல்‌ மனிதனைக்‌ . கடவுள்‌ 
தனிப்படப்‌  படைத்ததாகக்‌ கூறப்படும்‌ 
பைபிளின்‌ கூற்று ஒரு புனைகதை (Myth) 
-தரனென்‌ பதை டார்வின்‌, லமார்க்‌ ஆகிய 
விஞ்ஞானிகளின்‌ .. ஆராய்ச்சிகள்‌ தெளிவு 
படுத்தியுள்ளன. மேலும்‌ மனிதக்‌ குரங்கி 
லிருந்துதான்‌ மனிதன்‌ தோன்றினானென்‌ 
பதையும்‌, மனிதன்‌, மனிதனாக வேறுபடக்‌ 
காரணமாயிருந்தது அவன்‌ உழைப்பே 
என்‌ பதையும்‌ அவர்கள்‌ தெளிவு படுத்தி 
யுள்ளனர்‌. மனிதனை வேருக்குவது மனி 
தனின்‌ இரண்டு தீர்க்கமான (Distinc- 
tive) வளர்ச்சியடைந்த மிக முக்கியமான 
உறுப்புகளான 'கைகளும்‌,மூளையும்‌,வளர்ச்‌ 
சியடையக்‌ காரணம்‌, உழைப்பேயாகும்‌. 
இந்த விஞ்ஞானக்‌ கோட்பாட்டு ரீதியாக 
கண்டுபிடிப்புக்கள்‌, மனிதன்‌ : ஒருபோதும்‌ 


தனி மனிதனாக இருந்ததில்லை என்பதை 
கெளிவுபடுத்துகின்‌ றன. அவன்‌ எப்‌ 
போதுமே சமுதாயத்தில்தான்‌ வாழ்ந்‌ 
தான்‌? மனிதனின்‌ தனிப்பட்ட தகுதிகள்‌ 


அவன்‌ சமுதாய மனிதனாக இருக்கும்‌ 
பொழுதுதான்‌ வளர்ச்சி பெற்றன. 
ஆகவே, மனிதன்‌ தனிப்பட்டவனாகப்‌ 


பிறந்தவன்‌ என்றும்‌, இயற்கையும்‌ கடவு 
ளும்‌ அவனுக்களித்த இயல்பான உரிமை 
களைத்‌ தழுவிக்‌ கொண்டு தன்னந்தனியே 
நடைபயின்றானென்றும்‌, கூறப்படுகின்ற 
கொள்கை, மொத்தத்தில்‌ விஞ்ஞான 
பூர்வமற்றதும்‌ வரலாற்றிற்குப்‌ புறம்பான 
துமான கட்டுக்‌ கதையாகும்‌. 


வரையறை 3 


நாற்பது ஆண்டுகள்‌ மிகக்‌ கடினமான 
ஆராய்ச்சிக்குப்‌ பின்னர்‌, அமெரிக்காவைச்‌ 
சேர்ந்த மார்கன்‌ (Morgan) என்பார்‌, 
அமெரிக்கச்‌ செவ்விந்திய இனங்களைப்‌ 
ப தனது நூலான “புராதன சமுதா 
யம்‌” (Ancient Society) என்ற புகழ்‌ 
மிக்க புத்தகத்தை வெளியிட்டார்‌, 
புராதன மனித சமுதாயத்தின்‌ இயல்புகள்‌ 
பற்றிய மிகத்‌ தெளிவான கருத்தைத்‌ தெரி 
வித்தார்‌. இம்மனித இனங்கள்‌, வேட்டை 
யாடுதல்‌, அல்லது தோட்ட வேலையில்‌ 
ஈடுபட்டு ' வாழ்வதுடன்‌ உடமைகள்‌ 
பெொதுவெவன்‌:;ற அடிப்படை யில்‌, 
புராதன்க்‌ கம்யூனிஸத்தைப்‌ போன்ற 
வாழ்க்கை வாழ்வதாக மார்கன்‌ 
தெளிவுபடுத்தியுள்ளார்‌. அங்கு தனிச்‌ 
சொச்துரிமை இல்லை. அங்கு அரசு 
கிடையாது; அதாவது கோர்ட்‌, சிறைக்‌ ; 
கூடம்‌, போலீஸ்‌ ஆகிய வன்முறை அமைப்‌ 
புக்கள்‌ இல்லை, அந்தக்‌ காலத்தில்‌ தனிப்‌ 
பட்ட வேடன்‌ (ரசா) தனது வேட்‌ 
டைக்குப்‌ ' பயன்‌ படுத்திய, அவனுக்கு 
உரிய வில்‌, அம்பு அல்லது ஈட்டியை 
சொந்தமாக வைத்துக்கொண்டிருத்தான்‌. 
இது அவனது சொத்து எனக்‌ கூறப்பட 


387 


லாம்‌. ஆனால்‌ இது அவனுடைய சொந்‌ 
தச்சொத்தா கும்‌ (Personal property): 
ஒவ்வொரு வேடனுக்கும்‌ தனக்கென 
சொந்தமான ஆயுதங்கள்‌ இருந்தன. 


வரையறை 4 
சொத்துரிமை பற்றிய கேள்விக்கு 
சரியான அண்ைஞசு முறையைப்‌ பெறும்‌ 


பொருட்டு, “சொத்து” (Property) என்‌ 
னும்‌ சொல்லுக்கா, நாம்‌ அளிக்க முற்படும்‌ 
பொருள்‌ பற்றி மிகத்‌ தெளிவாயிருக்க 
வேண்டும்‌. சொத்து விரிந்த அளவில்‌ 
இரு பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்படலாம்‌ உதா 
ரணமாக, நிலம்‌, காற்று, தண்ணீர்‌ ஆகிய 
வற்றை எடுத்துக கொள்வோம்‌. இவை 
உண்மையில்‌ காலங்காலமாக சமுதாய 
உடமையாக இருப்பவை. நிலம்‌ அல்லது 
ஏரி அல்லது கடல்‌ தனிமனிதனுக்கும்‌ உட 
மையாகக்‌ கூடுமென்று, புராதனச்‌ சமுதா 
யங்களில்‌ ஒருவரும்‌ எண்ணிக்கூடப்பார்த்‌ 
திருக்க முடியாது. . எனினும்‌ ஹவானாவில்‌ 
பாடிஸ்டாவின்‌ முன்னாள்‌ சர்வாதிகார 
ஆட்சியில்‌ கடற்கரை முழுவதும்‌ சில 
பணக்காரர்களின்‌ பொழுது போக்கு மன்‌ 
றங்களுக்குச்‌ சொழ்தமாயிருந்தது. 
ஹவானு மக்கள்‌. கடற்கரை சுகத்தை 
அனுபவிக்க 20மைல்களுக்கு மேல்‌ போக 
வேண்டியதாயிருந்தது. தொன்மை 
மிக்க, சமுதாய உடமை யரன 
நிலம்‌, சில தனிப்பட்ட மனிதர்களின்‌ 
தனியார்‌ உ௨உடமைமயாக, (Pri- 
vate Property) மாறிய வளர்ச்சிப்‌ 
போக்கினை, பண்டைய ரோமாபுரியில்‌ வர 
லாற்றில்‌ நன்கு காண்கிறோம்‌. கலப்பை 
முனைகளில்‌ இரும்புக்‌ கொழு பொருந் 
துயதன்‌ மூலம்‌ ஆழமாக உழவும்‌. அதிகம்‌ 
உற்பத்தி செய்யவும்‌ முடிந்தது, ஒரு மனி 
தன்‌ தனது சொந்த உபயோகத்திற்குத்‌, 
தேவையான உணவு, உ.டைகள்‌, இருப்‌ 
பிடம்‌ ஆகியவற்றிற்குத்‌ தேவைப்படும்‌ 


388 


்‌ யதும்‌ பழைய ஆளடிமை, புதிய உழவடி 


உற்பத்தி மதிப்பிற்குக்‌ கூடுதலாகஉழைக்‌ 
கவும்்‌உற்பத்தி செய்யவும்‌ இதனால்சாத்திய 
மாயிற்று. இவ்விதந்தான்‌ ரோமானிய 
நிலச்சுவான்‌ தார்கள்‌ நிலங்களில்‌ பாடு 
பட்ட விவசாயிகளை வெளியேற்றி, அடி 
மைகளைக்‌ கொண்டு வேலை செய்வித்து 
தால்‌ .லாட்டிஃபன்டியா” என அழைக்கப்‌ 
பட்ட மிகப்பரந்த நிலப்பரப்புடைய பண்‌ 
ஊகள்‌ தோன்றின. நில உடமையாள 
ரின்‌ சொந்த சொத்தென்று, நிலம்‌உரிமை 
பாராட்டப்பட்ட போதிலும்‌, அவரது 
சொந்த உபயோகத்திற்கோ, உற்பத்‌ 
திக்கோ,உள்ள சொந்த உடைமையாகா 
தென்பதும்‌, ஒரு உற்பத்திச்‌ சாதனமாக, 
அதன்‌ உரிமையாளருக்கு உபரி உற்பத்‌ 
தியை விளைவிக்கத்தான்‌ நிலம்‌ பயன்‌ பட்‌ 
டது என்பதும்‌ க்ண்‌ கூடாகும்‌. இவ்விதந்‌ 
தான்‌,அடிமைச்‌ சொந்தக்காரர்‌ -அடிமை 
கள்‌ என்ற; சமூதாயத்தின்‌ முதலாவது, 
பெரும்‌ பிரிவான முரண்பாடுடைய வர்க்‌ 
கப்பிரிவுதோன்றிற்று.சொத்துஇவ்விதமே 
தோன்றியது. “சமுதாயத்தின்‌ இவ்வித 
மான வர்க்கப்பிரிவானது உரிமைகள்‌ 
கடமைகள்‌ இவற்றின்‌ அடிப்படையில்‌ 
இருபெரும்‌ பிரிவுகளா உண்டாக்கிற்று . 
அடிமைச்‌ சொந்தக்காரர்களுக்கு உரிமை 
கள்‌ இருந்தன. அடிமைகளுக்கு எவ்வித. 
உரிமைகளும்‌ கிடையாது; கடமைகள்‌ 
தான்‌ உண்டு. அடிமைகளுக்கு சொந்த 
உயிரின்‌ மீது கூட உரிமை கிடையாது. 
தங்களது அடிமைகளது வாழ்வு அல்லது 
சாவு பற்நியஉரிமையைக்கூட எஜமானன்‌ 
கான்‌ முடிவு செய்தான்‌. 


வரையரை ௫ 

நிலப்‌ பிரபுத்துவ சமுதாயம்‌ தோன்றி 
மையாக மாறுகிறான்‌. அதாவது ஆள டியை 
(Serf) இதற்கு முன்‌ போல்‌ திலப்‌ பிரபு 


வுக்கு அடிமையாக. இல்லாமல்‌, உழவடி. 
மையாக, நிலத்துடன்‌ இணைக்கப்பட்டவ 


தகை இருக்கிறான்‌ .அவன்‌ சுதந்திரமானவன்‌ 
அல்ல. எனவேதான்‌ இங்கிலாந்திலுள்ள 
நிலச்சுவான்‌ தார்கள்‌ ஜான்‌ மன்னனை 
எதிர்த்துப்‌ போராடிய சமயம்‌ “எந்த 
வொரு மனிதனது உயிரையோ அல்லது 
சொத்தையோ, தேசத்தின்‌ சட்டங்களின்‌ 
படியும்‌ அவனுக்குச்‌ சமமானவர்களின்‌ 
தீர்ப்பின்‌ படியும்‌ அல்லாமல்‌ பறிக்க அரச 
னுக்கு உரிமையில்லை. என்ற வாசகம்‌ 
கொண்ட மாக்னாகார்ட்டா” மக்களு 
ஹுலசாசனத்தில்‌ கையொப்பமிட ஜான்‌ 
மன்னனை  வற்புறுத்தினார்கள்‌. இந்த 
உரிமை சுதந்தர மனிதர்களுக்கு மட்டும்‌ 
அளிக்கப்பட்டதே தவிர, உழவடிமைகள்‌ 
வரை விஸ்தரிக்கபபடவில்லை. 


வரையறை 6 


வரலாற்றில்‌ நாம்‌ காண்கிற எந்த 
நாட்டு மக்களும்‌, தங்கள்‌ உரிமைகளைப்‌ 
போராடியே பெற்றிருக்கிறார்கள்‌. ஆகவே 
போராட்டத்தைத்‌ தலைமை தாங்கி நடத்‌ 
தும்‌ வர்க்கம்‌ அல்லது வர்க்கங்கள்‌, தாங்‌ 
கள்‌ அமலாக்க விரும்பும்‌ உரிமைகளை 
அடிப்படை உரிமைகள்‌ என விவரிக்கும்‌ 
என்பது இதிலிருந்து தெளிவாகும்‌. மற்ற 
படிக்‌ கூறுவதானால்‌,புதிய முதலாளித்துவ 
வர்க்கம்‌ பிரான்சிலும்‌, அமெரிக்காவிலும்‌, 
புரட்சிக்குத்‌ தலைமை தரங்கியபோது, 
அவர்கள்‌ சில உரிமைகளை அடிப்படை 
உரிமைகளெனப்‌ பாகுபாடு செய்தார்கள்‌. 
அவ்வித உரிமைகளில்‌ ஒன்றுதான்‌,சொத்‌ 
துக்களைக்‌ சேர்க்கவும்‌, வைத்திருக்கவும்‌ 
விற்பனை செய்யவும்‌ உள்ள உரிமையா 
கும்‌. அமெரிக்கப்‌ புரட்சி வெற்றி பெற்ற 
பின்னர்‌ 1787-ல்‌ காங்கிரஸ்‌ பிலடெல்பி 
யாவில்‌ கூடியபோனு. முந்தைய 
1776-ம்‌ வருடப்‌ பிரகடன மான, 
“்‌ எல்லாமனிதர்களும்‌ சமமாகப்‌ படைக்‌ 
கப்‌ படுகிறார்கள்‌; அவர்கள்‌ தங்களைப்‌ 
படைத்த கடவுளால்‌ சில பிரிக்கப்படமுடி 
யாத உரிமைகள்‌ அளிக்கப்‌ படுகிறார்கள்‌. 


அவற்றில்‌ உயிர்வாழ்தல்‌, சுதந்திரம்‌, சுகற்‌ 
தேடுதல்‌ ஆகியன அடங்குவதாகும்‌”” 
என்று கூறப்பட்டது. அடிமை உரிமை 
யாளர்களின்‌ உரிமைகள்‌, பகுதி 1Vபிரிவு 
ஆர்‌. பகுதி 8ன்‌ மூலம்‌ “ஓழைக்‌ 
கவோ அல்லது ஊழியஞ்‌ 
செய்யவோ ஒரு ராஜ்யச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ 
கடமைப்‌ பட்டுள்ள ஒருவன்‌ வேறோர்‌ 
ராஜ்யத்துக்குத்‌ தப்பிப்‌ போனால்‌, அங்‌ 
குள்ள எந்தச்‌ சட்டம்‌ அல்லது கட்டுப்‌ 
பாடுகளையும்‌ . அதன்‌ விளைவுகளையும்‌ 
ஒதுக்கிவிட்டு யாருக்கு அவ்வித உழைப்பு 
அல்லது ஊழியம்‌ சேரவேண்டுமோ அந்த 
நபரிடம்‌ (ஒவரநர) கோரிக்கையின்‌ மீது 
அந்த நபரை ஒப்புவிக்க வேண்டும்‌?” என 
அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது ஓரளவு 
இவ்வுரிமைகளைப்‌ புரிந்து கொள்ள உத 
வும்‌. கடவுளால்‌ அளிக்கப்பட்ட சுதந்தி 
ரத்திற்கான பிரிக்கப்பட முடியாத உரிமை 
கள்‌, அமெரிக்காவின்‌, தென்பகுதி மாநி 
லங்களிலிருந்து, வேறு எந்த மாநிலத்திற்‌ 
காவது தப்பிப்‌ போகும்‌ அடிமைக்கு அளிக்‌ 
கப்படவில்லை என்பது தெள்ளத்‌ தெளி 
வாகும்‌. 


வரையறை 7 


ஆகவே, இதன்‌ மூலமாக, மனித 
னுக்கு இயற்கையான உரிமை என்பதாக 
ஒன்றும்‌ கிடையாது என்பது முழுமை 
யாக விளங்குகிறது. எப்படி இருப்பினும்‌, 
சில குறிப்பிட்ட நாடுகளில்‌ சில குறிப்‌ 
பிட்ட வரலாற்றுச்‌ சூழ்நிலைகளில்‌, பல்‌ 
வேறு உரிமைகள்‌ அடிப்படையானவை 
எனப்‌ பிரகடனப்‌ படுத்தப்‌ பட்டுள்ளன. 
ஆனால்‌ ஒரு பகுதி மக்களின்‌ வரலாற்றின்‌ 
ஒரு குறிப்பட்ட காலகட்டத்தில்‌ சில 
உரிமைகள்‌ அடிப்படையானவை என்று 
அறிவிக்கப்பட்ட காரணம்‌ ஒன்றே, அடிப்‌ 
படை உரிமைகள்‌ என்ற மாற்றமுடியாத 
புனிதமான தொன்றும்‌ கிடையாது என்ப 


389 


தைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌. எடுத்துக்‌ காட்‌ 
டாக, அநேக மனிதர்களுக்கு “சொத்துக்‌ 
கான உரிமை அடிப்படையானது. ஆனால்‌ 
வேலை'்‌ செய்வதற்கான அரிமை அடிப்‌ 
படையான தல்ல' எனக்‌ கூறுவது மொத்‌ 
தத்தில்‌ அபத்தனமான தாகத்‌ தோன்றக்‌ 
கூடும்‌. இதன்‌ காரணமாக, இந்தச்‌ சமு 
தாயங்களில்‌ பல லட்சக்கணக்கான மனி 
தர்கள்‌ திரத்தரமாக வேலையற்றிருக்கிறார்‌ 
கள்‌. எவ்வெப்போது முதலாளிகள்‌ கூடு 
தலாக உழைப்பை விரும்புகிறார்களேோ 
அப்போதெல்லாம்‌ இவர்கள்‌ உறிஞ்சப்‌ 
படுகிறார்கள்‌; ்‌. எப்போது நீக்க விரும்பு 
கிறார்களோ அப்போது தூக்கி எறியப்ப்டு 
கிறார்கள்‌. இதன்‌ நடுவில்‌ மக்களிட 
மிருந்து வசூலிக்கப்பட்ட வரிப்‌ பணத்தி 
லிருந்து வேலையில்லா தவர்களுக்கு 
சிறிது பிச்சை போடுகிறது. இவ்விதம்‌ 
மக்களின்‌ பாதையில்‌, ஒரு சில உரிமை 
கள்‌ அடிப்படையானவை என, ஒரு குறிப்‌ 
பிட்ட காலகட்டத்தில்‌ மதிக்கப்‌ படுபவை. 
வேறொரு காலகட்டத்தில்‌ அவ்விதம்‌ அடி.ப்‌ 
படை உரிமை என மதிக்கப்படுவது மறுக்‌ 
கப்படுவதுடன்‌. அடிப்படை உரிமை 
என்று முன்னதாஃ மதிக்கப்படாத்‌ சில 
உரிமைகள்‌. அடிப்படை உ.ரிமையென 
பின்னர்‌ மதிக்கப்படுவதுமுண்டு- 


வரையறை 8 


இந்திய அரசியல்‌ அமைப்பு ஒரு கலப்‌ 
படமான அரசியல்‌ அமைப்பு என ஒரு 
விதத்தில்‌ கூறலாம்‌. பகுதி111ல்‌ அடிப்‌ 
படை உரிமைகள்‌ (அவற்றில்‌ அநேகம்‌ 
இதர முதலாளித்துவ நாடுகளின்‌ பரம்‌ 
பரையான அடிப்படைஉரிமைகள்‌)பற்றிக்‌ 
கூறுகிறது. அதேசமயம்‌ பகுதி 1V, சில 
வழிகாட்டும்‌ கொள்கைகள்‌ பற்றி விளக்‌ 
குகையில்‌, சில உரிமைகளைப்‌ பிரகடனப்‌ 
படுத்தியுள்ள நு. அவற்றைப்‌ பகுதி 1711ல்‌ 
குறிப்பிட்டுள்ள கருத்தின்‌ படி. அடிப்படை 
உரிமைகளெனக்‌ குறிப்பிடா விடி னுங்கூட 


390 


நாட்டை ஆளுவதற்கான அடிப்படைக்‌ 
கொள்கைகளாக விவரித்துள்ள து.மேலும்‌ 
எல்லா மாநில அமைப்புக்களும்‌, அவ்வுரி 
மைகளின்‌ உத்வேகத்துடன்‌ ஆட்சிநடத்தி 
அவற்றை அமுல்‌ படுத்த டூவண்டுமெனக்‌ 
கூறுகிறது. அவ்வித உரிமைகளிற்‌ சில, 
வேலை செய்வதற்கான உரிமை, வாழ்க்‌ 
கைக்கான ஊதிய உரிமை மற்றும்‌ ஓய்வு 
பெற உரிமை ஆகியன. பொது நலனுக்கு 
ஊறுவிளைவிக்கக்‌ கூடிய விதத்தில்‌ ஒரு 
சிலர்‌ கைகளில்‌ உற்பத்திக்‌ குவியலும்‌, 
நிதிக்‌. குவியலும்‌, சேராத வண்ணம்‌ 
பார்த்துக்‌ கொள்வதற்கான 
அதிகாரம்‌ ஆகியவை உட்படும்‌. ஆகவே 
இந்தியர்களாகிய நாம்‌ மேற்கொள்ள 
விரும்புகிற அளவுக்கு,சொத்‌ துரிமையைத்‌ 
தடுக்கவும்‌,சுதந்திரமான மனிதர்களென்ற 
முறையில்‌ மனிதனின்‌ உரிமைகளை மேம்‌ 
படுத்தவும்‌, நம்‌ பாராளுமன்றத்தின்‌ மூல 
மாகவும்‌ மா திலச்‌ சட்டமன்றக்களின்‌ மூல 
மாகவும்சொத்து என்றதிலையைஓர்‌ அடிப்‌ 
படை உரிமையை நீக்குவது குறித்து 
முடிவு செய்யவும்‌, கொள்கை ரீதியா 
கவோ அல்லது தடை முறையிலோ. 
தவிர்க்க முடியாத்‌ தடையேதும்‌ இருக்க 
வில்லை. 


வரையறை 9 


எனினுக்கூட, எல்லாச்சொத்துக்களை 
யும்‌ ஒரே தலைப்பின்‌ கீழ்க்‌ குவித்து நம்‌ 
தேசத்தில்‌ சொத்துக்கான உரிமை ஏதுங்‌ 
கிடையாது எனப்‌ பொருள்‌ படும்‌ படியாக, 
நமது அரசியல்‌ அமைப்பின்‌ கீழ்‌, ஒரு வித 
மான சொத்துரிமையுங்‌ கிடையாது எனத்‌ 
தடையின்‌ நிச்‌ சொல்லிவிடமுடியாது. 
இதற்கென. உபயோகப்‌ பண்டங்களின்‌ 
சொந்த சோத்திற்கும்‌, உற்பத்திக்‌ கருவி 
களின்‌ தனியார்‌ சொத்திற்கும்‌ இடையில்‌ 
வேறுபாடு காண்பது மிக முக்கியமாகும்‌. 
ஒரு இந்தியப்‌ பிரஜை, தனது கடும்‌ 


உழைப்பின்‌ முலமாகவும்‌, தனது சம்பாத்‌ 
தியத்தின்‌ மூலமாகவும்‌. தனக்கென ஒரு 
ரேடியோ அல்லது ஒரு டெலிவிஷன்‌ அல்‌ 
லது ஒரு கார்‌, அல்லது வாடகைக்கு விடு 
வதற்காக இல்லாமல்தான்‌ வசிப்பதற்காக 
ஒரு வீடு ஆகியவற்றைத்‌ தனக்கெனவாங்‌ 
குவதற்குத்‌ தக்கவராயிருப்பின்‌ அவற்றை 
வாங்கி உபயோகிக்க அவருக்கு உரிமை 
இருக்க வேண்டும்‌, இவை சொந்த உப 
யோகத்திற்கான பொருள்கள்பெரும்பான்‌ 
மையான மக்கள்‌ கார்களோ, அல்லது 
டெவிஷன்களேர வைத்திருக்காததால்‌, 
ஒரு தனி நபரும்‌ அதை வைத்திருக்கக்‌ 
௯.டாது என யாரும்‌ விவாதம்செய்யமாட்‌ 
டார்கள்‌. அவ்வாறு கூறின்‌ அது வறட்‌ 
டுத்‌ தத்துவ வாதமாக யதார்த்தத்திற்குப்‌ 
புறம்பான முட்டாள்‌ தனமான வாதமாக 
இருக்கும்‌. நாம்‌ நியா யப்படிக்கூறுவதா யின்‌ 
எந்தத்‌ தனியாரும்‌, அல்லது தனிப்பட்ட 
வர்களின்‌ குழுக்களும்‌ உற்பத்தி சாதனங்‌ 
களான வயல்கள,  விதாழிற்சால்கள 
போன்றவைகளை, அவற்றின மூஎமாகஃ 
உற்பத்தி செய்யக்கூடிய சொத்துக்களைச்‌ 
சொந்தமாக வைத்துக்‌ கொள்ளக்கூடாது; 
அதாவது , உரிமையாளர்‌ கனக்கெனச்‌ 
சொந்தமாக அனுபவிக்காத சொத்துக்‌ 
களை. அத்னைப்‌ பயன்படுத்தி மற்ற மனி 
தர்களைச்‌ கரண்டும்‌ செயலில்‌ ஈடுபட்டு 
தனக்கென அதன்மூலம்‌ லாபம்‌ சம்பாதிப்‌ 
பதற்கு உரிமையளிக்கக்‌ கூடாது, இவ்‌ 
விதம்‌, ஷரத்து 19ன்‌ கீழான, சொத்து 
வாங்க, வைத்திருக்க மற்றும்‌ விற்பனை 
செய்ய உள்ள உரிமையை, அரசியல்‌ 
அமைப்பிலிருந்து முழுவதுமாஃ 
எடுத்து விடக்கூடிய உரிமையாக 
கொள்ளக்கூடாது. ஷரத்து ]பக்கான 
சொத்துரிமை பற்றிய விளக்கத்திற்கு 
வயல்கள்‌. . தொழிற்சாலைகள்‌ போன்ற 
எல்லா உற்பத்தி சாதனங்களையும்‌ விலக்கி 
்‌ விட்டு ,சொற்தஉபயோகஃகத்திற்கான பண்‌ 
டங்களை விட்டு வைக்க வேண்டுமென்ற 
முடிவுக்கு நாம்‌ வரவேண்டும்‌. எனவே 
நமது அரசியல்‌ அமைப்பில்‌. சொத்துரி 
மையை முழுவதுமாக ஒழித்துவிட வேண்‌ 


டுமென்பது அவசியமில்லை என்றும்‌, 


ஆனால்‌ சொத்துரிமையை சொந்த உப 
யோகத்திற்கான சொத்துக்களுக்கு -- 
உற்பத்திச்‌ சாதனங்களுக்கல்ல மட்டும்‌ 
கட்டுப்படுத்திக்‌ கொள்ள வேண்டுமென்று 
நான்‌ கருத்துத்‌ தெரிவிக்கிறேன்‌. 


அக வருஷங்கள்‌ வேலை நடந்து 
வந்துள்ள ஆலைகளிலும்‌, தொழிற்சாலை 
களிலும்‌ வேலை செய்த தொழிலாளர்கள்‌ 
அதில்‌ ஈடுபடுக்தப்பட்ட மூலதனத்தை 
ஈடு செய்யுமளவிற்குப்‌ போதுமான 
மதிப்பை, அதன்‌ முதலாளிகளுக்கு ஏற்‌ 
கன வேயே, தங்கள்‌ உபரி மதிப்பு உழைப்‌ 
பின்‌ மூலமாகக்‌ கொடுத்துள்ளார்கள்‌ ,என்‌ 
பதைக்‌ காண இயலும்‌, நான்‌ ஹவானாவில்‌ 
இருந்தபோது காஸ்ட்ரோ அரசு ஒருசுலப 
மான வழிமுறைக்கையாண்டதைப்‌ பார்த்‌ 
தேன்‌. எக்கெல்லாம்‌ ஒரு குடியிருப்பா 
ளர்‌ ஒரு வீட்டிற்கு குறிப்பிட்ட சிலவருடங்‌ 
களுக்கு வாடகை கொடுத்து வந்தாலும்‌. 
அவரால்‌ கொடுக்கப்பட்ட வாடகைப்‌ 
பணம்‌, அந்த வீட்டின்‌ மதிப்புக்குச்‌ சம 
மாக வந்தால்‌ அந்தச்‌ சமயத்திலுருந்து 
அவ்வீடு அவருக்குச்‌ சொந்தமென அறி 
விப்பைச்‌ சாற்றியது, நிலப்பிரபு அக்‌ 
கட்டிடத்திற்கான முழு மதிப்பையும்‌ 
வாடைக மூலமாகபெற்று விட்டபடியால்‌ 
அக்கட்டிடத்தை அவரிடமிருந்து பெற்று 
குடியிருப்போருக்குக்‌ கொடுக்க மேற்‌ 
கொண்டு எவ்வித நஷ்ட ஈட்டுத்‌ தொகை 
யையும்‌ 'கொடுக்க வேண்டியதில்லை என்‌ 
பதே இதற்கான காரணம்‌. அடிப்படை, 
உரிமைகளில்‌ தலையிடக்‌ கூடிய எந்தத்‌ 
திருத்தத்திற்கும்‌ மாநிலச்‌ சட்டசபை 
களின்‌ பெரும்பான்மையால்‌, ஒரு ஒப்பு 
தலளிக்கக்‌ கூடிய,மேலும்‌ திருப்திகரமான 
அரசியல்‌ அமைப்புத்திருத்த நடை 
முறையை முதலாவதாகஏற்படுத்துவதன்‌ 
மூலமாக. நம்‌ அரசியல்‌ அமைப்பிற்கு 
திருத்தங்கள்‌ மேற்கொள்ளுவது சாத்திய 
மானதென்றே நான்‌ தம்புகிறேன்‌. இரண்‌ 
டாவதாக, சொந்த உபயோகத்திற்கான 
சொத்துக்களை மட்டும்‌ சொத்துரிமை 
எனக்கட்டுப்‌ படுத்துவதற்காக. சொத்து 
சம்பந்தமான விளக்கத்தை அரசியல்‌ 
அமைப்பில்‌ கொண்டுவரவேண்டும்‌. 


தமிழாக்கம்‌: 8. 8. தியாகராஜன்‌ 


ட 


கோத்தர்களின்‌ சாவு விழா 


[கோத்தகிரி நகரிலுர்‌, அதன்‌ ஈற்றுப்புற மலர சாரல்‌ 
களிலும்‌ வரிப்பலர்கள்‌ கோத்தர்கள்‌ என்னும்‌ இனக்கருமு 
மந்தள்‌. அவர்களது 0மாழ்க்கு வரிவடி வரில்‌, அவர்கள்‌ 
பேசும்‌ மொரிதீராஎட இன மோமி. தமீழோடு 0நருங்கிய 
இப்புமையுடையது. அவர்களது 0மாரியைக்‌ கற்று அம்‌ 
மாரிக்கு வருணனை இக்ஷம்‌எ ப நுதற்கிய ஆராய்ச்‌ 
சியில்‌ அண்ணாமலைப்‌ பல்கரத்‌ சரநந்தல்‌ பம்ரியயல 
துறையில்‌ ஆராய்ச்சி பாண] இருக்கு தோ.குபி 
இபயா ஈடுபட்டிருக்கிருர்‌. இல்லாராய்‌1 க்குரிய சாஜி 
தனைத்‌ தேடும்‌ பரபர அவர்களது வார்‌:25 முறையை 
யும்‌ நுணுகி நோக்கி இருச்கி11. அஸ்‌ ஆளின்‌ 
ஏிளைவாத இக்கட்டுரை ஏரதப்பட்டி ட ழு] 


இமிழகத்தில்‌ நீலகிரி மலையில்‌ உள்ள 
பகுதியிலும்‌,கொடைக்கானல்‌ மலைப்பகுதி 
யிலும்‌! பழங்குடி மக்கள்‌ வாழ்கின்றனர்‌. 
இப்பழங்குடி மக்களுள்‌ நீலகிரியில்வாழும்‌ 
கோத்தர்கள்‌ மிகவும்‌ முக்கியமானவர்கள்‌. 
'ஓவ்வொரு பழங்குடி மக்கட்கும்‌ கனிப்‌ 
பண்‌ ராடு உண்டு. கிராவிட இனத்தைச்‌ 
சார்ந்த இப்பழங்குடி. மக்கள்‌ கோத்த 
(K௦ta)?எனும்தென்‌ தீராவிடமொழியைப்‌ 
பேசுகின்றனர்‌. இவர்களுடைய பழக்க 
வழக்கங்கள்‌ நீலகிரியில்‌ வாழும்‌ ஏனைய 
பழங்குடி மக்களது பழக்க வழக்கங்களி 
னின்று . வேறுபட்டன வாகும்‌. இவர்க 
ளுடைய சாவுச்‌ சிறப்பு (Funeral Fes- 
iஏa]) மிகவும்‌ குறிப்பிடத்தக்கது. இதனை 
இவண்‌ விரிவாகக்‌ காண்போம்‌. 


392 


௨௭. கப்பட, எம்‌. ஏ, 


இவர்களுடைய சாவுச்சிறப்பு 
இரண்டு வகைப்படும்‌. இறந்த அன்றே 
இறந்தவருக்குச்‌ செய்யும்‌ ஈமச்‌ சடங்கு 
ஒருவகை; மற்றொன்று இறந்தவரின்‌ ஆவி 
நல்லுகம்‌ அடைவதற்காக மற்றொரு 
நாளில்‌ இவர்கள்‌ கொண்டாடும்‌ திருவிழா 
விற்கு முன்‌ செய்யப்படும்‌ சடங்காகும்‌. 
முன்னையதை '“பச்தா வ்‌” என்றும்‌,பின்னை 
யதை *“வர்ல்தாவ்‌?? ' என்றும்‌ அவர்கள்‌ 
மொழியில்‌ குறீப்பிடுகின்‌ றனர்‌. ஓராண்‌ 
டில்‌ பல பச்காவ்கள்‌ ஏற்படலாம்‌, ஆவல்‌. 
வர்ல்தாக்‌ ஆண்டி.ற்கொரு முறைதான்‌ 
வரும்‌. 


ஊரில்‌ ஒருவர்‌ இறந்துவிட்டால்‌, அவ 
ருடைய இறப்புச்‌ செய்தி “கொல்‌, பர்‌ 
தபட்க்‌”? முதலிய இசைக்கருவிகள்‌ மூலம்‌ 
இறப்பை உணர்த்தும்‌ பண்ணில்‌ (இசை) 
அறிவிக்கின்றனர்‌, அன்று ஊர்‌ மக்க்ள்‌ 
ஊர்ப்‌ பொதுவாக சுள்ளி விறகுகளும்‌, 
பெரிய விறகுக்‌ கட்டைகளும்‌, அரிசி, 
பருப்பு, காய்கறிகளோடு சேர்த்துக்‌ 
கொடுப்பார்கள்‌. யார்‌ வீட்டிலும்‌ தனி 
யாக சமையல்‌ செய்ய மாட்டார்கள்‌, 
சுள்ளி விறகும்‌, காய்கறிகளும்‌, சாவிற்கு 
பெண்‌ கொடுக்கும்‌ பரிசாகவும்‌, மற்றவை 
கள்‌ விறகுக்கட்டையும்‌, அரிசி, பருப்பு 
ஆண்‌ கொடுக்கும்‌ பரிசாகவும்‌ ஏற்றுக்‌ 


கொள்ளப்படும்‌, 


கிய கட்டில்‌ செய்து, இறந்தவரை 
அகில்‌ படுக்க வைப்பார்கள்‌. அக்கட்டி 
லின்‌ நான்கு முனைப்பக்கங்களிலும்‌ நான்கு 


நீண்ட மூங்கில்‌ கம்புகளைச்‌. . சேர்த்துக்‌ 
கட்டுவார்கள்‌. மூங்கிலின்‌. மேல்‌. முனை 
கள்‌ நான்கையும்‌ சேர்த்து... இணைக்க, 


குறுக்காகவும்‌, நெடுக்காகவும்‌ மூங்கிலை 
வைத்துக்‌ கட்டுவார்கள்‌. அதற்கு மேல்‌ 
நான்கு மூங்கில்களை இணைத்து! கோபுர 
வடி வமாகச்‌ செய்வார்கள்‌. ' ரம்‌ 
போன்ற வடி வு உள்ள பகுதியை வெள்‌ 
ளைத்‌ துணியால்‌ சுற்றுவார்கள்‌. :. சிவப்பு 
நாடாவினால்‌ அத்‌ கஷியை அலங்கரிப்‌ 
பார்கள்‌, குஞ்சம்‌ போன்று எய்‌? பிவடிவ 
மாகத்‌ துணியை, கோபுர வடி வப்ப்குகிக்‌ சு 
மேலுள்ள பகுதியில்‌ (கம்பில்‌) சுற்றுவார்‌ 
கள்‌. அதற்கு மேல்‌ குடை ஒன்று கட்டப்‌ 
படும்‌. இக்கட்டிலானது ஒரு சிற தேர்‌ 
போல்‌ காட்சி அளிக்கும்‌, இதனை இவர்‌ 
கள்‌ நுஈகட்‌? என்று கூற கின்றனர்‌, இதனை 
வீட்டின்‌ முன்னுள்ள வாயிற்‌ புறத்தில்‌ 
வைத்திருப்பார்கள்‌, 


இறந்தவரைக்‌ குளிப்பாட்டி, உடலில்‌ 
துணி போர்த்துகிறார்கள்‌. அக்கட்டிலில்‌ 
இறந்‌ தவரைப்‌ படுக்கவைக்கின்‌ றனர்‌. உற 
வினர்கள்‌ அவருடைய நெற்றியில்‌ மூன்று 
வெள்ளிப்‌ பணத்தை வைக்கின்றனர்‌. உற 
வினர்கள்‌ வந்தவுடன்‌, சில சடங்குகளை 
செய்கின்றனர்‌, ஒரு பையில்‌ அரிசி, 
பருப்பு, முதலியவைகளைப்‌ போட்டு, 
அதை ஒரு சிறு பொதி போல்‌ செய்கிறார்‌ 
கள்‌, உறவினர்கள்‌ அப்பொதியை 
தோளில்‌ சுமந்து கொண்டு, இறந்த 
வரை மும்முறை வலம்‌ எதமா மன்‌, இவர்‌ 
களோடு, மற்றவர்களும்‌ சேர்ந்து, கெல்‌, 
பர்‌ முதலிய இசைக்‌ கருவிகளை முழக்கிக்‌ 
கொண்டு வலம்‌ வருவார்கள்‌. கடைசியில்‌ 
ஒவ்வொருவரும்‌ தன்‌ நெற்றி இறந்தவரின்‌ 
கால்‌ பெருவிரலைத்‌ தொடும்படி தலை 
தாழ்த்தி வணங்குவார்கள்‌. இச்செய 


னர்‌, ஸு 4 | ்‌ ஆசி | I . ்‌ ட 


அன்று முழுவதும்‌ இறப்பை உணர்த்‌ 
தும்‌, சாவு.இசையை முழக்கிக்‌ கொண்டே 
யிழுப்பார்கள்‌. சுமார்‌ மாலை மூன்று 
மணிக்கு இறந்தவரைச்‌ சுடுகாட்டிற்கு 
எடுத்துச்‌ சொல்வார்கள்‌. எடுகாட்டிற்குத்‌ 
'தூலி?? என்று பெயர்‌, இறந்தவரை 
எரித்து விடுவார்கள்‌. ' சுடுகாட்டில்‌. ஊர்‌ 
மக்கள்‌ கொடுத்தவிறகுக்‌ கட்டைகளையும்‌, 
சுள்‌ ஏரி: விறகுகளையும்‌ : கொண்டு, சிறு 
மேடை ' அமைப்பார்கள்‌, : தூலியின்‌ 6 ஒரக்‌ 
தில்‌ சிறுசுள்ளிகளின்‌ உதவியால்‌ நெருப்பு 
மூட்டுவார்கள்‌, 


இறந்தவரை த்த பப முன்‌, சில 
சடங்குகள்‌ நடைபெறும்‌ இறந்தவர்‌ 
பெண்‌ என்றால்‌, ஆண்‌ தன்‌ உடை வனர வ்‌ 
கழற்றி, வேற்‌. உடை அணிவான்‌. இறந்‌ 
தவர்‌ அ, ண்‌ என்றால்‌, மனைவி, தன்‌. ஆடை 
நகைகள்‌ முதலியவற்றை களைந்து விடு 
வாள்‌. வேரும்‌ உடை அணிவாள்‌: தலைப்‌ 
பில்னலையும்‌: களைந்து, விடுவாள்‌. கடைசி 
யில்‌. ஞூ மம்ோடு; இறந்தவரை விறகு 
மேம்டை. நீது, 22 பது. எரிப்பார்கள்‌. பின்‌ 
னர்‌ அ? 297 வரும்‌ ஊருக்கு குத்‌ திரும்பி விடு 
வார்கள்‌. அன்று ஊர்‌ மக்கள்‌ கொடுத்த 
அமிசி, பருப்பு,முதலியவைகளைக்கொண்டு 
சமையல்‌ , செய்து,எல்லோருக்கும்‌. உணவு 
கொடுப்பார்கள்‌. ப 


' மறுநாள்‌. மூவர்‌ . சுடுகாட்டிற்குச்‌ செல்‌ 
வார்கள்‌. அங்கு இறந்தவரின்‌, சாம்பல்‌, 
மற்றும்‌ தலை கைகால்‌ எலும்புகளை எடுத்‌ 
துக்‌, கொண்டு, ஆற்றிற்குப்‌ போவார்கள்‌. 
ஆற்றில்‌ இவைகளை வைத்து, . தேங்காய்‌ 
பழம்‌ முதலியவற்றோடு. சூட. ஆராதனை 
செய்வார்கள்‌, எலும்புகளை “வர்ல்தாவ்‌ 
தல்ம்‌””* எனுமிடத்தில்‌  பத்திரப்படுத்திய 
பின்‌, ஆற்றில்‌ குளித்துவிட்டு, ' ஊருக்குத்‌ 


323 


அற தகை ப ணை 


திரும்புவார்கள்‌. சாவுநிலை (தீட்டு)மூன்று 
நாட்களுக்கு மேற்கொள்ளப்படும்‌. இம்‌ 
மூன்று நாட்களுக்கும்‌ யாதொருவேலையும்‌ 
செய்ய மாட்டார்கள்‌. இத்தகைய சாவுச்‌ 
சிறப்பிற்குப்‌ பச்தாவ்‌ என்று கூறுவார்‌ 
கள்‌, 


பழங்காலத்தில்‌ தொதுவர்களும்‌ மற்ற 
வர்களும்‌ இவர்களுடைய ச £வு விழா 
விற்கு வருவார்கள்‌. இறந்தவருக்காக 
எருமைகளை பலியிடும்‌ வழக்கம்‌ இவர்க 
ளிடையே இருந்தது. ஆனால்‌ அப்பழக்கம்‌ 
இன்று வழக்கில்‌ மறைந்து விட்டது. 


பூசாரியின்‌ வீட்டி ல்‌ யாரேனும்‌ 
இறந்து விட்டால்‌, அவர்‌ தன்‌ கோயில்‌ 
காரியங்களைச்‌ செய்ய மாட்டார்‌. அவ்‌ 
வருடம்‌ திருவிழாவும்‌ நடைபெறாது. தேர்‌ 
கார்ன்‌ எனும்‌ மருளாடி மற்றொருவரை 
பூசாரியாக நியமிப்பான்‌. அவ்வாறு நிய 
மிக்கப்பட்டவர்‌, கோயில்‌ காரியங்களை 
யும்‌, திருவிழா வையும்‌ நடத்துவார்‌. 

ஒவ்வோர்‌ ஆண்டிலும்‌ கூட்ல்‌ மா தத்‌ 


தில்‌ குலதெய்வம்கம்பட்டராயருக்கு விழா 
எடுப்பார்சள்‌. இவ்விழாவிற்கு பாப்ம்‌” 


ளுடைய ஆவிகள்‌ நல்‌ நிலை அடைவதநி 
காகக்‌ கொண்டாடப்படுகிறது. இதனை 
வர்ல்தாவ்‌” என்று அழைக்கின்‌ றனர்‌, இத்‌ 
தருணத்தில்‌ கணவனை இழந்த பெண்‌ புத்‌ 
தாடை அணிந்து, தலைவாரிப்‌, பின்னிக்‌ 
கொள்வாள்‌. அவள்‌ விரும்பினால்‌, மறு 
மணம்‌ செய்து கொள்ளலாம்‌, 


இந்த “பாப்ம்‌?” எனும்‌ பண்டிகை 
எட்டு நாட்களுக்கு நடைபெறும்‌. இக்‌ 
காலத்தில்‌ புத்தாடை அணிந்து, மக்கள்‌ 
மகிழ்வோடு இருப்பார்கள்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ ஆடலும்‌ பாடலும்‌ தெய்வ வழி 
பாடோடு இடம்‌ பெறும்‌. புதுமணம்‌ புரி 
வோர்களும்‌, மறுமணம்‌ செய்வோர்களும்‌ 
தங்கள்‌ கரரியங்களை இச்சமயத்தில்‌ நிறை 
வேற்றிக்‌ கொள்வார்கள்‌, ஊருக்கும்‌, 
மக்கட்கும்‌ நன்மை ஏற்பட, இறைவனுக்கு 
வேண்டுதல்‌ இடுவார்கள்‌. 


உகுவம்‌ இல்லாத இறைவனை வழி 
படுகின்றனர்‌. விதவை மறுமணம்‌, மண 
முறிவு (விவாகரத்து), காதல்‌ மணம்‌, முத 
லியன இவர்களிடையே உண்டு. மனிதன்‌ 
இறந்தபின்‌, ஆவியாக உயிர்‌ வாழ்கிறான்‌ 
என்றும்‌, வானுலக வாழ்வு உண்டு என்‌ 


என்று பெயர்‌. இவ்விழாவிற்கு முன்‌, ஒரு , கோத்தர்கள்‌ ற்புகின்‌ ர்‌ [ 

- ்‌ ்‌ ன்‌, ஒட றும்‌ கோத்தர்கள்‌ நம்புகின்‌ றனர்‌: ம்‌ 

சாவுச்‌ சிறப்பு கொண்டாடப்படும்‌. அவ்‌ மக்கள்‌ மிகுந்த தெய்வ பக்தியுடைய 
வாண்டில்‌ இறந்தவர்களுக்காக, அவர்க வர்கள்‌. 
மேற்கோள்களும்‌ ஆதாரங்களும்‌ 


1. நீலகிரியில்‌ கோத்தர்கள்‌, தொதுவர்கள்‌, பனியர்கள்‌ இரு 
ளர்கள்‌, குரும்பர்கள்‌, கசவர்கள்‌ எனப்பழங்குடி மக்கள்‌ 
வாழ்கின்றனர்‌. கொடைக்கானவில்‌ பழியர்கள்‌ (பழையர்‌।] 


புலையர்கள்‌; என்ற பழங்குடி மக்கள்‌ வாழ்கின்றனர்‌. 


2. திராவிட மொழிக்‌ குடும்பம்‌ முப்பெரும்‌ பிரிவகளை 
உடையது. அதில்‌ தென்திராவிட மொழிக்‌ குடும்பம்‌ ஒன்று, 
இது தமிழ்‌, கன்னடம்‌, மலையாளம்‌, கோத்தம்‌, தொதுவம்‌ 
படகு, கோதவம்‌ (கூர்க்கு) என்ற மொழிகளை தன்னகத்தே 
கொண்டுள்ளது. கோதவம்‌ மொழியை குடகு என்றும்‌ 
கூறலாம்‌, 


8. குடிகட்‌ என்று கூறப்படுவது இன்று ௩ம்மீடையே இறக்‌ 


்‌ ஸ்‌ இணை ன்‌ p 
தவருக்காக காம்செய்கீன்‌ ற பாடையைப போ ன்றதாகும்‌, 


394 


4, வர்தாவ்தல்ம்‌ என்னுமிடம்‌ ஊரிலிருந்து சற்று தொலைலி 
லுள்ள மைதானம்‌. அங்குதான்‌ இறந்தவர்களின்‌ ஆவிகள்‌ 
நல்லுகம்‌ அடைய ஒரு சிறு சாவுச்சிறப்பு நடைபெறும்‌. 


5, பச்தாவ்‌ என்பது இறந்தவரை வைத்துக்கொண்டு. 
இறந்த அன்று செய்கின்ற ஈமச்‌ சடங்காகும்‌, இதனைப்‌ 


பசுமையான சாவுச்சடங்கு எனப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 


6. பாப்ம்‌ என்பது கோத்தர்களின்‌ குலதெய்வம்கம்பட்டரா 


யருக்கு கொண்டாடப்படும்‌ பண்டிகையாகும்‌, இது ௩ம்‌ 
பொங்கல்‌ பண்டிகை போன்று சிறப்புடையது. 


7.  வர்தாவ்‌ என்பது இறநதவர்களின்‌எ லும்புகளைவைத்துக 
கோண்டு, அவருடைய ஆவ றல்‌ ஜுலகம்‌அடையத்தங்களின்‌ 
பண்டிகைக்குமுன்‌ கொண்டாடப்படுகின்‌ ற ஒரு சிறு சாவு 
விழா இதனை நாம்‌ ஓராண்டு கழித்து இறந்தவருக்கு 
செய்கின்ற திவசத்திற்கு ஒப்பிடலாம்‌. 


இந்தியத்‌ தத்துவ மரபும்‌ பாரதியும்‌ 


[இந்தியத்தத்துவமரபு என்றும்‌ ஆஸ்திக ஆன்மிக 
வாதம்‌ என்றபொய்ப்‌ பிரச்சாரம்‌ மலிந்திருக்கும்‌இந் நாளில்‌, 
நம்நாட்டில்‌ ஒப்புக்‌ கொள்ளப்பட்ட ஆறு தத்துவங்களில்‌ 
நாள்குகடவுள்‌ இல்லை என்றுவாதிக்கும்‌ நாஸ்திக தத்துவங்‌ 
கள்‌ என்றால்‌ யாரும்‌ நம்பமாட்டார்கள்‌. நமது தத்துவ 
மரபில்‌ இருபோக்குகள்‌ உள்ளன. வேதத்தை அடிப்படை 
யாகக்‌ கொண்டதாகச்‌ சொல்லித்‌ கொண்டு அதனிட 
மிருந்து விலகிச்சென்று விட்டபீரம்ம, மாயைத்‌ கொள்கை 
களும்‌, அவ்வைதீகத்‌ கொள்கைகளையும்‌ அதனின்றுளிலரிச்‌ 
சேவ்முளீக்க பிரம்ம, மாயைக்‌ கொள்கைகளையும்‌ எதிர்க்‌ 
ரும்‌அவைதீகத்‌ தத்துவங்களும்‌ என இரண்டு தத்துவமரபு 
கள்‌ நம்‌ நாட்டில்‌ உள்ளன. இம்மரபுகளின்று பாரதி தமது 
த்த்துவப்பரர்வையையுர்‌, தத்துவர்‌ சார்பையும்‌ எவ்வாறு 
உருவாக்‌ சீக்கொண்டார்‌ என்றுஇக்கட்டுரை ஆராய்கிறது. 

_ ஆசிரியர்‌] 


2 


0-0 எப்ரமணிய பாரதி ஒரு மகாகவிக்‌ 
குரிய உயரிய பண்போடும்நுண்ணறிவோ 
டும்‌, சென்ற காலத்து இந்தியத்‌ தத்துவங்‌ 
களை நன்கறிந்து அவற்றைத்தம்காலத்துச்‌ 
சமூதாயம்‌ எழுப்பியகேள்விகளுக்கு விடை 
யளிக்கப்‌ பயன்படுத்தினார்‌. நிகழ்காலத்‌ 
திற்கு மட்டுமன்றி வருங்காலக்‌ கனவை 


வெ, கிருஷ்ணமூர்த்தி 


நிர்மாணம்‌ செய்வதற்கும்‌ தமது அறிவை 
அவர்பயன் படுத்திக்‌ கொண்டார்‌, ஆனால்‌ 
அத்தத்துவங்களை அவர்‌ மரபு வழிப்படி 
முழுமையாக ஒப்புக்கொண்டு பயன்படுத்‌ 
திக்‌ கொள்ளவில்லை. பழைய தத்துவங்‌ 
களின்‌ சாரம்‌ எனத்‌ தனக்குற்ற வகையில்‌ 
ஒரு அடிப்படையை நிர்ணயம்‌ செய்து 
கொண்டு அவற்றைத்‌ தன்காலத்துப்‌ பிரச்‌ 
சிகனைகளுக்கும்‌ வருங்காலத்தின்‌ கேள்வி 
களுக்கும்‌ விடைகாண அவர்‌ பயன்படுத்‌ 
திக்‌ கொண்டார்‌. பழைய தத்துவங்களில்‌ 
அவர்‌ எடுத்துக்கொண்ட அம்சங்களும்‌ 
உண்டு. நிராகரித்தவைகளும்‌ உண்டு. 
இவை பற்றி ஆய்வு செய்வது பாரதியின்‌. 
(1) தந்துவர்‌ சார்பையும்‌ (2) ற்த்துவ நோக்கையும்‌ 
முற்றிலும்‌ புரிந்து கொள்ள தமக்கு உதவி 
யாக இருக்கும்‌, 


0 £1 அவ்வகையில்‌, இந்தியத்‌ தத்துவங்‌ 
களிலிருந்து எந்தெந்த அம்சங்களில்பாரதி 
உடன்‌ பாடுடையவராக இருந்தார்‌ என்‌ 
பதைப்‌ பற்றியும்‌, தன்‌ காலத்திற்கும்வருங்‌ 
காலத்திற்கும்‌ ஆன கேள்விகளுக்கு விடை 
காண அவற்றை எந்த அளவுக்குப்‌ பயன்‌ 


395 


படுத்திக்கொண்டார்‌, அத்தகைய முயற்சி 
யில்‌ அவர்‌ அடைந்த வெற்றி தோல்விகள்‌ 
என்னென்ன என்பதைப்‌ பற்றியும்‌ நிர்ண 
யம்‌ செய்ய இக்கட்டுரையில்‌ முயல்‌ 
வேன்‌. 


0-2 இந்தக்‌ கட்டுரையில்‌ தத்துவச்‌ 
சார்பு, தத்துவ நோக்கு, என்ற இரண்டு 
சொற்றொடர்களைப்‌ பயன்படுத்துவேன்‌. 
தத்துவச்சார்பு என்பது பண்டைய தத்து 
வங்களோடு பாரத்‌ உடன்படும்‌ அம்சங்‌ 
களைக்‌ குறிக்கும்‌, தத்துவ தநோக்கோ 
எனில்‌, திகழ்கால வருங்காலங்களின்‌ கேள்‌ 
விகளுக்குக்‌ கவிஞர்‌ காணும்‌ விடையை 
அவருக்குள்ள பார்வையைக்‌ குறிக்கும்‌. 
தத்துவச்‌ சார்பும்‌ தத்துவ நோக்கும்‌ ஒன்‌ 
றையொன்று ஊக்குவிச்‌ கும்சக்திகளாகும்‌ 
பாரதியைப்‌ பொறுத்தமட்டில்‌ அவரதுதத்‌ 
துவ நோக்கே அவருடைய தத்துவச்‌ 
சார்பை நிர்ணயித்திருக்கிறது.. இதைக்‌ 
கட்டுரைப்‌ போக்கில்‌. பின்னால்‌ விவரிப்‌ 
பேன்‌. | ப | 


0:8 பாரதியின்‌ தத்துவ. நோக்கு குறித்‌ 
துப்‌ பல அறிஞர்கள்‌ ஆராய்ந்திருக்கிறார்‌ 
கள்‌,.அமரர்‌ ஜீவா,தொ. மு. சி. ரகுநாதன்‌ 
ஆர்‌: கே. கண்ணன்‌, பேராசிரியர்‌ 
தா. வானமாமலை, கலாநிதி கைலாசபதி 
போன்றோர்‌ ஆழ்ந்த அரராய்ச்சி செய்து, 
பாரதியின்‌ தலைசிறந்த மனிதாபிமானமும்‌, 
தேசபக்தியும்‌ அவருடைய தத்துவ நோக்‌ 
கைச்‌ :சிருஷ்டித்திருக்கின்றனஎன்றுகாட்டி 
இருக்கிறார்கள்‌. 


அதே சமயம்‌ பாரதியின்‌ தத்துவச்‌ 
சார்பு குறித்து அதிக ஆராய்ச்சிகள்‌ வெளி 
வரவில்லை என்றே சொல்லலாம்‌. ராஜாஜி 
போன்றவர்கள்‌ அவரை வேதாந்தி என்று 
பொதுப்படையாகவேகுறித்திருக்கிறார்கள்‌ 
வேறுசிலர்‌. அவர்‌ ஒரு அத்வைதியேஎன்று 
முடிவு கட்டி இருக்கிறார்கள்‌. அவர்களில்‌ 
வி. சச்சிதானந்தன்‌ ,* கலாநிதி க, கைலாச 


396 


பதி” ஆகிய இரு அறிஞர்கள்‌ முக்கியமான 
வர்கள்‌. 


0. 4 இவ்விரண்டு கருத்துக்களிலும்‌ 
உள்ள உண்மைகளை ஆராய்வதற்குஇந்தி 
யத்‌ தத்துவ மரபு என்றால்‌ என்ன என்று 
விளக்குவது அவசியமாகும்‌. 


1 -0 இந்தியத்‌ தத்துவ மரபு இருவகைப்‌ 


க 


படும்‌, மூதல்வகை வேதங்களையும்‌ அவற்‌ 
றுக்குப்‌ பின்னால்‌ .அவ்வேதங்களை அடிப்‌ 
படையாக வைத்து எழுதப்‌ பட்டவை 
என்றுசொல்லப்படும்நூல்களையும்‌,சார்ந்து 
உருவாக்கப்பட்ட தத்துவங்களாகும்‌ 
இரண்டாவது வகை,வேதங்களை எதிர்த்து 
எழுந்தவை. இவற்றில்‌ வேதங்களையும்‌ 
அவற்றைச்‌ சார்ந்த நூல்களையும்‌ அடிப்‌ 
படையாகக்‌ கொண்டுஎழுந்தமுக்கியமான 
தத்துவங்கள்‌ வருமாறு: 


த்‌ வேதாந்தம்‌ 2) “நியாயம்‌ மற்றும்‌ 
வைசேஷிகம்‌ 3) பூர்வமீமாம்சம்‌ 3: சாங்‌ 
கியம்‌ 4) யோகம்‌ முதலியன. 


இவற்றில்‌ வேதாந்தம்‌ என்பதின்‌ கீழ்‌ 
அடங்கும்‌ பல சிறு பிரிவுகளுக்குள்‌, அத்‌ 
வைதம்‌, விசிஷ்டாத்‌ வைதம்‌, துவைதம்‌ 
ஆகியவை முக்கியமானவை. ; ஷி 


வேதங்களை எதிர்த்து எழுதப்பட்ட ்‌ 
தத்துவங்கள்‌ பல்வேறு வகைப்பட்டவை, 


அவற்றில்‌ முக்கியமானவை வருமாறு: 


1) ஜைனம்‌ 9)பெளத்தம்‌ [பல்வேறு 
பிரிவுகள்‌ உட்பட] 3) சாருவாகம்‌ அல்‌ 
லது லோகாயதம்‌ ஆகியவை ஆகும்‌, 


பாரதியால்‌ அவரது.நால்களில்‌ குறிப்‌ 
பிடப்பட்டுள்ள தத்துவங்களை - மட்டும்‌ 
சுருக்கமாக இங்கு பார்ப்போம்‌. 
ந வேதாந்தத்தின்‌ மூன்று முக்கிய 
பிரிவுகளில்‌ அத்வைதமே பிரதானமான 


இடத்தைப்‌ பெற்றிருக்கிறது. இந்நாட்டு 
அறிஞர்களாலும்‌ பிறநாட்டு அறிஞர்களா 
லும்‌ பெரிதும்‌ விவாதிக்கப்பட்டு விளம்ப 
ரம்‌ பெற்றுள்ளது. இக்கொள்கையின்‌ படி 
பிரம்மம்தான்‌ முழுமையான அநிவுஆகும்‌- 
இந்தப்‌ புற உலகம்‌ பிரமையிமை உண்‌ 
டாக்கப்‌. பட்டதாகும்‌. அது. அவித்யை 
அல்லது மாயையால்‌ சிருஷ்டிக்கப்படுகி 
றது. சித்‌ எனப்படும்‌ அறிவின்‌ மீதுஅசித்‌ 
எனப்படும்‌ அறியாமை கற்பிதம்‌ செய்யப்‌ 
பட்டிருப்பதாலேயே உலகம்‌ தோன்று 
கிறது. - விழி ஒல்கி அறிவதே உண்மை 
யான விடுதலை ஆகு 


்‌ 2 கருத்தை முற்றிலும்‌ உண்மை 
த்‌ அக்கருத்திலிருத்துதான்‌ உலகம்‌ 
பிறக்கிறது என்றும்‌ கூறும்‌ அத்வைத 
வேதாந்தமே இந்தியத்‌ தத்துவங்களில்‌ 
முழுமையான அகவய ஆன்மீக வாதம்‌ 
(Subjective idealism) என்று சொல்ல 
லாம்‌, 


1:3 இனி விசிஷ்டாத்வைதத்தின்‌ 
கெரள்கை சுருக்கமாக வருமாறு: 


ஆண்டவனே அதி உன்னதமான 
உண்மையாக இருக்கிறான்‌. அவன்‌ எல்லா 
விதக்‌ கல்யாண குணங்களும்‌ பொருந்திய 
வனாக இருக்கிறான்‌. ஞானம்தான்‌ அவனு 
டைய குணம்‌ என்றோ அல்லது ஞானமாக 
அவன்‌ இருக்கிறான்‌ என்றோகூற முடியாது 
எல்லாக்‌ குணங்களையும்‌ அவன்‌ கொண்ட 
வனாக இருப்பதைப்‌ போல'ஞானத்தையும்‌ 
அவன்‌ தன்னுள்‌ கொண்டவனாக இருக்‌ 
கிறான்‌. அவன்‌ சர்வ வல்லமை வாய்ந்த 
வன்‌. சர்வ வியாபகம்‌ ஆனவன்‌, சர்வ 
காருண்யம்‌ பொருந்தியவன்‌; எல்லாமே 
அவனில்‌ அடக்கம்‌ என்பதால்‌ அவனி 
லிருந்து இரண்டாவதென்று இருப்பதற்கு 
நியாயம்‌ இல்லை. ஆனால்‌ இந்த ஒருமையில்‌ 
பன்மைக்‌ குணம்‌ இருக்கிறது. இவை கித்‌ 
எனப்படும்‌ பலதரப்பட்ட ஆன்மாக்களும்‌ 


அசித்‌ எனப்படும்பொருளும்‌ஆகும்‌.இவை 
பிரமையினால்‌ உண்டா வன அல்ல, ஆண்ட 
வனால்‌ படைக்கப்‌ பட்டவையாகும்‌, ஆன்‌ 
மாக்களும்‌ பொருளும்‌ சேர்ந்து ஆண்டவ 
னின்‌ உடம்பு ஆகிறது, பொருளால்‌ ஆகிய 
உடம்பு உயிரை எப்படிச்‌ சார்ந்திருத 
கிறதோ அப்படியே, பொருளும்‌ உயிர்க 
ளும்‌ சேர்ந்து உண்டாகியஉடம்பு ஆண்ட 
வனைச்‌ சார்ந்திருக்கிறது. 


14 சங்கரருக்கு சுச்த ஞானமே தேய்‌ 
வம்‌. அதை அறிவதே அறியாமையில்‌ 
இருந்து விடு தலை: பெறுவதாகும்‌, 
ஆனால்‌ ராமானுஜருக்‌ கோ அந்த 
விடுதலை இறைவனது அருளாலேயே கிட்‌ 
டும்‌ என்பதாகும்‌, 


1 5 இனி துவைத வேதாந்தம்கூறுவது 
வருமாறு:-- பரமாத்மா எனப்படும்‌ 
படைப்பின்‌ அடிப்படைக்‌ காரணமான 
ஆண்டவனிலிருந்து ஜீவாத்மா முற்றிலும்‌ 
வேறுபட்டது. இத்தகைய, வேறுபாடு 
கள்‌ மொத்தம்‌ ஐந்து ஆகும்‌. பஞ்சபேதங் 
கள்‌ எனப்படும்‌ அவையாவன 1) பர 
மாத்மா எனப்படும்‌ ஆண்டவனும்‌ 
இத்‌ எனப்படும்‌ உயிரினமும்‌ வெவ்‌ 

வேறு 2) ஆண்டவனும்‌ பொருளும்வெவ்‌ 
வேறானவை 8) தனிப்பட்ட உயிரும்‌ 
பொருளும்‌ வெவ்வேறானவை 4) தனிப்‌ 
பட்ட உயிர்களுள்ளும்‌ ஒருஉயிர்மற்றொரு 
உயிரிலிருந்து வேறுபட்டது 5) பொருளி 
லும்‌ ஒன்றிலிருந்து. மற்றொன்று வேறு 


பட்டது, ஆனால்‌ எல்லாமே பரமாத்மா 


வினால்‌ சிருஷ்டிக்கப்‌ பட்டதாகும்‌, 

மாயைத்‌ “தத்துவத்தைக்‌ கண்டனம்‌ 
செய்வதும்‌ பக்தியுடே துவைத மார்க்கத்‌ 
தில்‌ முதல்‌ இடம்‌:பெறுகின்‌ றன. 


1-6 'சாங்கியத்தை வைதீக தத்துவங்‌ 
களில்‌ ஒன்றாகக்‌ கொண்டுபாரதிபலவிடங் 
களில்‌ அதன்‌ கொள்கைகளைக்‌ குறிப்பிட்‌ 


397 


டி ருக்கிறார்‌. உலகம்‌ எவ்வாறு தோன்றி 
யது என்ற கேள்வியையே சாங்கியர்கள்‌ 
தமது தத்துவத்தின்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌, உலக இயக்கத்‌ 


_ திற்கு மூலப்ரக்குதிஅல்லது மூலப்பொருள்‌ 


(Primeval matter or Pradhana) 
தான்‌ காரணம்‌. இதனின்று “மான்‌” என்ற 
உணர்வு (Consciousness) தோன்றி 
மகாபூதம்‌ முதலிய பொருள்களும்‌, .புலன்‌ 
களும்‌, பொறிகளும்‌, மணமும்‌ தோன்று 
கின்றன. இதனோடு 'புருஷன்‌” எனப்‌ 
படும்‌ சலனமற்ற, சுதந்திரமான, துன்ப 
மற்ற ஒரு பொருளும்‌ குறிக்கப்படுகின்றது, 
மொத்தத்தில்‌ பிரபஞ்சம்‌ 25 தாதுக்களால்‌ 
ஆனது. இந்த 25 தாதுக்களையும்‌ சரிவரப்‌ 
புரிந்துகொணடால்‌, விடுதலை கிடைக்கும்‌. 


1-7 யோகத்திற்கென்று தனியான தத்‌ 
துவம்‌ ஏதுமில்லை. சாங்கியத்‌ தத்துவத்‌ 
தோடு ஆண்டவனைப்‌ பற்றிய கருத்தும்‌ 
அதில்‌ இணைக்கப்பட்டிருக்கிறது,யோகாங்‌ 
கங்கள்‌ எனப்படும்‌ எட்டுவகைவழிகளால்‌ 
உடலையும்‌ மனத்தையும்‌ கட்டுப்‌ படுத்து 
வதன்‌ மூலம்‌ மனிதன்‌ அதீத சக்திகளைப்‌ 
பெறுதல்‌ சாத்தியம்‌ என்றும்‌ இச்சூத்திரங்‌ 
களில்‌ போதிக்கப்படுகிறது. 


1“ 8 வேதங்களை எதிர்த்தெழுந்த மதங்‌ 
களில்‌ பாரதியின்‌ கவனத்தை சமணம்‌ 
கவர்ந்ததாகத்‌ தெரியவில்லை. பெளத்தம்‌ 
மட்டுமே அவருடைய கடுமையான விமரி 


சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது.அதுபற் 
றிச்‌ சுருக்கமாகக்‌ கூறுவோம்‌, 


19 புத்தரின்‌ போதனைகள்‌ எல்லாமே 
அப்பாலைத்‌ தத்‌ துவத்தை எதிர்க்கும்‌ 
தன்மை கொண்டவை, ஆரம்பகால 
புத்தமதம்‌ அப்படித்தான்‌ இருந்தது. 
அதன்படி ஆர்யஸத்யங்கள்‌ எனப்படும்‌ 
நான்கு உண்மைகள்‌ அடிப்படையான 
தத்துவம்‌ ஆகும்‌, துவாதச நிதானங்கள்‌ 
எனப்ப்டும்‌ பனிரெண்டு தீமைகளே உல 


398 


கில்‌ துன்பங்களின்‌ அடிப்படைக்‌ காரணங்‌ 
கள்‌. 


நான்கு உண்மைகளாவன :- 
1) உலகமே துக்க மயமானது 
2) துக்கத்திற்குக்‌ காரணம்‌ உண்டு. 


3) துக்கத்தை .நிவாரணம்‌ செய்ய 
முடியும்‌, 


4) அத்தகைய நிவாரணத்திற்கு வழி 
உண்டு, 


நான்காவதாகக்‌ குறிப்பிட்டநிவாரண 
வழி நன்னம்பிக்கை, நல்லுறுதி, நல்வாக்கு 
நற்செய்கை நல்வாழ்க்கை முறை, நன்‌ 
முயற்சி, நற்சிந்தனை, மற்றும்‌ நற்தியானம்‌ 
ஆகிய எட்டு வகைகளில்‌ ஏற்படும்‌. 


191 மேற்குறிப்பிட்ட வழி ஹீயைனம்‌ 
என்று பிற்காலத்தில்‌ அழைக்கப்பட்டது. 
இதில்‌ நேரடியான வாழ்க்கைத்‌ தத்துவத்‌ 
தைத்‌ தவிர அப்பாலைத்‌ தத்துவம்‌ ஏது 
மில்லை. இன்னும்‌ சொல்லப்போனால்‌ 
ஆன்மா என ஒன்றையே புத்தர்‌ ஒப்புக்‌ 
கெரள்ளவில்லை. இது அனாத்ம வாதம்‌ 
எனப்படும்‌. 


19:2 மஹாயனம்‌ என்று சொல்லப்படும்‌ 
பிற்கால- பெளத்தம்‌ உபநிஷதங்களின்‌ 
பாதிப்புக்கு உட்பட்டது. ஹீனாயன தத்து 
வத்திற்கு நேர்‌ எதிரிடையான தீத்து 
வத்தை அது கடைசியில்‌ அடைந்து விட்‌ 
டது, அப்படி அடையுமுன்‌ அதுதனக்குள்‌ 
பல பிரிவுகளாக உடைந்து வளர்ந்தது. 
“புலன்களால்‌ அறியப்படும்‌ உலகம்பொய்‌ 
யானது. ஏனெனில்‌ புலன்களே பொய்யா 
னவை” என்ற பிரமாண வித்வம்ஸ 
வாதத்தை அடிப்படையாகக்‌ கொண்ட 
மாத்யமிகமும்‌, மனம்‌ மட்டுமே உண்மை 
என விளக்கும்‌, விஞ்ஞான வாதத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்ட யோகாச்சார 


மும்‌ பிற்கால பெளத்தத்‌ தத்துவங்களில்‌ 
முக்கியமானவை ஆகும்‌. 


அவர்களுடைய தத்துவப்படி, ஸம்‌ 
விருத்தி ஸத்யம்‌ எனப்படும்‌, அனுபவரீதி 
யான யதார்த்த உண்மையானது நமது 
உலக வாழ்வைப்‌ பெறுத்தமட்டிலுமே 
உண்மையானது.அதுதாழ்ந்த உண்மை, 
பரமார்த்தீக ஸத்யம்‌ எனப்படும்‌ உயர்ந்த 
உண்மையின்படி பார்த்தால்‌ உலகமே 
பொய்யானது. இத்தத்துவங்களிலிருந்தே 
சங்கரர்‌ தமது அத்வைத கத்துவத்தை 
உருவாக்கிஞர்‌ என்பதற்குப்‌ போதய 
சான்றுகள்‌ உள்ளன. 


1:10 இதுகாறும்கூறிய தத்துவங்களினின்‌ 
றும்‌ முற்றிலும்‌ வேறுபட்டது லோகாயதம்‌ 
அல்லது சாருவாகம்‌ ஆகும்‌, ஆன்மா என 
ஒன்று தனிப்பட இருப்பதாகச்‌: சாருவாகம்‌ 
ஒப்புக்‌ கொள்ளவில்லை. ஐம்பெரும்‌ பூதங்‌ 
களாகிய நிலம்‌, நீர்‌, காற்று, நெருப்பு, 
ஆகாயம்‌ எனப்படுபவைகளின்‌ சேர்க்கை 
யினால்‌ உடலும்‌ உயிரும்உண்டாகின்‌ றன. 
மது உண்டாக்க அவசியமான மூலப்‌ 
பொருட்கள்‌ தனித்தனிபாகப்‌ பார்க்கும்‌ 
பொழுது போதைஅளிப்பவையாக இல்லை. 
ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட நிலையில்‌ அவை 
கள்‌ எல்லாம்‌ சேரும்பொழுது போதை 
தோன்றுகிறது. அதே போல ஐம்புலன்‌ 
களின்‌ சேர்க்கையினால்‌ உயிர்‌ தோன்று 
கிறது. பொருள்‌ தான்முதல்‌. கருத்தல்ல 
என்பது இவர்களுடைய கொள்கை, 

2 0 பாரதி இத்தத்துவங்களில்‌ எதைச்‌ 
சார்ந்திருந்தார்‌? இதை முழுமையாக 
ஆராயுமுன்‌ அவர்‌ முற்றிலும்‌ ஒரு அத்‌ 
வைத வேதாந்தியென்று சொல்லப்படும்‌ 
கருத்தை ஆராய்வோம்‌, 

2] வி. சச்சிதானந்தன்‌ அவர்கள்‌ 
“வேதாந்திகள்‌ என்ற நிலையில்‌ விட்மனும்‌ 
பாரதியும்‌” என்ற தமது கட்டுரையில்‌ பின்‌ 
வருமாறு எழுதுகிறார்‌.' 


“பாரதி தன்னை ஒரு அத்வைதிஎன்று 
அழைத்துக்‌ கொண்டாரா ர்‌, அத்வைத 
வேதாந்தத்தின்‌ தலைசிறந்த ஆச்சாரிய 
ரான சங்கரரிடம்‌ அவர்‌ ஆழ்ந்த மதிப்புக்‌ 
கொண்டிருந்தார்‌.” 

"அத்வைத வேதாந்தத்தின்படி 
பிரம்மம்‌ ஒன்று மட்டுமே உண்மையா 
னது; இந்த உலகம்‌ மாயை; தனியான 
ஆன்மா (ஜீவாத்மா) பிரம்மத்தை விட்டு 
வேறான தல்ல"? 


“ பாரதி பகவத்கீதைக்கு ஒரு விளக்க 
மான முன்னுரை எழுதி இருக்கிறார்‌, 
கீதையை ஒரு தர்ம சாஸ்திரம்‌ என்று 
அவர்‌ கொள்ளவில்லை. ஜீவ மரண பந்‌ 
தத்திலிருந்து விடுபடும்‌ வழியைக்காட்டும்‌ 
மோக்ஷ சாஸ்திரம்‌ என்றே காட்டுகிறார்‌”, 


மேற்கூறிய கருத்தை ஒட்டிக்‌ கலாநிதி 
5. கைலாசபதி பின்வருமாறு குறிப்பிடுகி 
றார்‌.” 

*“ மானுடனைக்‌ கட்டியதளைகள்யாவும்‌ 
நீங்கவேண்டும்‌ என்று பாரதியும்‌ துடி 
துடித்தானாயினும்‌,சமயத்துறையில்‌ அவன்‌ 
"கட்டறுத்தவன்‌” அல்லன்‌. சமயத்தளத்‌ 
கில்‌ சாக்தனாகவும்‌ நந்நுளார்த்த மட்டத்தில்‌ அத்‌ 
வைதியாகவும்‌ இருந்தான்‌, “அதக்வைத 
நிலகண்டால்‌ மரணமுண்டேர?* என்று 


: கேட்கிறான்‌ தனது சுயசரிதையில்‌ “என்று 
. அவர்‌ கூறுகிறார்‌, 


மேலே கூறிய கருத்துக்கள்‌ பொதுப்‌ 
படையாகக்‌ கூறப்பட்டிருக்கின்‌ றன. . 
எனவே பாரதி அத்வைதம்‌ பற்றிக்‌ 
கொண்டிருந்த கழுத்தைச்‌ சற்றுநுணுகி 
ஆராய்வோம்‌. 


2 3 சங்கரரை பாரதி புகழ்ந்துரைத்‌ 
திருக்கிறார்‌ என்பது உண்மையே. 


*£ இம்பர்‌ வாழ்வின்‌ இறுதிகண்‌ டுண்மை 
[யின்‌ 


இயல்புணர்த்திய சங்கரன்‌ * எனவும்‌ 


399 


வானத்‌ தம்புகழ்‌ மேவி விளங்கிய 
மாசில்‌ ஆதி குரவனச்‌ சங்கரன்‌ ' 


எனவும்‌ போற்றியிருக்கிறார்‌ என்பதுஉண்‌ 
மையே. ஆனால்‌ அப்புகழ்ச்சியுரையால்‌ 
அவருடைய அறிவையும்‌ திறனையும்‌ போற்‌ 
றிப்புகழ்ந்துள்ளார்‌ என்றே நாம்கொள்ள 
வேண்டியதிருக்கிறது. அவரது தத்துவத்‌ 
தைச்சார்ந்துவிட்டார்‌ என்றுசொல்லஇது 
போதாது. ஏனெனில்‌ பாரதி சங்கரரை 
மட்டுமன்றிப்‌ பிற இந்தியத்‌ தத்துவஞானி 
களையும்‌ இவ்வாறே புகழ்ந்துரை செய்தி 
ருக்கிறார்‌. ராமானுஜரையும்‌, ராமகிருஷ்ண 
ரையும்‌. புத்தரையும்‌ புகழ்ந்திருக்கிறார்‌. 
இவற்றினின்றும்‌ பாரதியை பெளத்த 
ரென்றோ, விசிஷ்டாத்வைதியென்றோ 
சொல்லிவிட முடியுமா? பாரதி தம்மை 
அத்வைதி என்று அழைத்துக்கொண்டார்‌ 
என்று செல்வதற்குச்‌ சான்றுகள்‌ எது 
மில்லை. 


பகவத்கீதைக்கு பாரதி உரை எழுதி 
யிருக்கிறார்‌. அதை மோக்ஷ சாஸ்திரம்‌ 
என்று கணிக்கிறார்‌, தர்ம சாஸ்திரமாக 
அதைக்‌ கொள்ளவில்லைஎன்றுசச்சிதானந்‌ 
தன்‌ அவர்கள்‌ குறிப்பிடுகிறார்கள்‌, 


பாரதி பின்வருமாறு எழுதுகிறார்‌” 


5 பகவத்கீதை நர்மீசாஸ்நர மென்று மாத்தாம 
பலர்‌ நினைக்கிறார்கள்‌. அதாவது,மனிதனை 
நன்கு தொழில்‌ புரியும்படி தூண்டி விடு 
வதே அதன்‌ நோக்கமென்று பலர்‌ நினை 4 
்‌ கிறார்கள்‌, இது சரியானகருத்தன்று....... 
தொழில்‌ இன்றியமையாதது அக்கனரிருக்க, அதள்‌ 
செய்தல்‌ மோக்ஷ மார்க்கந்துக்கு வீரோநோங்று ல 
வாதிகள்‌ கருதலாயீனர்‌. அவர்களைத்‌ ஜெளிளிக்கும்‌ 
பொருட்டாகவே, கண்ணபிரான்‌ கீதையில்‌ 
மூன்றாம்‌ அத்யாயத்திலும்‌ பொதுப்படை 
யாக எல்லா அத்யாயங்களிலும்‌ திரும்பத்‌ 
திரும்பத்‌ திரும்பத்‌ “தொழில்‌ செய்‌, 
தொழில்‌ செய்‌, தொழிலை விட்டுவிடாதே; 


400 


தொழில்‌ செய்‌; தொழில்‌ செய்‌, என்று 
போதிக்கிறார்‌. இதனின்றும்‌ அதனை வெ 
தொழில்‌ நூல்‌ என்று பலர்‌ கணித்து விட்‌ 
டார்கள்‌ .ஃ ௨௬௨. ஈசனைச்‌ சரணாகதி 
யடைந்து இளுமோகத்நீப்‌ மோக்ஷ சாம்ராஜ்‌ 
யத்தை எய்தி நிகரற்ற ஆன ந்தக்களியில்‌ 
மூழ்கி வாழும்படி வழி காட்டுவதே பகவத்‌ 
கீதையின்‌ முக்கிய நோக்கம்‌ ஆதலால்‌ 
இஃது தர்ம சாஸ்நீரம்‌; இஃது பக்தி சாஸ்‌ 
திரம்‌, இஃது யோக சாஸ்திரம்‌; இஃது 
ஞான சாஸ்திரம்‌; இஃது மோக்ஷ சாஸ்தி 
ரம்‌, இஃது அமரத்வ சாஸ்திரம்‌.” , 


இம்மேற்கோளிலிருந்து ெதரிவ 
தென்ன? கீதையை கர்ம சாஸ்திரம்‌ 
(தொழில்‌ நூல்‌) என்றுமட்டும்‌ கணிப்பது 
தவறு, அது,மோக்ஷித்துக்கும்‌ உரிய நூல்‌ 
என்பது தானே? அப்படியிருக்க பாரதி 
தர்ம சாஸ்திரமாக அதைக்கொள்ளவில்லை 
என்று சொல்வது எவ்வாறு சரியாகும்‌? 
அது மட்டுமின்றி பாரதி கூறும்‌ மோக்ஷம்‌ 
வேறு, அத்வைதிகளின்‌ மோ க்ஷம்வேறு* 
அத்தோடன்றி மோக்ஷக்‌ கருத்து அத்‌ 
வைதிகளுக்கு மட்டுமன்றி எல்லா வேதாந்‌ 
திகளுக்கும்பொதுவானகருத்தாகும்‌.பாரதி 
யின்‌ கருத்தைப்‌ பின்னால்‌ விளக்கலாம்‌, 


2.5 இனிகலாநிதி கைலாசபதி கூறி 
யுள்ள கருத்தைப்‌ பார்க்கலாம்‌, அத்வைத 
நிலை கண்டால்‌ மரணமுண்டோ? என்று 
பாரதி கேட்கிறார்‌, எனவே அவர்‌ அத்‌ 
வைத தத்துவச்‌ சார்புடையவர்‌ என்று 
கலாநிதி முடிவு கட்டுகிறார்‌.அவ்வரி பாரதி 
அறுபத்தாறு முதற்‌ காண்டத்தில்‌ வருகி 
றது. பாடலை முழுதுமாகப்‌ பார்த்தால்‌ 
தான்‌ பாரதியின்‌ கருத்து நமக்குப்‌ புரியும்‌. 
பாடல்‌ வருமாறு”: 

“ முன்னோர்கள்‌ எவ்வுயிரும்‌ கடவுள்‌ 
என்றார்‌. 

முடிவாக அவ்வுரையை நான்‌ மேற்‌ 
கொண்டேன்‌ 


அன்னோர்கள்‌ உரைத்தன்றிச்‌ செய்கை 
யில்லை 

அத்வைத நில்கண்டால்‌ மரணம்‌ உண்டோ? 

முன்னோர்கள்‌ உரைத்தபல சித்த 
ரெல்லாம்‌ 
முடிந்திட்‌டரர்‌ மடிந்திட்டார்‌; மண்ணாய்‌ 
விட்டார்‌ 

பொந்திலே உள்ளாராம்‌; வனத்தில்‌ 

எங்கோ 
பொதியை 
மீதே 
சந்திலே சவுத்தியிலே நிழலைப்‌ போலே 


சற்றேயங்‌ கங்கேதென்‌ படுகின்‌ 
றாராம்‌; 


புதர்களிலே இருப்பாராம்‌; 


நொந்தபுண்ணைக்‌ குத்துவதால்‌ பய 
இனான்‌ நில்லை 


தோவாலே மடிந்திட்டான்‌ புத்தன்‌ 
கண்டீர்‌, 


அந்தணலம்‌ சங்கரா சார்யன்‌ மாண்டான்‌ 


அதற்கடுத்த இராமா நுஜனும்‌ 
போனான்‌ 


ரிலுவையிலே அடியுண்டு யேசு 
செத்தான்‌; 


தீயதொரு கணையாலே கண்ணன்‌ 
மாண்டான்‌ 


பலர்புகழும்‌ இராமனுமே ஆற்றில்‌ 
வீழ்ந்தான்‌ 

பார்மீது. நான்சாகா. திருப்பேன்‌! 
காண்பீர்‌?” 


2-4 இப்பாடலில்‌ஒன்று தெளிவாகிறது. 
பாரதியின்‌ கருத்துப்படி அத்வைத நிலை 
கண்டவர்‌ யாருமில்லை -- சங்கராசாரியர்‌ 
உட்பட -- என்பது தானே? முன்னோர்‌ 


கள்‌ உரைத்தபடி யாரும்‌ சாகாதிருக்க 
வில்லை -- அது பொய்‌ என்பது தானே? 


அத்வைத நிலை என்று இங்கு சிலர்‌ 
பேசுவது பொய்‌ என்று பாரதி பிறிதொரு 
இடத்தில்‌ மிகத்‌ தெளிவாகவே குறிப்பிடு 
கிறார்‌. 


“போக நிலை நன்றாக உணர்ந்தவர்‌ 
களுக்கு அத்வைத ஞானம்‌ இயற்கையி 
லேயே உண்டாகும்‌. போக மறியாதவர்‌ 
கள்‌ பேசும்‌ அத்வைதம்‌ பொய்‌, உங்கள்‌ 
மண்ணுலகத்திலே அந்த ஞான நடிப்பு 
மிகுதியாக உண்டு”? என்று ஞான ரதத்‌ 
திலே கந்தர்வப்‌ பெண்ணாகிய பர்வத 
குமாரியைப்‌ பேச வைத்துத்‌ தம்‌ கருத்‌ 
தைத்‌ தெரிவிக்கிறார்‌, 


அதே போல அத்வைத வேதாந்தத்‌ 
தின்‌ அடிப்படைக்‌ கருத்தாகிய பிரமை 
அல்லது மாயைக்‌ கருத்தை அவர்‌ பல 
இடங்களில்‌ பலவாறாகக்‌ கண்டனம்‌ செய்‌ 
திருக்கிறார்‌. 

“பொய்யோ? மெய்யோ?” என்ற கவி 
தையும்‌ அவற்றிற்கு பாரதி எழுதியுள்ள 
அடிக்குறிப்பும்‌ மாயைக்‌ கருத்தைத்‌ தெளி 
வாகக்‌ கண்டனம்‌ செய்கின்றன. 
்‌ நிற்பன வே; நடப்பன வே! பறப்பனவே! 

நீங்க ளெல்லாம்‌ 


சொற்பனந்தானோ? பல தோற்ற. 
மயக்கங்களோ? 

கற்பதுவே! கேட்பதுவே! கருதுவதே 
நீங்க ளெல்லாம்‌ 


அற்ப மாயைகளோ? உம்முள்‌ 
ஆழ்ந்த பொருளில்லையோ? 
என்று உலகத்துப்‌ பொருள்களையெல்லாம்‌ 
மாயைகளோ என்று வினவும்‌ பாரதி பாட்‌ 
டின்‌ முடிவில்‌, 


401 


“்‌ கரண்பதுவே உறுதி கண்டோம்‌, 
கரண்பதல்லால்‌ உறுதியில்லை 


காண்பது சத்தியம்‌ - இந்தக்‌ காட்சி 
நித்தியமாம்‌”” 


என்று தீர்க்கமானதொரு முத்தாய்ப்பு 
வைக்கிறார்‌. 


இக்கவிதைகளில்‌ (கோலமும்‌ பொய்க 
ளோ? அந்தக்குணங்களும்பொய்களோ ! 
என்றஅடிக்கு விளக்கம்‌ எழுதும்‌ பொழுது 
“தேளின்‌ உருவம்‌ பொய்யென்றால்‌ அது 
கொடுக்கைத்‌ தூக்கிக்‌ கொட்டுகிறதேஅது 
விம்‌ பொய்யா? அது தருகிற வேதனையும்‌ 
பொய்யா ?”” என்று கேட்கிறார்‌, எனவே 
பாரதிக்குப்‌ பிரத்யட்சமாகக்‌ கண்முன்‌ 
தோன்றுகின்ற உலகம்‌ நித்தியமானது 
என்பது திடமான கொள்கை, இதற்கும்‌ 
சங்கரரின்‌ அத்வைத வேதாந்தத்திற்கும்‌ 
சிறிதும்‌ சம்பந்தம்‌இல்லைஎனலா ம்‌ .ஆனால்‌ 
அக்கொள் கைக்கு நேர்முரனைதுஎன்றே 
கூறலாம்‌. 


இதே. உலக நித்தியக்‌ கருத்தைப்‌ பாரதி 
தமது கவிதைகளில்‌ பலவேறு இடங்களில்‌ 
கையாண்டிருக்கிறார்‌. உதாரணமாக உயிர்‌ 
பெற்ற தமிழர்‌ பாட்டில்‌ *நித்தியமாம்‌ இவ்‌ 
வுலகில்‌ -- கடல்‌ நீரில்‌ சிறுதுளி போலுமிப்‌ 
பூமி” என்று கூறும்‌ பொழுது உலகத்தை 
மட்டுமின்றிப்‌ பிரபஞ்சம்‌ முழுவதுமே 
நித்தியமானது, அழியாதது என்ற 
கருத்தை வலியுறுத்துகிறார்‌. 


கவிதைகளில்‌ மட்டுமின்‌ றிக்‌ கட்டுரை 
களிலும்‌ இந்த உலக நித்தியக்‌ கருத்தை 
_ அதாவது உலகம்‌ பொய்யென்பதை 
எதிர்க்கும்‌ க ரு த்‌ ) த. தெளிவாகவே 
வெளியிட்டிருக்கிறார்‌. உதாரணமாக ஒன்‌ 
றைச்‌ சொல்லலாம்‌. பாரதி எழுதுகிறார்‌: 


உ சுத்த அறிவே சிவம்‌”' வாஸ்தவந்தான்‌. 


ஆனால்‌ இந்த உலகம்‌ என்ன? இதுவும்‌ 
சிவமே .ஃ௮.உ தெய்வம்‌ உண்டென்‌ 


402 


பதை எப்படியறிந்தோம்‌? உலகமிருப்ப 
தாலேயே அறிந்தோம்‌...ஸ்தூலத்தை 
அறிந்தாலொழிய, சூக்ஷ்மத்தை நன்கு 
தெரிந்து கொள்ளமுடியாது.இஹலோக 
ஞானத்தை, இகழ்ச்சியாகப்‌ பேசும்‌ 
ஆத்ம சாஸ்திரம்‌ பொய்‌. உண்மை 
யான ஆத்ம சாஸ்திரம்‌ இஹலோக 
ஞானத்தைவளர்க்கும்‌.”” 


இது மட்டுமல்ல. மாயை என்ற சொல்‌ 
லுக்குப்‌ பொருள்‌ கூறும்‌ விதத்திலேயே 
அவர்‌ சங்கரரிடம்‌ இருந்து முற்றிலும்மாறு 
பாடுகிறார்‌. சங்கரரைப்‌ பொறுத்தமட்டில்‌ 
அது பிரமை எனும்‌ பொருள்படும்‌. 


பாரதியோ பின்வருமாறு எழுதுகிறார்‌: 
..மாயையாவது யாதெனில்‌ 


ஸர்வ மங்களமாசிய ஐகந்தில்‌ ஜீவன்‌ நள்‌ கற்ப 
ரக்நியால்‌ ஏற்படுத்தி கொள்ளும்‌ நீமை. இது 
பூர்லந்தில்‌ சங்கராரார்யர்‌ சொன்ன பண்ற 
பநப்பட்டநு. மாயையைத்‌ தவிர ஜகத்தே 
யில்லையென்று சங்கராச்சார்யர்‌ சொன்‌ 
னார்‌. ஸர்வ மங்களாகாரமான ஜகத்‌ 
தில்‌ ஜீவன்‌ கற்பனையால்‌ செய்து கொள்‌ 
ளும்‌ தீமையே மாயையென்று நாம்‌ 
சொல்லுகிறோம்‌. 


இந்த மாயையென்ற ராக்ஷஸியின்‌ வயிற்‌ 
நில்‌ கவலை, துன்பம்‌, பயம்‌, கஷ்டம்‌, 
நோய்‌, மரணம்‌ என்கிற அஸர ஜாதி 
கள்‌ தோன்றி ஜீவகுலம்‌ என்கிற பயிரை 
அழிக்கின்‌ றன. 


இந்த மாயை ஸர்வ ஜீவ கோடிகளுக் 


கும்‌ பொது, இந்த மாயையைத்‌ 
தொலைப்பதற்கு பக்தியே உபாயம்‌”?! 


நாம்‌ இறுகாறும்‌ பார்த்தவற்றிலிருந்து 
பாரதி சங்கரரைப்‌ புகழ்ந்திருந்தாலும்‌, 
அவருடைய தத்துவத்தின்‌ பேரில்‌ சிறிதும்‌ 
சார்புடையவராக இல்லை என்பது தெளி 
வாகிறது. 


மினி ராமானுஜருக்கு முந்தியவராகிய 
“வேதம்‌ தமிழ்‌ செய்த நம்மாழ்வாரிடம்‌ 
பாரதி அளவு கடந்த பற்றும்‌ பிரேமையும்‌ 
கொண்டவராக இருந்தார்‌ என்பது அவ 
ருடைய எழுத்துக்களில்‌ காணக்‌ கிடைக்‌ 
கும்‌ உண்மையாகும்‌. அவரது திருவாய்‌ 
மொழிகளைப்‌ பல இடங்களிலும்‌ பாரதி 
மேற்கோள்‌ காட்டி இருக்கிறார்‌, உண்மை 
ரத்தினக்‌ களஞ்சியம்‌ என்று மகுடமிட்‌ 
டுச்‌ சான்றோர்கள்‌ சிலரின்‌ கருத்துக்களை 
வெளியிட்டி ருக்கிறார்‌. அதில்‌ நம்மாழ்வா 
ருடைய முதலாயிரத்தில்‌ ௧-ஆம்‌ திருவாய்‌ 
மொழியில்‌ வரும்‌. கீழ்க்கண்ட பாடலைக்‌ 
குறித்திருக்கிறார்‌. அப்பாடல்‌ வருமாறு: 


“ திடவிசும்‌ பெரிவளி நீர்திலம்‌இவைமிசை 
படர்பொருள்‌ முழுவதுமாய்‌ அவை 
அவைதொறும்‌ 


உடல்மீசை உயிரெனக்‌ கரந்‌ தெங்கும்‌ 
பரந்துளன்‌ 


சுடர்மிகு சுருதியுள்‌ இவையுண்ட 
சுரனே”:!! 


பாரதியின்‌ கருத்தோடு ஒப்பு நோக்கிப்‌ 
பார்க்க வேண்டியதாகும்‌ இப்பாடல்‌. இப்‌ 
பாடலின்‌ கருத்தையே ராமானுஜர்‌ தமது 
விசிஷ்டாக்வைத தத்துவத்தில்‌ விரித்து 
உரைத்திருக்கிறார்‌ என்று சொல்லலாம்‌. 
இதை பாரதி ஒப்புக்கொண்டு பின்வரு 
மாறு எழுதுகிறார்‌. 

** நய்வர்‌ உயிர்‌. உர்‌ அதள்‌ வடிவம்‌, உலகம்‌ 
தெய்வந்தான்‌, உலகத்துச்‌ செய்கை 
கள்‌ எல்லாம்‌ தெய்வத்தின்‌ செய்கை 
களே. உலகத்தின்‌ நடைகளிலும்‌ விதி 
களிலும்‌ தெய்வத்தை உணரவேண்டும்‌. 
இந்த உலகம்‌ கராராயணனுடைய லீலை. 
அவன்‌ தனது சக்தியுடன்‌ விளையாடும்‌ 
விளையாட்டு??113 


இதற்கு மேல்‌ பொருளாலாகிய உலகும்‌ 
உயிரும்‌ சித்தென்பதைப்‌ பற்றியும்‌ நாரா 


யணன்‌ இவற்றிலிருந்து மேலான-புருஷன்‌ 
என்பதைப்‌ பற்றியும்‌, அதே போல அவ 
னுடைய திருவடிகளைச்‌ சேர்தலாகிய 
மோக்ஷத்திற்கு அவனுடைய தாசர்களைப்‌ 
பற்றி நிற்கவேண்டும்‌ என்பது போன்ற 
கருத்துக்களையெல்லாம்‌ பாரதி ஒப்புக்‌ 
கொள்ளவில்லை.மோக்ஷம்‌ பற்றிய அவரது 
கருத்துக்களை நாம்‌ ஆராயும்‌ போது இது 
முற்றிலும்‌ தெளிவாகும்‌. 


இனி, மத்வரைக்‌ குறித்தும்‌,துவைதத்‌ 
தைக்‌ குறித்தும்‌, பாரதி அதிகமாக ஒன்‌ 
றும்‌ குறிப்பிட்டுச்‌ சொல்லவில்லை. ஆனால்‌ 
மாயைத்‌ தத்துவத்தைக்‌ கண்டிப்பதிலும்‌ 
உலக நித்தியத்திலும்‌ மத்வரோடு உடன்‌ 
படும்‌ பாரதி, ஜீவாத்மா வேறு, பரமாத்மா 
வேறு என்பன போன்ற பேதங்களை எல்‌ 
லாம்‌ ஒப்புக்கொள்ளவில்லை. பாரதியைப்‌ 
பொறுத்தமட்டில்‌ ஜீவாத்மா, பரமாத்மா 
மட்டுமன்றி ஜடப்பொருள்களும்‌ ஈசனே 
என்பது கொள்கை, எனவே அவரைத்‌ 
துவைத்தோடு முற்றிலும்‌ உடன்பாடுடை 
யவர்‌ என்று கூற முடியவில்லை. 


4: 1 அடுத்தாற்போல, புத்தரைப்‌ பற்றி 
யும்‌ பெளத்த தத்துவங்களைப்‌ பற்றியும்‌ 
பாரதியின்‌ கருத்துக்கள்‌ மிகத்தெளி 
வானவை, 


பாரத நாட்டை “புத்தர்‌ பிரான்‌ அருள்‌ 
பொங்கிய நாடு? என்று அழைப்பதில்‌ 
பாரதி பெருமை கொள்கிறார்‌. 


விநாயகர்‌ நான்மணி மாலையில்‌ 
“நான்‌ என்றோர்‌ தனிப்பொருள்‌ இல்லை; 
நானெனும்‌ எண்ணமே வெறும்‌ பொய்‌” 
என்றான்‌ புத்தன்‌ இறைஞ்வோம்‌!?. அவன்‌ 
பதம்‌” “என்று எழுதுகிறார்‌, இது புத்தரிடம்‌ 
அவர்‌ கொண்டிருந்த மதிப்பைக்‌ காட்டு 
கிறது.அதேசமயம்‌ புத்தருடைய *அனாத்ம 
வாதம்‌” என்ற கொள்கையையே அவர்‌ 
இவ்வாறு சுருக்கித்‌ தந்துள்ளார்‌ என்றும்‌ 
காண்கிகிறோம்‌. 


403 


புத்தரின்‌ மீது பற்றுக்‌ கொண்டிருந்த 
பாரதி பெளத்தத்தைக்‌ கடுமையாகவே 
விமரிசித்துப்‌ பின்வருமாறு எழுதுகிறார்‌.” 


“பூர்வ ஜென்மக்‌ கொள்கை பூர்வ 
புராணங்களிலேயே இருந்தது, பெளத்த 
மதம்‌ அக்கொள்கையை, அறிஞர்‌ கண்டு 
தகைக்கத்‌ தக்கபடியாக வரம்பு மீறி வற்‌ 
புறுத்திற்று.......இந்தப்‌ பூர்வ ஜென்ம 
ஸித்தாந்தத்தை பெளத்த மதம்‌ நமது 
தேசத்தில்‌ ஊர்ஜிதப்‌ படுத்தியது பற்றி 
நாம்‌ அதற்கு நன்றி செலுத்த இடமில்லை: 


34 “பெளத்த மதமே துறவு நெறியை 
உலகில்‌ புகுத்திற்று. அதற்கு முன்‌ அங்‌ 
கங்கே சிலசில மனிதர்கள்‌ துறவிகளாக 
வும்‌ சிலசில இடங்களில்‌ துறலிக்‌ கூட்டத்‌ 
தாராகவும்‌ இருந்தனர்‌. 


துறவிகளின்‌ மடங்களை இத்தனை தாரா 
ளமாகவும்‌, இத்தனை வலிமையுடையன 
வாகவும்‌ செய்ய வழி காட்டியது பெளத்த 
மதம்‌. எங்கு பார்த்தாலும்‌ இந்தியாவை 
ஸன்யாஸி வெள்ளமாகச்‌ சமைத்து 
விட்டது, 


18 உலக வாழ்க்கையாகிய ஜகத்‌ 
தின்‌ ஒளி போன்றவளாகிய பத்தினியைத்‌ 
துறந்தவர்களே மேலோர்‌ என்று வைத்து 
அவர்களுக்குக்‌ கீழே மற்ற உலகத்தை 
அடக்கி வைத்து உலகமெல்லாம்‌ பொய்‌ 
மயம்‌ என்றும்‌, துக்க மயம்‌ என்றும்‌ பிதற்‌ 
நிக்கொண்டும்வாழ்நாள்‌ கழிப்பதே ஞான 
தெறியாக ஏற்படுத்தி மனுஷ நாகரி 
கத்தை நாசஞ்‌ செய்ய முயன்றதாகிய 
குற்றம்‌ புத்த மதத்துக்குண்டு. 


1. இனி, புத்த மதம்‌ இழைத்தபெருந் 
தீங்கு யாதெனிலோ, இடைக்காலத்து 
மாயா வாதத்தை நம்முள்ளே எழுப்பி விட்‌ 
டது, உபநிஷத்துக்களிலும்‌, வேதத்தி 
லும்‌ “மாயா?” என்ற சொல்‌ பராசக்துயைக்‌ 


404 


. அது குறித்து அவர்‌ 


குறிப்பது. இடைக்காலத்தில்‌ மாயை, 
பொய்யென்றதொரு வாதம்‌ உண்டா 
யிற்று. இதனால்‌ “ஜகத்‌ பொய்‌; தேவர்‌ 
கள்‌ பொய்‌; ஸூர்ய நக்ஷத்திராதிகள்‌ 
பொய்‌; பஞ்ச பூதம்‌ பொய்‌; பஞ்சேந்‌ 
திரியம்‌ பொய்‌; மனம்‌ பொய்‌; சைதந்யம்‌ 
மாத்திரம்‌ மெய்‌; ஆகலால்‌ இந்த உலகத்‌ 
துக்‌ கடமைகளெல்லாம்‌ எறிந்துவிடத்‌ 
தக்கன; என்றதொரு வாதம்‌ எழுந்தது, 
இவ்வுலக இன்பங்களெல்லாம்‌ : அசா௬ 
வதம்‌, துன்பங்கள்‌ சாசுவதம்‌. இத்தகைய 
உலகத்தில்‌ நாம்‌ எந்த இன்‌ பங்களையும்‌ 
தேடப்‌ புகுதல்‌ மடமையாகும்‌. எனவே 
எந்தக்‌ கடமைகளையுஞ்‌ செய்யப்‌ புகுதல்‌ 
வீண்‌ சிரமமாகும்‌?” என்ற கக்ஷி ஏற்பட்‌ 
டது”*” என்று எழுதுகிறார்‌. 


மஹாயன பெளத்தத்தைமுற்றிலுமாக 
கண்டனம்‌ செய்யும்‌ பாரதிஅத்தத்துவமே 
சங்கரருடைய வேதாந்தத்திலும்‌ ஊடுருவி 
நிற்கிறது என்பதை உணரத்தவறவில்லை: 
பின்வருமாறு கூறு 
கிறார்‌. | 


“ அவர்‌ (சங்கரர்‌) புத்தமதக்‌ கருத்துக்க 
ஊப்‌ பெரும்‌ பாலும்‌ ருசிகண்டு சுவைத்‌ 
துத்‌ தம்முடையவேதாந்தத்திற்கு ஆதா . 
ரங்களாகச்செய்துகொண்டார்‌.. இங்‌ 
ஙனம்‌ புத்தமதக்‌ கொள்கைகளை ஹிந்து 
தர்மத்திற்கு ஆதாரமாகச்‌ சேர்த்துக்‌” 
கொண்டது பற்றியே, சங்கராசார்யரை 
அவருடைய எதிர்க்கக்ஷியார்பலர்‌ ப்ரச்‌ 
சன்ன பெளத்தர்‌” (மறைவுபட்டபெளத்‌ 
தர்‌) என்று சொன்னார்கள்‌ .”' 


த * 0 இனி, சாங்கியம்‌, யோகம்‌ ஆகிய 
இரு தத்துவங்களைப்‌ பற்றிய பாரதியின்‌ 


கருத்தைப்‌ பார்க்கலாம்‌. 


௪: 1 பதஞ்சலி யோக சூத்திரத்தில்‌ 
'ஸ்மாதி பாதம்‌'. என்ற அத்தியாயத்தை: 
பாரதி மொழி பெயர்த்து விளக்கவுரையும்‌ 


எழுதி இருக்கிறார்‌. அதில்‌ இவ்விரு தத்து 
வங்களைப்‌ பற்றியும்‌ அவர்‌ இவ்வாறுஏழுது 
கிறார்‌,!” 


“பல அம்சங்களில்‌ யோக சாஸ்தி 
ரமும்‌, ஸாங்கியமும்‌ அபிப்பிராயக்‌ கலப்பு 
டையனவாக இருப்பினும்‌ ஈசன்‌ ஒருவன்‌ 
உளனா என்ற விஷயத்தில்‌ அவ்விரண்டு 
சாஸ்த்ரங்களும்தம்முள்ளேமுரண்‌ பஇகின்‌ 
றன. ஸாங்கிய சாஸ்திரப்படி ஈசனென்ற 
வஸ்துவேயில்லை. ஸாங்கியர்களுடைய 
வாதம்‌ வருமாறு:- 


இந்த ஜகத்துக்கு ஈசனொருவனிருப்‌ 
பது ஸாத்தியமில்லை, ஏனென்றால்‌, ஈச 
னொருவன்‌ இருந்தால்‌ அவன்‌ ஒரு ஆத்மா 
வாக இருக்க வேண்டும்‌. ஆத்மாவானால்‌ 
அது கட்டுப்‌ பட்டேனும்‌ விடுதலை பெற்‌ 
றேனும்‌ இரண்டிலொன்றாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. 

கட்டுப்பட்டதாயின்‌ அதற்குப்படைத்‌ 
தல்‌ முதலிய திறமைகள்‌ இரா. ஜகத்திலே 
கட்டுண்ட அடிமையால்‌, அதனை ஆக்க 
வும்‌ ஆளவும்‌ அழிக்கவும்‌ இயலுமோ? 


அங்ஙனமின்‌ றி ஈசன்‌ விடுதலை பெற்ற 
ஆத்மாவாக இருக்கக்‌ கூடுமெனில்‌ அது 
வும்‌ ஸாத்யமில்லை. ஏன்‌? விடுதலை பெற்ற 
ஆத்மா எதையுமே விரும்பாது. அத 
னுள்ளத்தில்‌ ஸங்கற்பங்கள்‌ எழமாட்டா. 
ஆகவே, அவ்வித ஆத்மாவுக்கும்‌ சிருஷ்டி 
முதலிய தொழில்களுக்கும்‌ ஸம்பந்தம்‌ 
ஸாத்தியமில்லை. 
மேலும்‌ ஸாங்கிய சாஸ்திரத்தின்‌ 
கொள்கைப்படி ஈசனொருவன்‌ இருக்க 
வேண்டிய அவசியமேயில்லை. பிரகிரு 
தியே போதும்‌, ப்ரக்ருதியின்‌ சக்திகளா 
லேயே சிருஷ்டி முதலிய தொழில்கள்‌ 
நடைபெறுகின்றன, “வீணாக ஒரு கடவு 
ளெதற்கு? என்கிறார்கள்‌. 


ஆனால்‌ பரிபூர்ண ஸித்தி பெறப்‌ 
போகுந்தருணத்தில்‌ முழுத்‌ துறவில்லா 
மையால்‌ பின்னடைந்து போய்‌ பிருகிருதி 
யிலேயே லயித்திருந்து அப்பிரகிருதிக்குத்‌ 
கலைவர்களாக வெளிப்படும்‌ ஜீவர்கள்‌ 
பலரிருப்பதாக ஸாங்க்ய சாஸ்திரம்‌ சொல்‌ 
வுகிறது. நாம்‌ அனைவரும்‌ அவ்விதமான 
தேவர்கள்‌ ஆகலாம்‌, என்றும்‌ வேதங்‌ 
களிலே சொல்லப்பட்ட ஈசன்‌ இந்த 
இனத்தைச்‌ சேர்ந்தவனே யென்றும்‌ 
ஸாங்க்யர்கள்‌ சொல்லுகிறார்கள்‌. 


இந்த ப்ரக்ருதி லயர்களுக்கு மேலே 
ஒருவன்‌ நித்யனாகவும்‌ ஆநந்த மயனாகவும்‌ 
இருந்து சிருஷ்டி முதலிய தொழில்கள்‌ 
செய்வதாக ஸாங்க்யர்கள்‌ அங்கீகாரம்‌ 
செய்வதில்லை. 


இனி,யோக சாஸ்திரத்திலோ எனில்‌:- 


ஈசனிருப்பதாகவே ஸித்தாந்தம்‌, 
மற்ற எல்லா ஆத்மாக்களினின்றும்‌ பிரிந்த 
இயல்புடையவனாகிய ஒரு தனி ஆத்மா, 
எப்போதும்‌ நித்யனாகவும்‌, முக்தனாகவும்‌, 
ஸர்வக்ஞனாகவும்‌ இருந்து, இவ்வுலகத்‌ 
தின்‌ தலைமை செலுத்துவதாகயோக சாஸ்‌ 
திரம்‌ சொல்லுகிறது. 


௨:28 இவ்வாறு அவ்விரு தத்துவங்களை 
யும்‌ தெளிவாக விளக்கும்‌ பாரதி இவற்றி 
லிருந்து வேறுபட்டுக்‌ கீழ்க்கண்டபடி 
எழுதுகிறார்‌. பதஞ்சலி சூத்திரம்‌--ஸமாதி 
பாதம்‌ 84க்குப்‌ பொருள்‌ எழுதிவிளக்கமும்‌ 
எழுதும்‌ போது சொல்லுகிறார்‌." 


“பொருள்‌: கவலைகளாலும்‌ செய்கைப்‌ 
பயன்களாலும்‌ விருப்பங்களா 
லும்‌ தீண்டப்படாததொரு 
விஷ புருஷன்‌ ஈசுவரன்‌ ?? 


ஸர்வ புருஷன்‌ என்று கூறு 
(விசேஷ புருஷன்‌ 
ஈசனை 


விளக்கம்‌ : 
வதே பொருந்தும்‌, 
என்று கூறுவது பொருந்தாது) 


405 


வேறு உயிர்களினின்றும்‌ தனி உயிராகப்‌ 
பிரிக்கும்‌ போது ஈசுவரனுடைய உண்‌ 
மையே வாதத்துக்கிடமாகிறது. *ஸர்வம்‌ 
இதம்‌ ப்ரஹ்ம”£--தோன்றுகின்ற இவ்வுல 
கனைத்தும்‌ கடவுள்‌ -- என்போமாயின்‌ 
நாஸ்திகர்‌ கூட நமது ஸ்‌ தானத்தை 
அசைக்க முடியாது. நாஸ்திகன்‌ ப்ரக்ருதி 
யென்பதும்‌, சைவன்‌ சிவனென்பதும்‌, 
மஹமதியன்‌ அல்லா யென்பதும்‌,--ஒரே 
பதார்த்தம்‌; ஜகத்தின்‌ காரணப்பொருள்‌. 


அதனை நாஸ்திகர்‌ ஜடமென்று வாதிடு 
கிறார்கள்‌. ஆனால்‌ அதற்குள்ளே சக்தி 
யும்‌ ஜீவனும்‌ அமைந்திருக்கின்றன என்‌ 
பதை நாஸ்திகர்‌ மறுக்க வழியில்லை. 


ப்ரக்ருதி ஜடமென்று நாஸ்திகன்‌ கூற 
லாம்‌. ஆனால்‌ நான்‌ ஜடமில்லை. அந்த 
நாஸ்திகனும்‌ ஜடமில்லை. எங்களுக்குள்‌ 
விளங்கும்‌ சைதந்யத்தின்‌ குணபேத 
மென்று நாஸ்திகன்‌ சொல்லிய போதிலும்‌, 
அது சைதந்யமேயில்லை யென்றாவது 
ஜடத்தின்‌ இதர இனங்களுக்கும்‌ இந்தச்‌ 
சைதந்ய சக்திக்கும்‌ அபார பேதமில்லை 
என்றாவது நாஸ்திகன்‌ சொல்ல முடியாது. 


அது எப்படியானாலும்‌ ஜடம்‌, சித்‌ 
இரண்டும்‌ சேர்ந்தது வஸ்து, இதை 
நாஸ்திகன்‌ மறுக்க முடியாது. 


அந்த வஸ்துவையே வேதம்‌ “தெய்வம்‌” 
அல்லது கடவுள்‌ என்கிறது. எனவே 
இந்தக்‌ கடவுள்‌ இல்லையென்று சொல்ல 
நாஸ்திகனால்‌ ஸாத்யப்படாது. 
ஆனால்‌ பதஞ்சலி சொல்லுகிற ஈசுவ 
ரனை ஸாங்க்யர்கள்‌ மறுப்பது மட்டுமே 
யன்றி வேதாந்த சாஸ்த்ரமும்‌ மறுக்கத்‌ 
தான்‌ செய்கிறது, இதைப்‌ பற்றி மற்றொரு 
(செய்யுட்‌) ப்ரபந்தத்தில்‌ நான்‌ எழுதியி 
ருக்கும்‌ பரட்டொன்றை இங்கு எடுத்துக்‌ 
காட்டுகிறேன்‌ : - 
** சொல்லடா ஹரியென்ற கடவு ளெங்கே 


406 


சொல்லென்று ஹிரணியன்தான்‌ 
உறுமிக்‌ கேட்க 
நல்லதொரு மகன்‌ சொல்வான்‌ “துணி 
லுள்ளான்‌ 
நாராய ணன்துரும்பில்‌ உள்ளா?” 
னென்றான்‌ 
வல்லமைசேர்‌ கடவுளில்லா 
அணுவொன்‌ றில்லை 
மஹாசக்தி மில்லாத வஸ்து வில்லை 
அல்லலில்லை. அல்லலில்லை, அல்ல 


லில்லை 

அனைத்துமே தெய்வமென்றால்‌ அல்ல 
லுண்டோ? 

எல்லாம்‌ பரமாத்மாவே என்பதை 


விட்டுப்‌ பதஞ்சலி மற்ற உயிர்களினின்‌ 
றும்‌ பிரிந்த தனிப்புருஷ்னே ஈசுவரன்‌ 
என்று கூறியிருத்தல்‌ அனுபவத்துக்கும்‌ 
யுக்திக்கும்‌ பொருந்தாது”. 


ஸாங்கியத்தை நாஸ்திக தத்துவம்‌ 
என்று சரியாகக்‌ கணித்து அதனேடு 
உடன்பட மறுக்கும்‌ பாரதி, யோகத்‌ 


தோடும்‌ உடன்பட மறுத்து அது வேதங்‌ 
களின்‌ கொள்கைக்கே விரோதமானது 
என்று அதிலிருந்தும்‌ மாறுபடுகிறார்‌, 


8 நாம்‌ இதுவரை பார்த்தவற்றி 
லிருந்து பாரதி இந்தியாவின்‌ தத்துவங்‌ 
களில்‌ எதனையும்‌ முற்றிலுமாகப்‌ பின்பற்ற 
வில்லை என்று அறிகிறோம்‌. வேதங்களின்‌ 
அடிப்படையில்‌ எழுந்ததாகச்‌ சொல்லப்‌ 
படும்‌ தத்துவங்களிடமிருந்தும்‌ அதே 
போல வேதங்களை எதிர்த்தெழுந்த தத்து 
வங்களிடத்திருந்தும்‌ சில அம்சங்களில்‌ 
உடன்படுவதும்‌ சில அம்சங்களில்‌ மாறு 
படுவதுமாக அவரை. அவரது எழுத்‌ 
துக்கள்‌ காட்டுகின்றன. 


அப்படி மாறுபடுவதற்கும்‌ உடன்‌ படு 
வதற்கும்‌ அவர்‌ , கொண்டுள்ள உரைகல்‌ 
எதுவென்று கூறமுடியுமா? இக்கேள்‌ 


விக்கு விடையளிக்க வேண்டுமானால்‌ பார 
தியின்‌ நூல்களில்‌ விரிந்த அளவில்‌ விரவி 
யுள்ள வேதங்கள்‌ பற்றிய அவருடைய 
கருத்துக்களை ஆராயவேண்டும்‌.ஏனெனில்‌ 
நாம்‌ ஏற்கனவே கூறியபடி இந்தியத்‌ தத்‌ 
துவங்கள்‌ எல்லாம வேதங்களைச்‌ 
சார்ந்தோ அல்லது எதிர்த்தோ எழுந்‌ 
துள்ளன, 


6:2 தம்முடைய கவிதைகளிலும்‌, கட்டு 
ரைகளிலும்‌ மட்டுமின்றி கதைகளிலும்‌ 
வேதங்களைக்‌ பற்றி அவர்‌ விரிவாகவே 
எழுதியிருக்கிறார்‌. கவிதைகளில்‌ மட்டும்‌ 
சுமார்‌. நூறு இடங்களில்‌ வேதம்‌ பற்றிய 
குறிப்புகள்‌ உள்ளன. வேறு எந்தச்சொல்‌ 
லும்‌ அவர்‌ கவிதைகளில்‌ இவ்வளவு 
விரவிப்‌ பயின்று வரவில்லை என்றேசொல்‌ 
லலாம்‌. 


சிலவரிகளை இங்கு உதாரணத்கிற்குக்‌ 
காட்டலாம்‌. 


என்போம்‌ 
உள்ள மறைகள்‌ கதையெனக்‌ 
கண்டோம்‌??? 


“உண்மைகள்‌ (பதங்கள்‌ 


““ ஏதும்‌ குறைவில்லை; வதம்‌ 
துணேயுண்டு???2 


* பரவி யசுரர்கள்‌ 
யொக்கென வீழ்ந்தார்‌ -- உயிர்கக்கி 
முடிந்தார்‌ கடல்‌ 
- போல ஓலிக்குது வேதம்‌ புவிமிசை??*3 
“ ஒன்று பரம்பொருள்‌ நாமதன்‌ மக்கள்‌ 

உலகின்பக்‌ “கேணி? என்றே - மிக 

நன்றுபல்‌ வேதம்‌ வரைந்தகை பாரத 
நாயகி தன்திருக்கை???* 


“அல. அ௮அ௮அ அ புவிமிசைத்‌ தருமமே 
அரசிய லதினிலும்‌ பிறஇய” 
லனைத்திலும்‌ 
வெற்றி தருமென வதம்‌ சொன்னதை 
முற்றும்‌ பேண முற்பட்டு நின்றார்‌??? 


ப 5992699699 506 ௦௧௦ பேசுகவோ 
சத்தியமே செய்க தருமமே 
என்றொருசெய் 
முத்திதரும்‌ [வத முரசு??? 


வேதநூல்‌ பழிக்கும்‌ வெளித்திசை 


மிலேச்சர்‌ 

பாதமும்‌ பொறுப்பளோ பாரத 
கேவி!??27 

“: பூதங்கள்‌ ஐந்தில்‌ இருந்தெங்கும்‌ 
கண்ணிற்‌ 

புலப்படும்‌ சக்தியைப்‌ போற்று 
கின்றாய்‌ 


வதங்கள்‌ சொன்ன படிக்கு மனிதரை 
மேன்மையுறச்‌ செய்தல்‌ வேண்டு 
மென்றே??? 
்‌. நம்பினோர்‌ கெடுவதில்லை நான்கும்றைந்‌ 
தீர்ப்பு??? 
“£ வதம்‌ என்றும்‌ வாழ்கவென்று 
கொட்டுமுரசே?*30 
'£ சுத்தஅறி வேசிவமென்‌ றுரைத்தார்‌ 
மேலோர்‌ 
அத்தமண்ணும்‌ சிவமென்றே 
உரைக்கும்‌ வேதம்‌ 
வித்தகனாம்‌ குருசிவமென்‌ றுரைத்தார்‌ 
மேலோர்‌ 
வித்தையிலாப்‌ புலையனும்‌ 
அஃதென்னும்‌ வேதம்‌?*21 


வசனப்‌ பருதியில்‌ பாரதிவேதங்‌ 
களின்‌ சிறப்பை விளக்கப்‌ பின்‌ வருமாறு 
எழுதுகிறார்‌.”* 


** உபநிஷத்துகள்‌ வேதாந்தம்‌ என்று 
பெயர்‌ படைத்தன; அதாவது வேதத்தின்‌ 
நிச்சயம்‌. இவை வேத ரிஷிகளால்சமைக்‌ 
கப்‌ பட்டனவல்ல. பிற்காலத்தவர்களால்‌ 
சமைக்கப்பட்டன. ஸம்ஹிநைகள்‌ என்று மந்திரங்‌ 
கன்‌ சொல்றப்படுபவனே0வ உண்மையான வேதங்கள்‌ 
அவையே ஹிந்து மதத்தின்‌ வேர்‌ 
அவையே வஸிஷ்ட வாமாதி தேவரிஷி 
களின்‌ கொள்கைகளைக்‌ காட்டுவன; உப 


407 


நிஷதங்கள்மந்திரங்களுக்குவிரோ தமல்ல; 
அவற்றுக்கு சாஸ்த்ர முடிவு. சிரோபூச 
ணம்‌.ஆனுல்‌ பச்சை வேகமென்பதுமந்தி 
ரம்‌ அல்லது ஸம்ஹிதை 
பகுத்யேயா ம்‌ ஃ 


எனப்படும்‌ 


இங்ஙனமிருக்கப்‌ பிற்காலத்து ஆசார்யர்‌ 
களிலே .ரிலர்‌ வேதத்தைக்கர்ம காண்டம்‌ 
என்றும்‌ அதனால்‌ தாழ்ந்த 
சேர்ந்ததென்றும்‌, உபநிஷத்தே ஞான 
கண்டம்‌ என்றும்‌ ஆதலால்‌ அது வேதத்‌ 
தைக்‌ காட்டிலும்‌ உயர்ந்ததென்‌ றும்கருது 
வாராயினர்‌.. 


படி யைச்‌ 


பாரதி வேறொரு இடத்தில்‌ இங்ஙனம்‌ 
கூறுகிறார்‌” 


'. மரணமில்லாத இந்த ஹிந்து நாக 
ரீகமாகிய கற்பக விருக்ஷத்துக்‌ த ஆதி 
யிலே விதையூன்றியவர்கள்‌ வேத ரிஷி 
கள்‌. அவர்கள்‌ எக்காலத்திலே--எத்தனை 
நூற்றாண்டுகளின்‌ முன்னே--இருந்தார்க 
ளென்பதைக்‌ கணக்கிட்டுச்‌ சொல்ல, 
நவீன ஆராய்ச்சியாதொரு கருவியுமில்லா 
திருக்கிறது. ஹிமவத்‌ பர்வதம்‌ எப்போது 
உண்டாயிற்று? யாருக்குத்‌ தெரியும்‌? 
வேத ரிஷிகள்‌ எக்காலத்தில்‌ வாழ்ந்தனர்‌? 
எப்படிச்‌ சொல்வது? 


்‌ வேத ரிஷிகள்‌ காலத்தில்‌ கோவில்‌ 
கிடையாது.விக்ரஹஆரா தனைகிடையாது* 
ஸந்யாஸம்கிடையாது. அத்வைத த்வைத 
விசிஷ்டாத்வைதப்‌ பிரிவுகள்‌ கிடையா. 
பக்திமாத்திரந்தான்‌ உண்டு”. 


மேலே நரம்‌ காட்டிய உதாரணங்களி 
லிருந்து பாரதி வேதங்களை உயர்வாகப்‌ 
போற்றுகிறார்‌ என்பதைத்‌ தெளிவாக 
அறிந்து' கொள்ளுகிறோம்‌. வேதங்களின்‌ 
பிற்சேர்க்கைகளாகிய உபநிஷத்துக்களை 
யும்‌, பின்னால்‌ எழுதப்பட்ட பிரம்ம சூத்தி 
ரங்களையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு 


408 


எழுந்த தத்துவங்களே ஞான காண்டங்‌ 
கசிளன்றும்‌ வேதங்களைக்‌ கர்ம காண்டங்‌ 
களென்றும்‌ குறைத்துச்‌ சொல்வதைமுற்றி 
லும்‌ கண்டனம்‌ செய்கிறார்‌, அத்தோடு 
மட்டுமின்றி வேதங்களே ஞானகாண்டங் 
கள்‌ என்று வாதிக்கிறார்‌. 


8-3 வேதங்களைத்‌ தாழ்த்திச்‌ சொல்‌ 
லும்‌ போக்கு உபநிஷதங்களிலேயே 
இடம்‌ பெற்று விட்டது. இதை டாக்டர்‌ 
தேவிபிரசாத்‌ சட்டோபாத்யாயா பல 
விடங்களில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


நெடுங்காலமாக நிலவி வந்த கருத்தி 


லிருந்து மாறி பாரதி வேதங்கள்‌, உபநிஷ 


தங்களை விட உயர்ந்தவை என்று கூறி 
அவற்றில்‌ காணப்படும்‌ அடிப்படையான 
சில்கொள்கைகளைத்தன தாக்கிக்‌ கொண்டு 
அவைகளை விரித்து தனது நூல்களில்‌ 
கூறிக்‌ சொல்கிறார்‌. அக்கருத்துக்கள்‌ பிற 
தத்துவங்களால்‌ ஆசரித்துச்‌ சொல்லப்‌ 
படும்பொழுது அவரும்‌ அத்தத்துவங்களை 
ஆதரிக்கிறார்‌. மாறுபாடும்பொழுது எதிர்க்‌ 
கிறார்‌. அவர்‌ உடன்படும்‌ கருத்துக்களில்‌ 
அடிப்படையானவை வருமாறு: 


1) ஸர்வமிதம்‌ பிரஹ்ம--என்ற வாக்‌ 
கியம்‌ ரிக்‌ வேதத்திலுள்ள புருஷ சூக்தத்‌ 
தில்‌ காணப்படும்‌ வாக்கியம்‌. இவை எல்‌ 
லாம்‌ பிரம்மம்‌ என்பது பொருள்‌. இதை 
ப்ரரதி உலக நித்தியக்‌ கருத்தாக விரித்‌ 
துப்‌ பொருள்‌ கொள்கிறார்‌, உயிர்‌ மட்டும்‌ 
தான்‌ கடவுள்‌ என்பதல்ல. ஜடப்‌ பொரு 
ளும்‌ கடவுள்தான்‌ என்று அவர்‌ சொல்கி 
றார்‌.இதே கருத்தைப்‌ பின்னர்‌எழுதப்பட்ட 
ஈசவாஸ்ய உபநிஷதத்தில்‌ ஈசாவாஸ்‌ 
யம்‌ இதம்‌ ஸர்வம்‌ யத்கிஞ்ச ஜகத்யாம்‌ 
ஜகத்‌ என்றஈசாவாஸ்யஉபநிஷதத்திலும்‌ 
இருக்கக்கண்டு அதை ஏற்றுக்‌ கொள்‌ 
கிறார்‌. இதன்‌ பொருள்‌ “இவ்வுலகில்‌ நிகழ்‌ 
வதுய ா தாயினும்‌ அது கடவுள்மய 
மானது” என்பதாகும்‌. பின்னர்‌ இதே 


கருத்தை கீதையிலும்‌ கண்டு அதைத்‌ 
தனதாக்கிக்‌ கொள்கிறார்‌. அக்கீதை வரு 
மாறு:-- எவன்‌'எல்லாப்பொருள்களிலும்‌ 
ஆத்மாவையும்‌, ஆத்மாவீல்‌ எல்லாப்‌ 
பொருள்களையும்‌ பார்க்கிறோனோ அவனே 
காட்சியுடையான்‌? என்பதாகும்‌. இதைத்‌ 
தனது உலக நித்தியக்‌ கருத்தோடுஉடன்‌ 
பாடுடையதாகவே பாரதி காண்கிறார்‌. 
*தத்வாபஸி? என்ற வேத வாக்கியத்தை 
யும்‌ உலக நித்தியக்‌ கருத்தாகவே பாரதி 
காண்கிறார்‌,3* 


* அதுவே நீ என்பதுமுன்‌ வேத 
வோத்தாம்‌ 
அதுவென்றால்‌ எதுவென நான்‌ 
அறையக்‌ கேளாய்‌! 
அதுவென்றால்‌ முன்நிற்கும்‌ 
பொருளின்‌ நாமம்‌ 
அவனியிலே பொருளெல்லாம்‌ 
அதுவாம்‌ நீயும்‌ 
அதுவன்றிப்‌ பிறிதில்லை'” என்ற பாடலில்‌ 
அவர்‌ இக்கருத்தை விளக்கியுள்ளார்‌. 
இக்கருத்து சங்கரரின்‌ தத்வமஸி” விளக்‌ 
கத்திற்கு முற்றிலும்‌ மாறுபட்டது. 


டட இவ்வுலக நித்தியக்‌ கருத்தை, 
அதாவது காட்சியால்‌ நிச்சயிக்கப்படும்‌ 
பொருள்‌ அனைத்தும்‌ உண்மை என்ற 
கருத்தைத்‌ தமது பல்வேறு கவிதைகளின்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்டிருக்கிறார்‌, 
பொருள்‌ உண்மையென்று உணர்த்து 
வதன்‌ உச்சக்கட்டமாக 


' கூளத்தை மலத்தினையும்‌ வணங்கல்‌ 
வேண்டும்‌ 
கூடி நின்ற பொருளனைத்தின்‌ கூட்டம்‌ 
தெய்வம்‌?” 
என்று பாடுகிறார்‌. 
உ] 2) ஏகம்‌ ஸத்‌; விப்ரா: பஹுதா 
வதந்தி என்ற சிக்வேத வாக்கியத்தைத்‌ 
தன்னுடைய .கொன்கைக்கு இன்னொரு 


அடிப்படையாகக்‌ கொள்கிறார்‌. இதற்குக்‌ 
கடவுள்‌ ஒருவரே, அவரை ரிஷிகள்‌ பல 
பெயர்களால்‌ அழைக்கிறார்கள்‌ என்று 
அவர்‌ பொருள்‌ கூறுகிறார்‌. பகவத்‌ கீதை 
இதே கருத்தைக்‌ கூறும்பொழுது அதை 
உச்சிமேற்‌ வைத்துக்‌ கொண்டாடுகிறார்‌. 
இக்கருத்தைத்‌ தன்னுடைய கவிதைகளில்‌ 
பல இடங்களில்‌ கையாண்டிருக்கிறார்‌. 


££ ஒன்று பரம்பொருள்‌ நாமதன்‌ மக்கள்‌ 
உலகின்பக்‌ கேணி என்றே - மிக 
நன்று பல்‌ வேதம்‌ வரைந்தகை பாரத 
நாயகி தன்‌ திருக்கை”” என்பது 
போல இக்கருத்தைப்‌ போற்றிப்‌ புகழு 
கிறார்‌. 


மேற்கூறியவற்றிலிருந்து பாரதி உல 
கம்‌ நித்யமென்று நம்பும்‌ ஆன்மீக வாதி 
என்பது விளங்கும்‌. இனி, வேதங்களை 
பாரதி இவ்வாறு ஏற்றிப்‌ போற்றுவதற் 
குரிய காரணம்‌ என்ன? இக்கேள்விக்கு 
விடையளிக்கு முன்‌ வேத காலத்தையும்‌ 
வேதங்களைப்‌ பற்றியும்‌ அறிந்து கொள்ளு 
குல்‌ அவசியம்‌. 


டாக்டர்‌ தேவி பிரசாத்‌ சட்டோபாத 


யாயா எழுதுகிறா 125; _ 


“* மதவாதிகளின்‌ கொள்கைப்படி 
வேதங்கள்‌ பரிபூர்ண ஞானத்தின்‌ களஞ்‌ 
சியம்‌ ஆகும்‌. ஆனால்‌ ரிக்வேதத்தை ஒரு 
முறை ஆழ்ந்து படித்துப்‌ பார்த்தால்‌ 
(அப்படிப்‌ படித்துப்‌ பார்ப்பது தரழ்ந்த 
ஜாதியாருக்கும்‌ பெண்களுக்கும்‌ தடை 
செய்யப்பட்டிருக்கிறது. அது வேறு விஷ 
யம்‌.) அது நமக்கு ஒன்றைத்‌ தெளிவாகக்‌ 
காட்டுகிறது. அதாவது இக்காலத்திலும்‌ 
கூட நாடோடிகளாக வாழ்ந்து : வருகிற 
மக்களைப்‌ போலவே ரிக்வேத கால மக்‌ 
களும்‌ தங்களுடைய அன்றாட விருப்பங்‌ 
களை -- அதாவது கால்நடைச்‌ செல்வத்‌ 
தையும்‌, உணவையும்‌, மழையையும்‌ பாது 
காப்பையும்‌,வெற்றியையும்‌, சுகத்தையும்‌, 


409 


இனவிருத்தியையும்‌ பற்றிய விருப்பங்களை 
வெளியிட்டிருக்கிறார்கள்‌ . மிகப்பிந்திய 
ஓரிரு பாடல்களைத்‌ தவிர ரிக்வேதத்தில்‌ 
தத்துவார்த்த ரீதியான சிந்தனேகொண்ட 
பகுதிகள்‌ இல்லை என்றே சொல்லலாம்‌. 
ஆகையால்‌, பிந்கையத க்‌ துவவாதிகளுக்கு 
வேதத்திலிருந்து நேரடியாக எடுத்துக்‌ 
கொள்ள எதுவுமே இல்லை.இருந்த போதி 
லும்‌, வேதங்களின்‌ மேல்‌ ஏற்படுத்தப்‌ பட்‌ 
டுள்ள விசித்திரமானதொரு பக்தியினால்‌ 
ரிக்வேதத்தில்காணப்படும்‌ சிறுசிறுதுண்டு 
வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு பிற்‌ 
காலத்தில்‌ எழுந்த தத்துவங்களுக்கெல்‌ 
லாம்‌ வேதத்தின்‌ அங்கீகாரத்தைக்‌ காட்டு 
வதற்குப்‌ பயன்படுத்துவது வழக்கமாகி 
விட்டது. 


36 டூவதகாலக்‌ கவிஞர்கள்‌ தம்முடைய 
விருப்பங்களை வெளியிடாத ஒரு பாடலைக்‌ 
கூட எழுதவில்லை. அதிலும்புறப்பொருளை 
்‌ விரும்பாத ஒரு பாடலைக்கூடஎமுதவில்லை. 
அப்படி அவர்களுடைய விருப்பமெல்ல 
லாம்‌ முற்றிலும்‌ இல்வுலகத்தைச்‌ 
சார்ந்ததாக இருக்கும்‌ பொழுது, 
அவைகளின்பேரில்‌ அடுத்த உலகத்‌ 
தைப்‌ பற்றிய கருத்துக்களைச்‌ சாற்‌ 
றுவது முற்றிலும்‌ சரியான காரியமில்லை. 
அதிலும்‌ ஓரிரு துண்டான வாக்கியங்களை 
எடுத்து வைத்துக்‌ கொண்டு அவற்றில்‌ 
சந்தேகத்துக்கிடமான கொள்கைகளை 
ஏற்றுவது சரியில்லை”?, 


“37 நிக்வேதத்தின்‌ நிச்சயமாகத்‌ 
தெரிந்த ஆரம்ப கால கட்டமானது, ஜாதி 
வித்தியாசத்தையோ அல்லது மனித 
உழைப்பை வெறுப்பதையோ அறிந்திருக்‌ 
கவில்லை. மிகப்‌ புராதன காலத்தையே 
அல்லது அதற்கடுத்த பண்டைக்‌ காலத்‌ 
தையோ சார்த்த அந்தக்‌ கவிதைப்‌ பஞுதி 
களில்‌ இனக்குழுக்களைச்‌ சேர்ந்த மக்க 
ளின்‌ கூட்டு உழைப்பைப்‌ போற்றிப்‌ புக 
ழும்‌ பாடல்கள்‌ உண்மையில்‌ மிகவும்‌ 


410 


கணிசமான அளவீலேயே காணப்படுகின்‌ 
றன. உண்மையில்‌ உற்பத்தித்‌ தொழிலை 
ஊக்குவிப்பதே ரிக்வேதத்தில்‌ திரும்பத்‌ 
திரும்பச்‌ சொல்லப்படும்‌ லட்சியமாக 
இருந்தது. தேவர்களும்‌ மனிதக்‌ கூட்டத்‌ 
கில்‌ வந்து கலந்து கால்‌ நடைகளையும்‌ 
உணவுச்‌ செல்வத்தையும்‌ அபிவிருத்தி 
செய்ய உதவுவதாக காட்டப்‌ பட்டனர்‌, 
கலைகளும்‌, கைத்‌ தொழிலும்‌ பிற்காலத்‌ 
தைய ஜாதிப்‌ பிரிவினைக்கு உட்பட்ட 
சமுதாயத்தில்‌ வெறுப்புக்‌ கண்களால்‌ 
பார்க்கப்‌ பட்டதைப்‌ போலன்றி, இந்த 
ஆரம்பகாலக்‌ கவிஞர்களால்‌ அதி முக்கிய 
மானதாகக்‌ கருகப்பட்டன. அவர்களது 
கற்பனையில்‌ த்வஸ்திரன்‌ என்ற அதி 
உன்னதமான கைவண்ணம்‌ பெற்ற 
தொழிலாளி ஒருவன்‌ வணங்கத்‌ தக்க 
தெய்வம்‌ என்ற நிலைக்கு உயர்த்தப்‌ 


பட்டான்‌,” 


மேலே நாம்‌ குறிப்பிட்ட இயற்கை 
யோடு இயைந்த வாழ்க்கைக்‌ கருத்துக்‌ 
கள்‌ வேதத்தில்‌ இருப்பது பாரதியைக்‌ 
கவர்ந்திருக்கின்றது. அவர்‌ பின்வருமாறு 
எழுதுகிறார்‌," 


“* வேத ரிஷிகள்‌ காலத்தில்‌ கோவில்‌ 
கிடையாது; விக்ரஹ ஆராதனை கிடை 
யாது. ஸந்யாஸம்‌ கிடையாது. அத்‌ 
வைத த்வைத விசிஷ்டாத்வைதப்‌ பிரிவு 
கள்‌ கிடையா; பக்தி மாத்திரந்தான்‌ 
உண்டு. ப்ரக்ருதி இயற்கைத்‌ தோற்றம்‌; 
காணப்படுகிற உலகம்‌ விஷ்ணுவினுடைய 
சரீரம்‌, இதற்குள்‌ வியாபித்து நிற்கும்‌ 
ஆத்மாவே விஷ்ணு... வேத ரிஷிகள்‌ 
இந்த விஷ்ணுவை, இந்த்ரனை, ஸூர்‌ யனை 
ருத்ரனை, நேராகக்‌ கண்டு வணங்கினார்‌ 
கள்‌. உலகமே இவனுடைய உடம்பாத 
லால்‌ அவர்கள்‌ உலகத்தை வணங்கி 
னர்‌....௨.௮அ௰மற்றெரரு முறை விளங்கச்சொல்‌ 
கிறேன்‌. புயற்காற்றடித்தது. வேத ரிஷ்‌ 
கள்‌ அதன்‌ முன்னே போய்‌ நின்றார்கள்‌. 


ஆயிர மின்னல்கள்‌ வாள்‌ போலே வீசின. 
உலகம்‌ குலுங்கிற்று, அண்டங்கள்‌ . இடி 
வது போல சத்தம்‌ கேட்டது. மேற்படி 
ரிஷிகள்‌ பயப்படவில்லை. மந்திரங்களைப்‌ 
பாடினார்கள்‌. ருத்ரனுடைய உடம்பு 
தானே உலகம்‌? வாயுவே ருத்ரன்‌, வாயு 
வினுடைய உடற்‌ செய்கை தானே புயற்‌ 
காற்று? இந்திரன்‌ மின்னலையும்‌ இடி 
யையும்‌ காட்டுகிறான்‌. மேகங்கள்‌ சிதறு 
கின்றன. இதில்‌ பயத்துக்கு இடமெங்கே? 
ரிஷி புயற்காற்றைத்‌ .துதிக்கிறார்‌. பிறகு, 
இரவு நீங்கி ஸூர்யோதயம்‌ உண்டா 
கிறது; ஒளி தோன்றுகிறது. அதைப்‌ 
பார்த்து நேரே கைகூப்பி ரிஷி மந்திரம்‌ 


பாடுகிறார்‌, பக்ஷிகள்‌ பாடுகின்றன. . பூக்‌ 
கள்‌ மலர்கின்றன. நீரும்‌ காற்றும்‌ சிரிக்‌ 
கின்‌ றன. இஃதத்தனையும்‌ இயற்கைத்‌ 


தெய்வத்தின்‌ காட்சி. இதை ரிஷி போற்‌ 
றும்‌ போது ப்ரத்யக்ஷ நாராயணனைப்‌ 
போற்றுகிறார்‌?”, 


தீ வளர்த்திடுவோம்‌! என்னும்‌ “யாகப்‌ 
பாட்டு'இவ்வேதமந்திரங்களின்கருத்தைக்‌ 
கொண்டது. ரிஷிகளின்‌ விருப்பதையும்‌ 
யாகத்தில்‌ அவர்கள்‌ அக்னி தேவனுக்குப்‌ 
படைப்பதையும்‌ அதே சமயம்‌ அக்னி 
தேவன்‌ அவர்களுக்குத்திரும்பத்‌ தருவான்‌ 
எனஎண்ணியிருக்கும்பொருட்களைக்குறித்‌ 
தும்‌ பாரதி அக்கவிதையில்‌ இவ்வாறு 
பாடுகிறார்‌.”" 


“ வான கத்தைச்‌ சென்று தீண்டுவன்‌ 
இங்கென்று 
மண்டி யெழுந்தழலைக்‌ -- கவி 
வாணர்க்கு நல்லமுதைத்‌ -- தொழில்‌ 
வண்ணந்‌ தெரிந்தவனை _ நல்ல 
தேனையும்‌ பாலையும்‌ நெய்யையும்‌ 
ப . சோற்றையும்‌ 
தீம்பழம்‌ யாவினையம்‌ இங்‌ ?கயுண்டு 
தேக்கிக்‌ களிப்பஉனைப்‌ _ பேருந்திரள்‌ 
ட? சேர்த்து பணித்திறிவோம்‌ - வாரீர்‌! 


சித்திர மாளிகை பொன்னொளிர்‌ 
மாடங்கள்‌ 
தேவத்‌ திருமகளிர்‌--இன்‌ பந்‌ 
தேக்கிடுந்‌ தேனிசை கள்‌ சுவை 
தேறிடு நல்லிளமை--நல்ல 
முத்து மணிகளும்‌ பொன்னும்‌ 
நிறைந்த 
முழுக்குடம்‌ பற்பலவும்‌ -- இற்கேநர 
முற்பட்டு நிற்பவனைப்‌ -- பெருந்திரள்‌ 
மொய்த்துப்‌ பணிந்திடுவோம்‌ 
வாரீர்‌! 
7 8. மேற்காட்டிய பாரதியின்‌ மேற்‌ 
கோள்களிலிருந்து வேதகாலமக்கள்‌ இயற்‌ 
கையையே தெய்வம்‌ என எண்ணியதாக 
வும்‌ அம்மக்களின்‌ விருப்பங்கள்முற்றிலும்‌ 
இவ்வுலகக்ததாகவேபொருளை அடிப்‌ படை 
யாகக்‌ கொண்டதாகவே இருப்பதையும்‌ 
பாரதி உணர்ந்து கொண்டிருக்கிறார்‌ என்‌ 
பதைக்‌ காட்டுகிறது, இது அவருடைய 
புற உலகம்‌ உண்மை என்ற கருத்துக்கு 
ஒரு எடுத்துக்‌ காட்டு. 


(3 அதே சமயம்‌ பாரதி ஒரு ஆன்மீக 
வாதியாகவும்‌ இருப்பதால்‌ வேதப்பாடல்‌ 
களில்‌ காணப்படும்‌ இத்தகைய விருப்பங்‌ 
களுக்கு அகவயமான பொருள்‌ சொல்ல 
வும்‌ முற்படுகிறார்‌. ஓரே விஷயத்துக்கு 
இரண்டு பொருள்‌ சொல்லும்‌ இத்தன்‌ 
மைக்குச்‌ சரியான உதாரணமாக பாரதி 
யின்‌ மது” பாட்டு விளங்குகிறது. அப்‌ 
பாட்டில்‌ 
££ பச்சை முந்திரித்‌ தேம்பழங்‌ கொன்று 
பாட்டுப்‌ பாடிநற்‌ சாறு பிழிந்தே 
இச்சை தீர மதுவடித்‌ துண்போம்‌; 
இஃதுதிதென்‌ றிடையர்கள்‌ 
சொல்லும்‌ 
கொச்சைப்‌ பேச்சிற்‌ கைகொட்டி 
நகைப்போம்‌ 
கொஞ்சு மாதரும்‌ கூட்டுனும்‌ கள்ளும்‌ 
இச்சகத்தில்‌ இவையின்ப மன்றோ? 
இவற்றின்‌ நல்லின்பம்‌ வேறொன்று 
முண்டோ? 


411 


என்ற புறவயமான இன்பத்தை “போகி 
போற்றிக்‌ கூறும்‌ பொழுது அதற்கு நேர்‌ 
விரோதமாக யோகி பாடுகிறான்‌. 


பச்சை முந்திரி யன்ன துலகம்‌$ 
பாட்டுப்‌ பாடல்‌ சிவக்களி எய்தல்‌ 
இச்சை தீர உலகினைக்‌ கொல்வோம்‌ 
இனியசாறு சிவமதை உண்போம்‌; 
கொச்சை மக்களுக்‌ கிஃதெளி தாமோ? 
கொஞ்சு மாதொரு குண்டலி சக்தி 
இச்ச கத்தில்‌ இவையின்‌ ப மன்றோ? 
இவற்றின்‌ தல்லின்பம்‌ வேறுள 
தாமோ? 
என்று யோகி பாடுகிறான்‌. போகி உலகப்‌ 
பொருள்கள்‌ இன்பந்துய்ப்பதற்கு உரியன 
என்று பாடுகிறான்‌. அதே சமயம்‌ யோகி 
யோ இன்பத்தை அகவயமானதாகப்‌ 
பார்க்கிறான்‌. இவ்விரண்டு கருத்துக்களுக் 
கும்‌ நடுவில்‌ நின்று ஞானி, புறஉலக இன்‌ 
பமும்‌ உண்மையே, அதே போல அகவய 
மான இன்பமும்‌ உண்மையே என்று பாடு 
கிறான்‌. பாரதியின்‌ தத்துவ நோக்கை நிர்‌ 
ணயிப்பதில்‌ இந்த இரண்டும்‌ உண்மை” 
என்ற கருத்து கணிசமான பங்கு கொண் 
டிருக்கிறது எனலாம்‌. 


8:1 இனி பாரதி வாழ்ந்த காலத்தின்‌ 
சமூக சூழ்நிலையை நாம்‌ ஆராய்ந்துபார்ப்‌ 
பது மிகவும்‌. அவசியமாகும்‌. ஏனெனி௦ 
அவருடையதத்துவதோக்கின்‌ தன்மையை 
அச்சூழ்நிலை தானே உருவாக்கியிருக்க 
முடியும்‌? 


பாரதி வாழ்ந்த காலம்‌ சூரியன்‌ அஸ்த 
மிக்காத வெள்ளை ஏகாதிபத்தியம்‌ இந்த 
நாட்டை அடிமை கொண்டிருந்த காலம்‌. 

. அதே சமயம்‌ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து 
மக்கள்‌ போராடினால்‌ வெற்றி பெறலாம்‌ 
என்ற நம்பிக்கை விதை முளைக்க ஆரம்‌ 
பித்திருந்த காலம்‌, இந்நம்பிக்கை விதை 
1905 வாக்கில்‌ ஆகப்பெரிய ஜார்‌ ருஷ்யா 
ஜப்பானிடம்‌ தோல்வியுற்று மண்டியிட்ட 


412 


போது உலகில்‌ அடிமைப்பட்டுக்‌ கிடந்த 
நாடுகளிலுள்ள மக்களின்‌ மனத்தில்‌ பயி 
ராக அரும்ப ஆரம்பித்திருந்தது. இத்த 
கைய சூழ்நிலையிலேயே பாரதி தேசீய 
கவியாக இலக்கிய வானிலே தோன்று 
கிறார்‌. 


8-2 ஒரு பெரும்‌ ஏகாதிபத்‌ தியத்தை 
எதிர்த்து நிற்க வேண்டிய மக்கள்‌ அன்றி 
ருந்த நிலைகண்டு அவர்‌ மனம்‌ புழுங்கினார்‌. 
மக்களிடையே நம்பிக்கையின்மையும்‌,அச்‌ 
சமும்‌, கவலையும்‌, வறுமையும்‌, ஏற்றத்‌ 
காழ்வும்‌ ஜாதி, மத பேதங்களும்‌ குடி 
கொண்டிருப்பதை அவர்‌ பார்த்தார்‌, 
இவைகளை எல்லாம்‌ களை ந்தால்‌ ஒழிய 
நமக்கு கதி மோக்ஷமில்லை என்று அவர்‌ 
கருதினார்‌. இவ்வுணர்வின்‌ அடிப்படை 
யிலேயே அவர்‌இந்தியத்தத்துவமரபில்தம்‌ 
மக்களை முன்னேறச்‌ செய்ய வழிகாண 
முயன்றார்‌. 

. இத்தகைய அவல நிலயை நீக்க 
பாரதி முதலில்‌ உலகம்‌ இன்ப மயமானது 
என்றஎண்ணம்‌ உருவாகவேண்டும்‌என்‌ ற 
எண்ணினார்‌ உலகம்‌ துன்ப மயமான 
என்ற தத்துவமும்‌, உலகம்‌ பொய்‌”என்ற 
தத்துவமும்‌,இற்திய மக்களிடம்‌ வேரூன்றி 
விட்டது கொடுமை என அவர்‌ உணாந்‌ 
தரர்‌. இப்பண்டைக்காலச்‌ சுமையை மக்‌ 
களின்‌ “தலையிலிருந்து அகற்ற அவர்‌ 
முனைந்தார்‌. 

இது குறித்து அவர்‌ எழுதுகிறார்‌:”' 
5:34 மடங்களிலேயும்‌, கால கேஷேபங்‌ 
களிலும்‌, பஜனைக்‌ கூட்டங்களிலேயும்‌, 
புராணப்‌ படனங்களிலும்‌, மதப்‌ பிரசங்‌ 
கங்களிலும்‌, பிச்சைக்காரக்‌ கூட்டத்திலும்‌ 
வயது முதிர்ந்தோர்‌ சம்பாஷணைகளிலும்‌ 
எங்கே திரும்பினாலும்‌ இந்த “வாய்‌ 
வேதாந்தம்‌”? மலிந்து கிடக்கிறது. 

உலகம்‌ பொய்‌; அது மாயை; அது 
பந்தம்‌; அது துன்பம்‌; அது விபத்து? 


அதை விட்டுத்‌ தீர வேண்டும்‌;*” இந்த 
வார்த்தைதான்‌ எங்கே பார்தீதாலும்‌ அடி 
படுகிறது; ஒரு தேசத்திலே படித்தவர்‌ 
கள்‌, அறிவுடையோர்‌, சாஸ்திரக்காரர்‌ 
எல்லோரும்‌ ஒரே மொத்தமாக இப்படிக்‌ 
கூச்சலிட்டால்‌, அங்கேலெளகிக காரியங்‌ 
கள்‌ வளர்ந்தேறுமா? மனம்‌ 
வாழ்க்கையன் றோ? 


போல்‌ 


பூர்வ மதாச்சார்யர்‌ “பரமார்த்திக? 
மாகச்‌ சொல்லிப்போன. வார்த்தைகளை 
காம்‌ ஓயாமல்‌ லெளகிகத்திலே சொல்லிக்‌ 
கொண்டிருப்பது சரியா? வெகு ஜன 
வாச்கு நமது தேசத்தில்‌ பலித்துப்‌ போய்‌ 
விடாதா? இகலோகம்‌ துன்பமென்று 
நம்பினால்‌, அது துன்பமாகத்‌ தான்‌ முடி 
யும்‌, இந்த உலகம்‌ இன்பம்‌. இதிலுள்ள 
தொழில்‌, வியாபாரம்‌ படிப்பு, கேள்வி, 
வீடு, மலை மக்கள்‌ எல்லாவற்றிலும்‌ ஈசன்‌ 
அளவிறந்த இன்பத்தைக்‌ கொட்டி வைத்‌ 
திருக்கிறான்‌. விதிப்படி நடப்போர்‌ இந்த 
ஸுகங்களை நன்றாக அனுபவிக்கிறார்கள்‌. 
ஈசனுடைய விதி தவறும்‌ கூட்டத்தார்‌ 
துன்‌. படைகிறார்கள்‌”” என்றும்‌ எழுதுகிறார்‌. 


இந்த நாட்டில்‌ மனிதர்களைப்‌ பீடித்‌ 
திருந்த அச்சத்தையும்‌ மிடிமையையும்‌ 
பாரதி மாயை என்றழைத்தார்‌, அக்கருத்‌ 
தையே இன்னும்‌ விரித்து ஆங்கில ஏகாதி 
பத்தியத்தையும்‌ அது தருவதாகச்‌ 


சொன்ன *நல்லரசையும்‌” மாயை என்றே ' 


பாரதி சாடினார்‌. “மாயையைப்‌ பழித்தல்‌” 
என்ற அவரது பாட்டு வெள்ளை ஏகாதி 
பத்தியத்தை எதிர்த்கெழுதப்பட்ட அரசி 
யல்‌ கவிதை என்று ரகுநாதன்‌ , ஐயமற 
நிறுவியிருக்கிறார்‌.*” 


84 பாரதியின்‌ கருத்துப்படி மாயை, 
கலி என்பனவெல்லாம்‌ மனித குலத்தை 
அழிக்க வந்த தீய சக்திகள்‌, அச்சக்தி 
கனை மனிதன்‌ கொல்ல முடியும்‌. அப்படி 


அவற்றை அவன்‌ கொன்று விட்டால்‌ 
அவன்‌ மோட்சம்‌ அல்லது வீடு பேறு 
அடைகின்றான்‌, 


“ கவலை துறந்து இங்கு வாழ்வதே 
வீடு?'*3 


“* கவலைப்‌ படுதலே கருநரகு??*4 என்றும்‌ 
“£ கவலையற்றிருத்தலே முக்தி?” என்றும்‌ 


அந்நிலையைப்‌ பாடும்‌ பாரதி அத்தகைய 
கவலையற்ற நிலையையே அமர நிலை, 
என்றும்‌, அக்வைத நிலை என்றும்‌ அழைத்‌ 
தார்‌. அந்நிலையை மனிதர்கள்‌ இவ்வுல 
கிலே அடையலாம்‌ : என்பதை பாரதி 
பின்வருமாறு தெளிவாகக்‌ கூறுகிறார்‌. 


“ இந்திரனார்‌ உலகினிலே நல்லின்பம்‌ 
இருக்குதென்பார்‌ அதனை இங்கே 
கொண்டெய்தி?345 
“' அமரத்‌ தன்மை எய்தவும்‌ 
இங்குநாம்‌ பெறலாம்‌”? 


இவ்வாறு அமரத்‌ தன்மை பெற்ற 
மனிதர்‌ வாழும்‌ யுகம்‌ கிருதயுகம்‌ என்று 
பாரதி கூறினார்‌. அந்த யுகத்தில்‌ மனிதன்‌ 
கவலை, நோய்‌, துயரம்‌, மரணம்‌, வறுமை, 
ஏற்றத்‌ தாழ்வு போன்ற கலிகளெல்லாம்‌ 
ஒழிந்து, மாயை நீங்கப்‌ பற்று வாழ்வான்‌, 
அத்தகைய நிலையை மனிதனே கொண்டு. 
வந்து விடலாம்‌ என்று பாரதி கூறினார்‌. 


இவ்வரிகள்‌ பாரதியின்‌ கருத்தைக்‌ கூறும்‌. 

பொய்க்குங்‌ கலியை நான்‌ கொன்று 
பூலோகத்தார்‌ கண்முன்னே 

மெய்க்குங்‌ கிருத யுகத்தினையே 
கொணர்வேன்‌; தெய்வ இ ஸு. 
௦௦ மு 

“ கிருத யுகத்தினைக்‌ கேடின்றி நிறுத்த 
விரதம்நான்‌ கொண்டனன்‌ ?**ஈ 

இதே அடிப்படையில்‌ தான்‌ அக்டோபர்‌ 

புரட்சி வெற்றி பெற்று முதல்‌ சோஷலிஸ 

அரசாங்கம தோன்றியதை “'இடி பட்ட 

சுவர்‌ போலக்‌ கலி விழுந்தான்‌! கிருதயுகம்‌ 


413 


ந 


சக்தியைப்‌ பற்றிய 


எழுக-மாதோ!:?** என்று பாரதி வாழ்த்தி 
வரவேற்றார்‌, 
9-1 பாரதியை *ராயந்‌ தளத்நீல்‌ சாத்ராக 


இருந்தார்‌” என்று கூறுவாருமுளர்‌.ஆனால்‌ 
சக்தியை மட்டும்‌ அவர்‌ தெய்வமாகக்‌ 
கொள்ளவில்லை. எல்லா தெய்வங்களும்‌ 
சமமென்று அவர்‌ கூறினார்‌. ஆனல்‌ அவ 
ருடைய பாடல்களிலும்‌, கவிதைகளிலும்‌ 
குறிப்புக்கள்‌ மிகப்‌ 
பரந்த அளவில்‌ காணப்படுகின்றனவே 
யென்றால்‌ அதற்குரிய பதில்‌ சக்தியை 
அவர்‌ சமய மட்டத்திலிருந்து உயர்த்தித்‌ 
தத்துவமட்டத்திற்கே ணன சென்றார்‌ 
என்பதேயாகும்‌. 


சக்தியைப்‌ பிரகிருதியாகவும்‌ 
இயக்கமாகவுமே அவர்‌ கருதினார்‌. 
கீழ்வருமாறு எழுதுகிறார்‌,”” 


ஆதன்‌ 
அவர்‌ 


: உ_பநிஷத்துக்களிலும்வேதத்திலும்‌ 
மாயா” என்ற சொல்‌ பராசக்தியைப்‌ 
குறிப்பது.இடைக்காலத்தில்‌ மாயைபொய்‌ 
யென்றதொரு வாதம்‌ உண்டாயிற்று... 
மாயை (பிரகிருதி அல்லது பராசக்தி) 
பொய்யயில்லை. பொய்‌ தோன்றாது. பின்‌ 
மாறுகிறதேயெனில்‌ மாறுதல்‌ மாயையின்‌ 
இயற்கை. மாயை பொய்யில்லை. அது 
கடவுளின்‌ திருமேனி. இங்கு தீமைகள்‌ 
கொன்றொழித்தற்குரியன, நன்மைகள்‌ 
செய்ததற்கும்‌ எய்துதற்கும்‌ உரியன.” 


- வேதங்களில்‌ வரும்‌ ரிஷிகள்‌ தேவர்‌ 
களைத்‌ துதித்ததை(ஆவாஹனம்‌ செய்தல்‌) 
போலவே சித்தர்களும்‌ யோகிகளும்‌ பிர 
பஞ்ச சக்தியாகிய இயங்கு சக்தியைத்‌ தம்‌ 
முளே நிலைபெறச்‌ செய்ய முடியும்‌ என்று 
நம்பினர்‌. அவ்வாறு செய்தால்‌ அட்டமா 
சித்திகளும்‌ எய்தி நெடுங்காலம்‌ வாழலாம்‌ 
என்றும்‌ நம்பினர்‌, உலகம்‌ நித்தியம்‌ என்ற 
கருத்தின்‌ அடிப்படையில்‌ தான்‌ அவர்கள்‌ 


இக்கருத்தை உருவாக்கிக்‌ கொண்டனர்‌. 


பாரதியின்‌ கவிதைகளிலும்‌ இக்கருத்தின்‌ 
413 


பாதிப்பு உண்டு. பாரதி பின்வருமாறு 
கூறுகிறார்‌.”" 


உ உட்செவி திறக்கும்‌ அகக்கண்‌ 
ஒளிதரும்‌ 
அக்கினி தோன்றும்‌; ஆண்மை 
வலியுறும்‌ 
திக்கெலாம்‌ சென்று ஐயக்கொடி 
நாட்டலாம்‌ 
கட்செவி தன்னைக்‌ கையிலே 
யெடுந்கலாம்‌ 
விடத்தையும்‌ நோவையும்‌ வெம்பகை 
யதனையும்‌ 
துச்சமென்‌ றெண்ணித்‌ துயரிலா கிங்கு 
நிச்சலும்‌ வாழ்ந்து நிலைபெற்‌ 
றோங்கலாம்‌ 
அச்சந்‌ தீரும்‌ அமுதம்‌ விளையும்‌ 
வித்தை வளரும்‌; வேள்வி ஓங்கும்‌ 
அமரத்‌ தன்மை எய்தவும்‌ 
இங்குநாம்‌ பெறலாம்‌ இஃதுணர்‌ 
வீரே?” 


அத்தகைய சக்தி தனக்கு மட்டுமே ஏற்‌ 
பட வேண்டுமென்ற .ரித்தரைப்‌ போல 
அவர்‌ நின்று விடவில்லை. அத்தகைய 
சக்தி நாட்டு மக்களுக்கும்‌ தேவை என்று 
அவர்‌ கருதினர்‌. நாட்டு மக்கள்‌ வறுமை 
நீங்கி வாழுவதும்‌, மானுடச்‌ சாதி ஒன்‌ 
றென நன்று வாழுவதும்‌ அந்த இயங்கு 
சக்திக்‌ ருள்‌ அடக்கம்‌ என்று அவம்‌ எண்‌ 
ணினார்‌.” 


உ நாட்டு மக்கள்‌ பிணியும்‌ வறுமையும்‌ 
நையப்‌ பாடென்றொரு தெய்வங்‌ 
கூறு மே! 
கூட்டு மானுடச்‌ சாதியை ஓன்றெனக்‌ 
கொண்டு வையம்‌ முழுவதும்‌ 
பயனுறப்‌ 
பாட்டிலே யறங்‌ காட்டெனும்‌ ஓர்‌ 
தெய்வம்‌ 
நாட்டு மக்கள்‌ நலமுற்று வாழவும்‌ 
நானி லந்தவம்‌ மேனிலை எய்தவும்‌ 


©0806 564 66 ௦6௨ 20 


மூட்டு மன்புக்‌ கனலொடு வாணியை 
முன்னு கின்ற பொழுதெ லாங்குரல்‌ 
காட்டி அன்னை பராசக்தி ஏழையேன்‌ 
கவிதை யாவுந்‌ தனக்கெனக்‌ 
கேட்கின்றாள்‌? ” 


98 இவ்வாறாகத்‌ தணி மனிதனுக்கு 
சித்தி யளிக்கும்‌ சக்தியை நாட்டு மக்களுக்‌ 
கும்‌ பின்னர்‌ உலக முழுவதிலும்‌ எங்கு 
கொடுமை அழிக்கப்பட்டாலும்‌ அச்செய 
லுக்கும்‌ ஆக விரிந்த பொருளில்‌ அவர்‌ 
பயன்‌ படுத்துகிறார்‌. அதனால்தான்‌ 
இரணியன்‌ போல்‌ அரசாண்ட ஐள்‌” 
வீழ்ந்ததை “மாகாளி பராசக்தி உருசிய 
நாட்டினிற்‌ கடைக்கண்‌ வைத்தாளங்கே 
ஆகா பவென்‌்றெழுந்தது பார்யுகப்‌ 
புரட்சி??** என்று அவர்‌ பாடினார்‌. அதன்‌ 
மூலம்‌ மனித முயற்சியையே அவர்‌ புகழ்ந்‌ 
திருக்கிறார்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


பாரதியின்‌ தத்துவ நோக்கு மனிதன்‌ 
உலகில்‌ அடிமை நீங்கி இன்பமாக வாழ 
வேண்டும்‌ என்பதும்‌ அப்படி வாழ அவ 
னால்‌ ' முடியும்‌ என்பதும்‌ ஆகும்‌, இந்‌ 
நோக்கு அவருடைய தலைசிறந்த உலகு 
தழுவிய மனிதாபிமானத்தையும்‌, தேசப்‌ 
பற்றையும்‌, சமதர்மப்‌ பற்றையும்‌ தன்னுள்‌ 
கொண்டது எனலாம்‌. அன்று நிலவிய 
சமூகச்‌ சூழ்நிலையே அவருக்கு அத்தகைய 
நோக்கை உண்டாக்கித்‌ தந்தது என்றும்‌ 
கூறலாம்‌, 


எ£3 இந்தத்‌ தத்துவ நோக்குக்கு 
இயைந்தவாறே பாரதியின்‌ தத்துவச்‌ 
சார்பும்‌ அமைந்தது. இந்தியத்‌ தத்துவங்‌ 
களில்‌ தமது தத்துவ நோக்குக்கு முற்றி 
லும்‌ இயைந்த தத்துவம்‌ ஏதுமில்லையென்று 
கண்ட பாரதி வேதங்களையே தமது தந்து 
வத்தின்‌ அடிப்படையாகக்‌ கொண்டார்‌ 
எனலாம்‌. அவருடைய தந்‌ துவ நோக்‌ 
கின்‌ அடிப்படையாக விளங்கும்‌ உலக 
நித்தியக்‌ கருத்தும்‌, மனிதர்கள்‌ கூட்டாக 


உண்டு இன்புற்று வாழ்ந்த இனக்குழு 
வாழ்க்கையும்‌ வேதங்களிலே இருக்கக்‌ 
பாரதி அவற்றை நேரடியாகச்‌ 
சார்ந்து நின்றார்‌ எனலாம்‌. 


கண்டு 


பாரதி உலகம்‌ நித்தியம்‌ என்று நம்பும்‌ 
ஆன்மீக வாதி என்று சொன்னோம்‌. புற 
உலகில்‌ காணும்‌ தீமைகளை ஒழித்து இன்‌ 
பத்தைக்‌ கொண்டு வரவேண்டும்‌ என்ற 
வேட்கையை வெளியிடும்‌ பொழுது அவர்‌ 
தலைசிறந்த மனிதாபிமானியாகவும்‌ ஏகாதி 
பத்திய எதிர்ப்பு வீரராகவும்‌ காட்சிஅளிக்‌ 
கிறார்‌, அவருடைய உலக நித்தியக்‌ 
கருத்து இந்நிலைக்குத்‌ துணை நிற்கிறது. 
அதே சமயம்‌ பிரச்னைகளுக்கு அகவய 
மான தீர்வு காணவும்‌ அவர்‌ முற்படுகிறார்‌. 
இது ஒரு ஆன்மீக வாதி என்ற நிலையினால்‌ 
உண்டாவது. 


நாம்‌ எடுத்துக்‌ காட்டிய *மது*கவிதை 
யில்‌ வரும்‌ “யோகி? என்ற நிலையிலும்‌, 
அவர்‌ சிந்தித்திருக்கிறார்‌. ‘போகி? என்ற 


. நிலையிலும்‌ அவர்‌ பாடியிருக்கிறார்‌, முதல்‌ 


நிலையைக்‌ காட்டிலும்‌ போகி என்ற நிலை 
யில்‌ நின்று வெளியிட்டிருக்கும்‌ கருத்துக்‌ 
கள்‌ காலத்தை வென்று அமரத்வம்‌ பெற்று 
நிற்கும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


ரவு! 


10:0 இதுகாறு* ஆராய்ந்தவற்றிலி 
ருந்து நாம்‌ கீழ்க்கண்ட முடிவுகளுக்கு 


வரலாம்‌. 


10 :1 பாரதி இந்தியத்‌ தத்துவங்களை 
அறிந்திருந்தார்‌. ஆனால்‌ அவற்றில்‌ எவற்‌ 
றோடும்‌ முழுமையாகத்‌ தன்னை இணைத்துக்‌: 
கொள்ளவில்லை. உலக நித்தியக்‌ கருத்‌ 
தும்‌ எல்லாவுயிரும்‌ ஜடப்‌ பொருள்களும்‌ 
இறைவனே என்பதும்‌ அவருடையகொள்‌ 
கை.அத்தோடு இறைவன்‌ ஒருவனேஎன்ப 
தும்‌௮வணைப்‌ பல வடிவங்களால்‌ வணங்க 
லாம்‌ என்பதும்‌ அவருடைய மதம்‌. இக்‌ 


415 


காரணங்களால்‌ அவரை நாம்‌ ஒரு அபய 

மீக வாத்‌ (subjective idealist) என்று 
சொல்வதைக்‌ காட்டிலும்‌ வேதங்களின்‌ 
மேல்‌ பற்றுக்‌ கொண்ட ஒரு புறவய ஆன்ம்ந 
anf (objective idealist) என்று முடிவு 
கட்டுவதே சரியாரும்‌. 


10: 2 உலக திற்தியக்‌ கருத்து, இயற்கை 
இ பாடு இயைந்து இயற்கையை வணங்கும்‌ 
தன்மை, கூட்டு வாழ்க்கை ஆகியவற்றை 
'வேதங்களில்கண்டு அவற்றால்‌ கவரப்பட்டு 
GC ப்‌ ்‌்ங்களையேஅவர்நேரடியாகச்‌ சார்ந்து 
நின்றார்‌. அப்படி அவர்‌ சார்ந்ததற்கு அவ 
ருடைய மனிதாபிமானமும்‌, தேசபக்தியும்‌ 


அவர்‌ வாழ்ந்த காலமும்‌ சேர்ந்து அவர. 
டம்‌ ஏற்படுத்திய தத்துவ நோக்கே காரி 
ணம்‌ ஆகும்‌. 


10-4 ஒரு புறவய ஆன்மீக வாதியாக 
நின்று அவர்‌ பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வு 
காண முயன்றார்‌. அவ்வகையில்‌ அகவய 
மாகவும்‌, புறவயமாகவும்‌ விடைகள்‌ கண்‌ 
டார்‌. அகவயமாக அவர்‌ வெளியிட்ட 
கருத்துக்களைக்‌ காட்டிலும்‌ புற உலக நித்‌ 
தியத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு 
அவர்‌ வெளியிட்ட கருத்துக்களும்‌ கவிதை 
களும்‌ காலத்தை வென்று நிற்கும்‌ என்‌ 
பதில ஐயமில்லை , 


0மற்கோள்களும்‌, ௮) தாரங்களும்‌ 


Whitman and Bharathi ௨௨ Vedantists'-V. Sacli- 


thanandan, Paper submitted to the Ist international 
Tamil researcl: conference -Proccedings vol.-I1 p.217 


2. ஒப்பியல்‌ இலக்கியம்‌--கலாறிதி ௧. கைலாசபதி -- பாசி 
நிலையம்‌ சென்னை--பக்‌, 218. 


3. பாரதியார்‌ கவிதைகள்‌ -சுயசரிதை--24ம்‌ பாடல்‌, 


3, பாரதியார்‌ கவிதைகள்‌ -- சான்றோர்‌ கவிதை -- ஆபே 
ண்‌ ந்‌, சா. i 


3. பகவத்‌ கீதை முன்னுரை பாரதி நூல்கள்‌--வசனங்கள்‌ 
பாரதி பிரசுராலயம்‌ சென்னை. 194]. பக்கம்‌ 24] & 256. 
0, பாரதி அறுபத்தாறு கவிதை--4&5ம்‌ பாடல்கள்‌, 


7. ஞானரதம்‌--பாரதி நூல்கள்‌ வசனங்கள்‌ -- பாரதி பிரசு 
ர! லயம்‌---1941 சென்னை--பக்கம்‌ 20-0], ' 


8, பாரதியார்‌ கவிதைகள்‌--பொய்யோ மெய்யோ என்ற 


பாரதி தமிழ்‌--பெ, தாரன்‌--சக்தி தர்மம்‌ என்ற 
இரை பக்கம்‌ 204-205 


பாரதி நூல்கள்‌--வசனங்கள்‌--பதஞ்சலி யோக சூத்‌ 
திரம்‌--ஸமாதி பாதம்‌--மொழி பெயர்ப்பு--பக்கம்‌ 116-121 


11. அமரகவி பாரதியார்‌ கட்டுரைகள்‌-தத்துவம்‌.ரீமகள்‌ 
கம்பெனி, சென்னைஃ], பக்கம்‌ 40. 


11(௰) பாரதி தமிழ்‌- பெ. தூரன்‌ - சக்தி தர்மம்‌ - பக்கம்‌ 
ல 904 905 


15. பாரதியார்‌ கவிதைகள்‌ ிகாயகர்‌ நான்மணிமாலை... 
20.ம்‌ பாடல்‌ 


13. பாரதி நூல்கள்‌--வசனங்கள்‌ _— பகவத்‌ கீதை பன்‌ 
னுரை பக்கம்‌ 280, 281, 282. 
௯ 


14. அதே புத்தகம்‌ பக்கம்‌ 277 

15. — _— 278 

16. _— _— 282 

17 ண்‌ _— 277 

18, 19, 20. அதேபுத்தகம்‌, பக்கம்‌ 116-121 பதஞ்சலி 
யோக சூத்திரம்‌ 

2]. பாரதியார்‌ கவிதைகள்‌ உயிர்‌ பெற்ற தமிழர்‌ பர்ட்டு 

22, பாரதியார்‌ கவிதைகள்‌--தெய்வப்‌ பாடல்கள்‌ தொகுதி 

கண்ணன்‌ பிறப்பு, 


28. அதே புத்தகம்‌ அதே பாடல்‌ 
24, — பாரதமாதா என்ற பாடல்‌ 
22. — பாரதமாதா நவரத்தின மாலை, வரிகள்‌ 
்‌ ண 20-25 
9, பாரத தேவியின்‌ திருத்தசாங்கம்‌ 
வெண்பா 9. 
எத 
ணி 


— தேசீய இயக்க பாடல்‌- சத்ரபதி சிவாஜி 
வரிகள்‌ 16.17 


28, -- தெய்வப்‌ பாடல்கள்‌-வையம்‌ முமுவதும்‌ 
என்ற பாடல்‌ 

29 அட தேசமுத்து மாரி பாடல்‌ 

30 வ பல்வகைப்‌ பாடல்கள்‌. முரசு பாடல்‌ 

21 4 பாரதி அறுபத்தாறு- பாடல்‌ 17 

32 


பக்கம்‌ 272.278 


33 வேத ரிஷிகளின்‌ கவிதை, பக்‌. 162. 163 


௦4 பாரதியார்‌ கவிதைகள்‌.பார தி அறுபத்தாறு, 60ம்பாடல்‌ 
95 மி. Chattopadyaya-Indian philosophy - Peoples 
publishing House. May 1964-Page 33 

36 ற, Chattopadyaya-Lokayata-Peoplos’ publish- 
ng House. July 1959 -Page 550 

87 தேவி பிரசாத்‌ சட்டோபாத்யாயா இந்திய ஆன்மீ 9 
வாதம்‌ ஓர்‌ அறிமுகம்‌-ஆராய்ச்சி முதல்‌ இதம்‌ - பக்கம்‌ 103 


38 பாரதி நூல்கள்‌ - வசனங்கள்‌ - பக்கம்‌ 210.211 வேத 
ரிஷிகளின்‌ கவிதைஃமுடிவுரை 


99 பாரதியார்‌ கவிதைகள்‌ஃதி வளர்த்திடுவோம்‌ பாடல்‌ 


40 _— “மது" கவிதை 

41 பாரதி நரல்கள்‌-வசனங்கள்‌ .. தராசு கட்டுரை. பக்கம்‌ 
799. 734 

42 ரகுகாதன்‌.மாயையைப்‌ பழிததல்‌ ஒரு விசாரணை என்ற 

கட்டுரை.தீபம்‌ ஆகஸ்ட்‌ 1967 இதழ்‌ 


43 பாரியார்‌ கவிதைகள்‌--அறிவே தெய்வம்‌ என்ற பாடல்‌ 


41 -- விகாயகர்‌ நான்மணி மாலை, பாடல்‌ 90 
கீ — சக்திக்‌ கூத்து என்ற பாடல்‌ 

46 _—- விநாயகர்‌ நான்மணி மாலை பாடல்‌ 4 
47 -_ -— பாடல்‌ 39 
48 _—- வி பாடல்‌ 40 
49 “புதிய ருஷ்யா? பாடல்‌ 


0 பாரதி நூல்கள்‌ - வசனங்கள்‌ - பகவத்‌ கீதை முன்னுரை 
பக்கம்‌ 282 & 284 


௦1 பாரதியார்‌ கவிதைகள்‌ஃவிநாயகர்‌ நான்மணி மாலை 
பாடல்‌ 4 
தெய்வப்‌ பாடல்கள்‌--பராசக்தி பாடல்‌ 


புதிய ருஷ்பா--பாடல்‌ 


417 


இந்தியச்‌ சிந்தனை 


மரபு பற்றி 


மார்க்சீய மதிப்பீடு 


[இந்தியச்‌ சிந்தனை மரபில்‌, ஆன்மீகவாதத் நள்‌ 
கோட்பாடுகள்‌ வளர்சி பெற்ற முறையை வேதம்‌, உப 
நீஷதம்‌, கீதை என்ற நூப்நவின்‌ கருத்நுந்நளிலிருந்து 
ஆசிரியர்‌ எடுந்துக்காட்டுகிறார்‌. அவற்றில்‌ நநைபீல்‌ பிரம்‌ 
மீட்‌ என்ற பரமாத்மக்கருத்து வளர்ச்சியை ஆசிரியர 
சுட்டிக்காட்டுகிறுர்‌. பிர்காலத்தில்‌ பிரம்மம்‌ என்ற கரந்து 
சங்நரரால்‌ உருளாக்கப்பெற்றது. அது எள்ளாறு கீதை 
ரன்‌ கருத்தினின்றும்‌ மாறுபடுகிறது என்று சுட்டிக்காட்டி 
ஆன்மீக வாநக்கருந்துக்களள்‌ பல வேறுபாடுதல்‌ 
உள்ளன என்று ருறிப்பிடுகிறர்‌. பிரம்‌ 
மம்‌ என்ற கருத்து வேநதால்முதல்‌, சங்கரர்‌ காரி) 
வளர்ச்சி பெற்ற விதத்தை, மார்க்ஸிய தந்நுல 
வாதிகள்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌ என்று ஆரியர்‌ 
சிறிவுறுத்துகிறார்‌ -- ஆரிய] 


இ; தய தத்துவம்‌ என்று தலைப்பு 
கொடுப்பதற்குப்‌ பதிலாக “இந்‌ 
தியச்‌ சிந்தனை?” என்ற சொற்றொடரை 
வேண்டுமென்றே பயன்‌ படுத்தியுள்ளேன்‌. 


சிந்தனை என்ற சொல்லின்‌ பொருள்‌ 
எல்லை, தத்துவம்‌ என்ற சொல்லின்‌ 


பொருளெல்லையைவிட விரிவானது. தத்‌ 
துவம்‌ சித்தனையின்‌ மீது செல்வாக்கு 
செலுத்துகின்றது. அனால்‌ அவ்விரண்‌ 
டின்‌ எல்லைகள்‌ சமமானடையல்ல. சமய 
நம்பிக்கைகள்‌, ஓழுக்க விதிகள்‌, பண்பாட 


418 


டட அணை 


க க. ப வா... 


Y. பலராபஷர்த்தி 


டுச்‌ சிந்தனைகள்‌ இவையாவும்‌ சிந்தனை 
என்ற சொல்லின்‌ பொருளிலடங்கும்‌. தத்‌ 
துவம்‌ என்று நாம்‌ அழைக்கும்‌ அறிவியல்‌ 
அக வயமானதும்‌, சமூகத்‌ தன்மையுடை 
யதும்‌ ஆகும்‌. ஜடத்திற்கும்‌, மனத்திற்கு 
முள்ள தொடர்பு, விஞ்ஞான வளர்ச்சி 
யில்லாத காலத்தில்‌ அகவயமான சிந்‌ 
தனையோட்டமாகவேமிருக்க முடியும்‌. 
மனிதனுக்கும்‌. சமுதாயத்திற்குமுள்ள 
உறவு சமூகத்‌ தன்மை வாய்ந்தது. சமூக 
ஒழுக்க விதிகளும்‌ இதன்‌ ஓர்‌ அம்சமாகும்‌. 


இந்தியச்‌ சிந்தனையின்‌ அடிச்‌ சரட்‌ 
டைப்‌ புரிந்து கொண்டு அதனோடு விவா 
தங்கள்‌ நடத்த மார்க்ஸீயம்‌ தயாராக 
பீருக்கவேண்டியகாலம்‌ நெருங்கிவிட்டது. 
அவ்வடி.ச்‌ சரடு யாது? 


1. நம்‌ நாட்டின்‌ சிந்தனையில்பகவத்‌ 
கீதையும்‌, அதன்‌ மீது எழுதப்பட்ட உரை 
களும்‌ ஓர்‌ அம்சமாகும்‌, 

2. சங்கராச்சாரியாரின்‌ அத்துவை 
தமும்‌, அதன்‌ மீது விவேகானந்தர்‌, அர 


விந்தர்‌, ராதாகிருஷ்ணன்‌ முதலியோர்‌ 
கூறிய விளக்கங்களும்‌ இரண்டாவது 
அம்சமாகும்‌, 


இதுவரை மார்க்ஸீய அறிஞர்கள்‌ இந்‌ 
தியத்‌ தத்துவத்தின்‌ பொருள்‌ முதல்‌ 
வாதம்‌, கடவுள்‌ மறுப்புக்‌ கொள்கை, ஐய 
வாதம்‌ முதலிய அம்சங்கள்‌ பற்றி நன்றா 
கவே ஆராய்ந்துள்ளனர்‌. மேற்கூறிய 
அம்சங்களுள்‌ உலகாயதம்‌ முதல்‌ அம்சத்‌ 
திலும்‌, சாங்கியமும்‌. வைசேஷிகமும்‌ 
இரண்டாவது அம்சத்திலும்‌, பெளத்தம்‌ 
மூன்றாவது அம்சத்திலும்‌ இடம்‌ பெறும்‌. 
புராதன மந்திர முறைகள்‌ ஊடுருவியுள்ள 
பூர்வ மீமாம்சம்‌ கூட மார்க்ஸீயஆராய்ச்சி 
யாளர்களின்‌ கருத்தைக்‌ கவர்ந்துள்ளது. 
சிருஷ்டி கர்த்தாவான கடவுளை அதுமறுப்‌ 
பதோடு மந்திர சக்தியை படைப்பாற்ற 
லாக அது ஓப்புக்கொள்ளுவதுதான்‌ 
மார்க்ஸீய வாதிகள்‌ இத்தத்துவப்‌ போக்‌ 
கைக்‌ கூர்ந்து நோக்குவதற்குக்‌ காரண 
மாகும்‌. சில ஆராய்ச்சியாளர்கள்‌ மந்திர 
நம்பிக்கை, கடவுள்‌ . நம்பிக்கையைவிட 
மனிதனைச்‌ செயலூக்கம்‌ கொள்ளச்‌ செய்வ 
தால்‌ அது முற்போக்கான நம்பிக்கை 
என்று கூட விவாதிக்கிறார்கள்‌. 


இதனை ஒதுக்கி விட்டால்‌ நம்முடைய 
'ஆராய்ச்சிகளெல்லாம்‌ இப்பிரச்சினை யின்‌ 
விளிம்பில்தான்‌ நிற்கிறது. நடுநாயகமான 
அம்சத்தைப்‌ பற்றி நாம்‌ ஆராயவில்லை. 


யெளத்தம்தான்‌ மற்ற எல்லாத்‌ தத்‌ 
துவப்‌ போக்குகளைக்‌ . காட்டிலும்‌ ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு மேலாகமக்கள்மனத்தைக்‌ 
கவர்ந்திருந்தது. (கி, மு. 500 முதல்‌ 
கி. பி. 500 வரை) : இது தவிர மற்றெல்‌ 
லாத்‌ தத்துவங்களும்‌ (சாங்கியம்‌, வைசே 
ஷிகம்‌, லோகாயதம்‌, பூர்வ மீமாம்சம்‌) 
தாங்கள்‌ மிகச்‌ செல்வாக்குப்‌ பெற்றிருந்த 
காலத்தில்‌ கூட அவ்வத்‌ தத்துவங்களைப்‌ 
பின்‌ பற்றுவோரிடையே தான்‌ முடங்கிக்‌ 
- கிடந்தன... . சாங்கியம்‌ பல மாறுதல்‌ 
களுக்கு உள்ளாயிற்று: 
யாக யக்ஞங்கள்‌ நடைபெற்று வந்த 


பூர்வ மீமாம்சம்‌ ” 


காலம்‌ வரை பிராமண க்ஷத்திரிய வரு 
ணத்தாரிடையே செல்வாக்குப்‌ பெற்று 
விளங்கியது, வைசேஷிகம்‌ தருக்க வாதி 
கள்‌ சிலரிடம்‌ மட்டும்‌ ஒடுங்கிக்‌ கிடந்தது 
உலகாயதத்தைச்‌ . சுரண்டும்‌ வர்க்கத்‌ 
தினர்‌ காலடியில்‌ போட்டு நசுக்கி விட்ட 
னர்‌, 


கீதை தோன்றியதற்குப்‌ பின்‌ இந்தி 
யச்‌ சிந்தனைப்‌ போக்கில்‌ அது பெரும்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றுவிட்டது. இன்றும்‌ 
அச்செல்வாக்கு குறையவில்லை. 


நீதையின்‌ காலம்‌ 


பல காரணங்களினால்‌ கி, பி, 100. 
200க்கு இடைப்பட்ட காலத்தில்‌ கீதை 
இயற்றப்படடிருக்கலாம்‌ என நான்‌ கருது 
கிறேன்‌. 


கபில சாங்கியம்‌ என்னும்‌ பழைய 
சாங்கிய முறையும்‌ பிற்காலத்து சாங்கிய 
அறிதல்‌ முறையும்‌ கீதையின்‌ சிந்தனையில்‌ 
முக்கியமான இடம்‌ பெறுகின்றன. பக்தி. 
அம்சத்தில்‌ வாசுதேவ வணக்கம்‌, இதன்‌ 
மக்கியப்‌ போக்காகக்‌ காணப்படுவதால்‌ 
கதை அவ்வணக்கம்‌ தோன்றிய கால 
மாகிய கி. பி. ]00க்குப்‌' பின்‌ தோன்றிய 
தாகலாம்‌. பாதராயணர்‌ எழுதிய்‌ உத்தர 
மீமாம்சம்‌ என்னும்‌ நூலின்‌ அம்சங்கள்‌ 
கீதையில்‌ காணப்படவில்லை. எனவே 
பாதராயணர்‌ காலத்திற்கு முன்பே கீதை 
இயற்றப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 


ஞானம்‌, கர்மம்‌ என்னும்‌ பிரச்சினை 
கள்‌ பற்றி கீதை விவாதிக்கிறது. ஞானம்‌ 
என்பதைக்‌ கொள்கை என்றும்‌, கர்மம்‌ 
என்‌ பதைச்‌ செயல்‌ என்றும்‌ வேறு சொற்‌ 
கூறலாம்‌.  இவ்விரண்டிற்கு 
மிடையே ஒரு நடுவழிப்‌ பாதையை கீதை 
வகுத்துக்‌. காட்டுகிறது. ஆசையும்‌ தன்‌ 
னலமுமில்லாமல்‌ கர்யம்‌ புரிய வேண்டு 
மென்றும்‌, ஞானம்‌ அதைவிட மேன்ழை 


குளரல்‌ 


419 


யானதென்றும்‌ கீதை பேரதிக்கிறது. 
ஞானம்‌ பெற்ற காலத்திலும்‌ கர்மத்தைக்‌ 
கைவிடலாகாது. 


இப்பிரச்சினை குறித்த விவாதம்‌ இந்‌ 
திய அறிவாளிகளிடையே கண்வ, சுங்க 
மன்னர்களின்‌ ஆட்சிக்‌ காலத்‌ ல்‌ (கி. பி, 
100) பெரிதும்‌ நடைபெற்றது. 


அக்காலத்தில்‌ கர்மம்‌ என்பது யாக 
யக்ஞ சடங்குகளைக்‌ குறித்தது. ஞானம்‌ 
என்ற சொல்‌ பெளத்தத்‌ துறவு நிலையைக்‌ 
குறித்தது. “சடங்குகளுக்கும்‌ துறவு 
நிலைக்குமிடையே ஒரு நடுப்‌ பாதையை 
கீதை வகுத்துக்‌ கொடுத்தது. நிஷ்காம்ய 
கர்மம்‌ (ஆசையற்ற செயல்‌) என்ற கீதை 
யின்‌ மையக்கருத்து நாகார்ச்சுனரின்‌ 
வஜ்ர சேதிகம்‌ (ஐயம்‌ தொலைக்கும்‌ வழி) 
என்ற கருத்தின்‌ வளர்ச்சியாகும்‌, 


மேற்கூ.றியன யாவும்‌ கீதை கி, பி. 
100க்கும்‌ 200க்கும்‌ இடைப்பட்ட காலத்‌ 
தில்‌ இயற்றப்பட்டது என்பதற்குச்‌ சான்று 
களாகும்‌. 


உபநிஷத காலத்திலிருந்து இந்தியத்‌ 
தத்துவ அறிஞர்கள்‌ கொள்கைக்கும்‌, 
செயலுக்கும்‌ இடையேயுள்ள முரண்பாடு 
பற்றி விவாதித்து வந்துள்ளனர்‌. 


உபநிஷதங்கள்‌ சடங்குகளைப்‌ . போற்‌ 
றவில்லை. அகவயமான கற்பனையைப்‌ 
போற்றி வளர்த்தன. வருண பேதங்களை 
ஓப்புக்‌ கொள்ளவில்லை. ஆத்மா, பர 
மாத்மா என்னும்‌ தனி ஆன்மா பொது 
ஆன்‌ மா என்ற கருத்துக்களை விவரித்தன, 


இங்கு ஒரு முக்கிய வீஷயத்தை வலி 
யுறுத்த வேண்டும்‌. ஆத்மா, பரமாத்மா 
என்ற இரண்டு தத்துவக்‌ கருத்துக்களில்‌ 
இரண்டாவது சமூகத்‌ தொடர்புடையது. 
மேனாட்டுத்‌ தத்துவங்களில்‌ இச்சமூகத்‌ 


420 


தொடர்பைக்‌ காணமுடிவதில்லை, அங்கு 
கடவுளையும்‌, மனிதனையும்‌ பற்றிய தத்து 
வங்கள்‌ பேசுகின்றன, மனிதன்‌ வளர்ச்சி 
பெற்று விஞ்ஞானம்‌ முன்னேறிய காலத்‌ 
தில்‌ கடவுள்‌ என்ற கருத்து பின்னிலைக்குச்‌ 
சென்றது. இந்தியாவில்‌ இத்தகைய சமூக 
செயல்பாடு நிகழவில்லை. நவீன நாகரிகத்‌ 
தின்‌ தாக்குதலால்‌ தற்காலத்தில்தான்‌ 
விஞ்ஞான முன்னேற்றம்‌ தொடங்கியுள்‌ 
ளது. இக்காரணத்தால்தான்‌ கடந்த3000 
ஆண்டுகளாக உபநிஷத காலம்தொடங்கி 
இந்திய தத்துவம்‌ மனிதனது கற்பனைப்‌ 
படைப்புகளான ஆத்மா, பரமாத்மா என்‌ 
னும்‌ இரண்டு கருத்துக்களைச்‌ சுற்றிச்‌ 
சுழன்று வந்துள்ளது. 


புத்தர்‌ இம்முரண்பாட்டை “ஆன்மா 
இல்லை” என்று கூறுவதன்‌ மூலம்‌ தீர்த்து 
வைத்தார்‌. உலகத்திலும்‌ சுவர்க்‌ 
கத்திலும்‌ மனிதன்‌ அடைய விரும்‌ 
பும்‌ ஆசைகளே அக்காலத்தில்‌ ஆன்மா 
எனப்பட்டது. கற்பனைச்‌ சிந்தனை முறை 
களை புத்தர்‌ வெறுத்து ஒதுக்கினார்‌. செய 
லையும்‌, முக்கியமாக சமூகச்‌ செயல்பாட்‌ 
டையும்‌ (அஷ்டாங்க மார்க்கம்‌) அவர்‌ 
வலியுறுத்தினார்‌. பிற்காலத்தில்‌ கீதை 
தோன்றுகிற காலத்தில்‌ நாகார்ச்சுனரின்‌ 
கற்பனைச்‌ சிந்தனைத்‌ தத்துவம்‌ முழு 
வடிவம்‌ பெற்று வழங்கி வந்தது. இது 
தவிர்க்க முடியாததாக இருந்தது, புத்த 
ரின்‌ குணச்சித்திரத்தின்‌ செல்வாக்கும்‌, 
அசோகனது தயாளமும்‌ இது முற்றிலும்‌ 
கற்பனா வாதமாக மாறிவிடாமல்‌ தற்காலி 
கமாகத்‌ தடுத்தன. இவ்விரண்டு தடை 
களும்‌ நீங்கியவுடன்‌ கற்பனைப்‌ போக்கு 
கள்‌ அதிகமாயின. பக்தி அம்சமும்‌, ஆன்‌ 
மீக வாதச்‌ சிந்தனைகளும்‌ மலிந்த தத்து 
வங்களோடு போட்டியிட்டுப்‌ போராட 
வேண்டிய நிலையில்‌ கற்பனைப்‌ போக்குகள்‌ 
பெளத்த தத்துவத்தில்‌ மிகவும்‌ அதிக 
மாயின. 


இவ்வாறு போராட்டம்‌ மிகுதியா 
யிற்று. மாத்யமிக வாதம்‌ என்ற சூன்ய 
வாதத்தை நாகார்ச்சுனர்‌ உருவாக்கினர்‌. 
உலகில்‌ எதுவும்‌ உண்மையல்ல, சூன்‌ 
பயமே உண்மையென்னும்‌ உலக மறுப்புக்‌ 
வொள்கைதான்‌ அது, இதன்‌ பின்‌ 
பெளத்தத்தின்‌ ஒரு பிரிவான விஞ்ஞான 
வாதம்‌ தோன்றியது. இதுவே சங்கரரின்‌ 
அத்துவைத தத்துவத்திற்கு அடிப்படை 
யாயிற்று. இர்‌ தனா சமயத்தினுள்‌ ளே 
இப்போராட்டங்கள்‌ நிகழ்த்து கொண்டி 
ருந்தபோது, வைதீக மதங்களினுன்ளூர்‌, 
இதேதே போராட்டங்கள்‌ நடந்து கொண்டி. 
முந்தன. இப்போராட்டங்கள்‌ அனைத்தின்‌ 
முடிவாகவும்‌, : இச்சிந்தனைப்‌ பிரச்சினை 
களுக்கு தீர்வாகவும்‌, கி. பி, 100--200இல்‌ 
கீதை தோன்றியது. 


ஆந்திரதேசத்தின்‌ மலைகளில்‌ வசித்த 
நாகார்ச்சுனரும்‌, கங்கைநதிதீரத்தில்‌ 
வாழ்ந்த கீதையின்‌ ஆசிரியனும்‌ ஒரே பிரச்‌ 
சின க்குத்‌ தீர்வு காண முயன்றனர்‌. 
காகார்ச்சுனர்‌ வஜ்ரசேதிகம்‌ என்ற நூலை 
(பும்‌, கீதாச்சார்யர்‌ கீதையையும்‌ எழுதி 
னார்கள்‌. 


கீதையில்‌ உள்ளடக்கம்‌. 


கீதையில்‌: 18 அத்தியாயங்கள்‌ 
உள்ளன. மரபுவழி உரையாசிரியர்கள்‌ 
கீதையை மூன்று பகுதிகளாகப்‌ பிரித்த 
னர்‌. ஒவ்வொறருபகுதியிலும்‌ ஆறு ஆறு 
அத்தியாயங்களை அடக்கினர்‌. முதற்‌ 
பகுதியில்‌ கர்மம்‌ (செயம்‌) இரண்டாவது 
பகுதியில்‌ ஞானம்‌ (அறிவு) மூன்றாவது 
பகுதியில்‌ பக்தி அகிய விஷயங்களை 
அடக்கி அவர்கள்‌ பாறாபாடு செய்தனர்‌, 


இப்பாகுபாடு மிகவும்‌ தவறான தாகும்‌. 
உண்மையான : பாகுபாடு .பின்வருமாறு 
இருத்தல்‌ வேண்டும்‌, கொள்கையையும்‌, 
செயஸ்யும்‌ பற்றிய கருத்துக்களைத்‌ தெயி 


விக்கும்‌ பகுதிகள்‌, துறவையும்‌ கடமையை 
யும்‌ விளக்‌ நம்‌ பகுதிகள்‌, ஞானத்தையும்‌ 
கர்மத்தையும்‌ பற்றிக்‌ கூறும்‌ பகுதிகள்‌ 
இலையே நீரின்‌ முக்கியமான உள்ள 
டக்கமாகும்‌. (கொள்கை, துறவு, ஞானம்‌ 
இவை மூல்றும்‌ நெருங்கிய தொடர்புடை 
யன.அதுபோலவே செயல்‌ கம்மம்‌ கடமை 
புவன்‌ றும்‌ நெருங்கிய தாடர்புடைய 
பவை அனைத்தும்‌ ஏழு அத்தியா 
யங்கனில்‌ விவரிக்கப்படுகின்‌ றன, அவை 
தொடர்ச்சியாக அல்லாமல்‌ பல அத்தியா 
யங்களில்‌ சிதறிக்‌ காணப்படுகின்றன. 


வாயவே) இ 


கீதையின்‌ இரண்டாவது அம்சம்‌ 
பிரபஞ்சப்படைப்பு முதலிய சமய நம்பிக்‌ 
கைகள்‌ (இவற்றை மூட நம்பிக்கை என்று 
கூடச்சொல்லலாம்‌) கடவுள்‌ நம்பிக்கை, 
கடவுளுடைய எல்லையற்ற சக்தி, பக்தி 
முறிய சபுஷயய்கி_ ப்‌ பற்றியது. இவை 
ஏழு அத்தியாயங்களில்‌ காணப்படுகின்‌ 
றன. 


கீதையின்‌ மூன்றாவது அம்சம்‌, மனிதப்‌ 
பண்பு குறிந்தது. மக்களை மூன்று வித 
மான குணங்க முனைப்பாகக்‌ கொண் 
டவர்களாகக்‌ கீதை பாகுபாடு செய்கிறது. 


அக்குணங்கள்‌ சத்துவம்‌, ராவ்‌, 
தாமஸம்‌ இப்பிரம்சி 
னையை நான்கு அத்தியாயங்களில்‌ கீலை 
விவாதிக்கிறது. 


என்பவையாகும்‌. 


அம்சம்‌ தத்துவப்‌ பிரச்‌ p 
சினை குறித்தது. இதுதான்‌ கீதையின்‌ 
உயிர்நாடியாகும்‌. இரண்டாவது அம்சம்‌ 
மூட நம்பிக்கையின்‌ சுமையைத்‌ தாங்கி 
நிற்பது. ஆனால்‌ அது நூலின்‌ முக்கிய 
மான அடிப்படைக்‌ கருத்தன்று. அறி 
விடை மாந்தரின்‌ ஒழுக்க விதிகளை மூன்றா 
வது அம்சம்‌ வரையறுத்துக்‌ கூறுகிறது, 
பயவில்லாதனவற்றைப்‌ பேசுவதையும்‌, 
ஏட்டுச்‌ சுரைக்காய்‌ விவாதங்களையும்‌, கல்‌ 


முதலாவது 


த இ ர அ இ... அர 7. 


ரு. ஆஆ. பல்‌... ததை தது எர. 


விச்‌ செருக்கையும்‌, தற்பெருமையையு 
கீதையின்‌ இப்பகுதிகள்‌ கண்டனம்‌ செய்‌ 
கிறது. இலட்சிய மனிதன்‌ மேற்கூறிய 
அற்பக்‌ குணங்களை விடுத்துத்‌ தனக்கும்‌, 
குடும்பத்திற்கும்‌,சமுதாயத்திற்ரும்‌ செய்ய 
வேண்டிய கடமைகளைப்‌ பணிவோடும்‌ 
ஆரவாரமின்றியும்‌ செய்வான்‌ என்று 
கீதை கூறுகிறது. இவனே சாத்துவீக 
மனிதன்‌. 


மூன்றாவது 
எல்லோராலும்‌ 


பகுதியின்‌ கருத்துக்கள்‌ 
போற்றப்படுகின்றன. 


ஒரு சுலோகத்தை இங்கு மேற்கோள்‌ 
காட்டுவோம்‌. 
“மனிதர்களின்‌ செயல்களனைத்தும்‌ 


இயற்கையிலிருந்து பெறப்படுபவையே. 
தன்னகங்காரமுடைய மனிதன்‌ தன்‌ 
செயல்களுக்குத்‌ தானே காரணம்‌ என்று 
வீணே பெருமை கொள்கிறான்‌”. 


வேறொருசுலோகத்தில்‌ கீதை பின்வருமாறு 
கூறுகிறது. 

“சத்துவம்‌, ராஜஸம்‌, தாமஸம்‌ என்‌ 
னும்‌ குணங்கள்‌ இயற்கையினின்‌ றே 
தோன்ற கின்றன. மனித உடலிலிருக்கும்‌ 


அழிவற்ற ஆன்மாவை அவை சூழ்ந்து 
கெரள் ளுகின்‌ றன ??. 
எல்லாச்‌ செயல்களுக்கும்‌ நாம்‌ 


காரணமல்ல; இயற்கையே காரணாம்‌. 


சாங்கிய தத்துவத்தின்‌ பாவ வாதத்தின்‌ 
சாயலை இக்கூற்றில்‌ காணலாம்‌. ஜடமும்‌ 
மனமும்‌ வேறுபட்டவை. ஜடம்‌ அழிந்து 


போவது, மனம்‌ அழியாதது, .ஆனால்‌ 


்‌ இரண்டும்‌ நிலையானவை. மூலச்சாங்கிய 


கூற்றுப்படி ஜடமும்‌ அழியாதது, கீதை 
இதனை மாற்றியது, பொருள்‌ அழியும்‌ 
என்பது சாங்கியத்தினின்றும்‌ வேறுபட்ட 
கொள்கை. 


ஞானம்‌ கர்மம்‌ என்ற பிரச்னைக்குக்‌ 
கீதை பின்வறுமாறு தீர்வு காண்கிறது. 


எந்த மனிதனும்‌ செயல்புரியாமல்‌ 
இருக்க முடியாது. உடல்‌ உயிரோடிருப்‌ 
பதற்கே மூச்சு விடுதல்‌, உணவு உண்ணு 
தல்‌, நடத்தல்‌, பேசுதல்‌ முதலிய செயல்‌ 
கள்‌ நடைபெற வேண்டும்‌. ௧கடமைம 
யுணர்ச்சியோடும்‌, ஆசையில்லாமலும்‌ 
செயலின்‌ விளைவுகளில்‌ பற்றில்லாமலும்‌ 
செயல்‌ புரிய வேண்டும்‌. உலகியல்‌ பயன்‌ 
கள்‌ மீது ஆசைகொண்டு வைதீகச்‌ 
சடங்குகளைப்பலர்‌ செய்கிறார்கள்‌, இது 
சிறந்த செயல்‌ அன்று, அது தாழ்ந்த 
கருமம்‌ ஆகும்‌, யக்ஞம்‌ கருமத்தினின்றும்‌ 
தோன்றுவது, சிலர்‌ திரவிய யக்ஞம்‌ 
(பணம்‌ சேர்ப்பது) புரிகிறார்கள்‌, சிலர்‌ 
ஹடயோகம்‌ செய்கிறார்கள்‌, சிலர்‌ 
௬வாத்யாய யக்ஞம்‌ (வேதங்களைப்‌ பாரா 
யணம்‌ செய்தல்‌) செய்கிறார்கள்‌, சிலர்‌ 
ஞானயக்ளும்‌ செய்கிறார்கள்‌, இறுதியில்‌ 


கூறப்பட்ட ஞானயக்ஞம்‌ மிகச்சிறந்த 
தென்று கீதை கூறுகிறது, 
இறுதியாக 

*செபல்களைச்‌ செய்து கொண்டே . 


விருப்பு வெறுப்பின்றி வாழ்பவனே சந்நி 
யாசியாவான்‌, துறவியாக வாழ்பவன்‌ 
பற்றும்‌, வெறுப்பும்‌ உள்ளவனாக இருப்‌ 
பின்‌ அவன்‌ சந்நியாசியாக மாட்டான்‌”? 


இவ்வாறு ஞானத்திற்கும்‌, கர்மத்திற்‌ 
கும்‌ இடையேயுள்ள முரண்பாட்டை கீதை 
தீர்த்து வைக்கிறது, 


அனுபவ சித்தாந்திகளான அரசியல்‌ 
வாதிகளும்‌, உலக இயக்கத்தினின்றும்‌ 
பிரிந்து வாழும்‌ அறிவாளிகளும்‌, எப்‌ 
பொழுதும்‌ பிரச்சினைக்குரியவர்கள்‌.காலந்‌ 
தோறும்‌ அர்த்தத்தில்மாறுபடும்‌ நிரந்தரப்‌ 
பிரச்சினை அவர்களைப்‌ பற்றியது, இப்‌ 
பிரச்சினையை கீதை விவாதிக்கிறது. 
அர்ஜுடையோரன்‌ சிறந்த ஒழுக்கம்‌ 

அறிவுடையோரின்‌ சிறந்த ஒழுக்கத்‌ 
தைக்‌ கீதை போற்றுகிறது, 


னி 


அவன்‌ துக்கத்தில்‌ அழுவதில்லை. 
அவன்‌ இன்பத்தில்‌ தன்னை மறந்து விடுவ 
தில்லை. கோபம்‌, வெறுப்பு, பற்று ஆகி 
யவை அவனைப்‌ பாதிப்பதில்லை. அவ 
லையே முனி என்று அழைக்கிறோம்‌”, மன்‌ 
னர்கள்‌, படைத்‌ தலைவர்கள்‌, படிப்பாளி 
கள்‌, பக்தர்கள்‌, வள்ளல்கள்‌, சமயப்‌ பற்‌ 
றுடையவர்கள்‌,பொது வாழ்வில்‌ ஈடுபட்ட 
வர்கள்‌, ஆகிய பலவகைப்பட்டவர்களை 
யும்‌, மூன்று தரத்தினராகக்‌ கீதை பாகு 
பாடு செய்கிறது. 


பயன்‌ பெறும்‌ நோக்கத்தோடு செயல்‌ 
கள்‌ புரிவோர்‌ ராஜஸ குணம்‌ உடையவர்‌ 
கள்‌, அவர்கள்‌ கடவுளுக்குப்‌ பிரார்த்தனை 
செய்வதும்‌, மதச்சடங்குகள்‌ செய்வதும்‌, 
- கோயில்களுக்குப்‌ போவதும்‌, பக்தர்‌ 
வேஷம்‌ போடுவதும்‌ எல்லாம்‌ உலகியல்‌ 
லாபங்களைப்பெறும்‌ நோக்கத்தோடுதான்‌. 
அவர்கள்‌ தாழ்ந்த பண்புடையவர்கள்‌ 
எனக்‌ கீதை கருதுகிறது. 


தாமச குணமுடையவர்கள்‌ செயல்‌ 
களனைத்தையும்‌ கர்வத்தேதோடேடோ, 
அலட்சியமாகவோ செய்கிறார்கள்‌. அவர்‌ 
களும்‌ தாழ்ந்த பண்புடையவர்கள்‌. 


மேற்கூறிய இருவகையினரைப்‌ 
போலவன்றி சாத்துவிக குணமுடையவர்‌ 


கள்‌,தன்னத்தூய்மையாக்கிக்கொள்ளவே 


பக்தி செய்கிறார்கள்‌, விளம்பரத்திற்‌ 
காகக்‌ கோயில்களுக்குச்‌ செல்வதில்லை. 
அடுத்தவருக்குத்‌ தெரியாமல்‌ அவர்கள்‌ 
பிறருக்கு உதவுகிறார்கள்‌. இவனே உண்‌ 
மையான மனிதன்‌, மனித ஒழுக்கத்தில்‌ 
சிறந்த நிலை இவனுடையதே, கீதை மக்‌ 
களைக்‌ கவர்வது மேற்கூறிய மனித 
அம்சத்தினாலும்‌, தத்துவ விவாதத்தின 
லும்‌ தான்‌ என்பது எனது கருத்து. 
சங்கரர்‌ அத்துவைதம்‌ 

தற்கால. மனிதனை. சங்கரரது அத்து 
வைக தத்துவம்‌ கவருவது ஏன்‌? 


சங்கரர்‌ கி. பி. 800க்கு அண்மையில்‌ 
கேரளத்தில்‌ பிறந்தார்‌. அவருடைய 
வாழ்க்கைச்‌ சரித்திரத்தை யாவரும்‌ அறி 
வர்‌. குறுகிய 32 ஆண்டு வாழ்நாளில்‌ 
அவர்‌ தத்துவ விவாதங்கள்‌ பலவற்றை 
தமது தத்துவ எதிரிகளோடு நடத்தினார்‌. 
பாரத நாடு முழுவதும்‌ சுற்றுப்‌ பயணம்‌ 
செய்தார்‌. நூல்கள்‌ பலவற்றை எழுதினார்‌. 
சம்ஸ்கிருதத்தில்‌ சுவைமிக்க கவிதைகள்‌ 
புனைந்தார்‌. 


அவரைப்‌ பற்றி சுவையான கதை 
யொன்று வழங்கி வருகிறது, அவர்‌ 
கோவிந்தர்‌ என்னும்‌ குருவையடைந்து 
கல்விபயிலச்‌ சென்றார்‌. கோவிந்தர்‌ அவர்‌ 
யாரென்றும்‌, தந்தை யாரென்றும்‌, அவரு 
டைய முற்கால வாழ்க்கை எத்தகையது 
என்றும்‌ வினவினார்‌, 'இவ்வினாவிற்குச்‌ சங்‌ 
கரர்‌ அளித்த விடை பின்வருமாறு: 


“நான்‌ தீயன்று; நான்‌ காற்றன்று; 
மண்ணுமன்று; நீருமன்று, நான்‌ பிரம்மம்‌. 
தோற்றங்கள்‌ அனைத்திலும்‌ ஊடுருவி ந 
கும்‌ பிரம்மமே :நான்‌?', 


இக்கதையை உபநிஷதத்தில்‌ காணப்‌ 
படும்‌ சத்யகாம ஜாபாலியின்‌. கதையோடு 
ஒப்பு நோக்கலாம்‌, தன்‌ குருநாதர்‌ கேட்ட 
இதே கேள்விகளுக்கு ஜாபாலி தன்னு 
டைய தாயைப்‌ பற்றிய உண்மையையும்‌ 
தகப்பனைப்பற்றித்‌ தெரியாதென்றும்‌ கூறி 
தனக்கு அறிவு புகட்ட வேண்டு 
மென்று வேண்டிக்கொள்கிறான்‌ .சங்கரரோ 
முதலிலேயே, பிரம்ம உலகில்‌ புகுந்துவிடு 
கிறார்‌, 


சங்கரர்‌ காலத்தில்‌ ஆன்மீக வாத தத்‌ 
துவம்‌ மெருகு பெற்று விட்டது என்பத 
னையே இக்கதை காட்டுகிறது, 


வேறொன்றையும்‌ அது 


இது தவிர 
சங்கரர்‌ காலத்தில்‌ 


குறிப்பிடுகிறது, 
423 


பெளத்தம்‌, தத்துவரீதியிலும்‌, சீமூகரீதி 
யிலும்‌ செல்வாக்கிழந்து விட்டது. 
பெளத்தப்பள்ளிகள்‌ கல்விப்பீடங்களாக 
இருந்த நிலை மாறிவிட்டது. புத்தரது 
இயங்கியல்‌ கொள்கை, (மாறுதல்களால்‌ 
உருவாதல்‌) இடையீடில்லாத மாறுதலே 
நிலையானது என்ற சொள்கை 
இவையனைத்தையும்‌ பெளத்தர்களே 
மறந்து போய்விட்டார்கள்‌, இக்கொள்‌ 
கைகளே ஆயிரம்‌ ஆண்டுகளாக பெளத்த 
சமயத்தின்‌ அடிப்படையாக இருந்தது, 
இவ்வடிப்படை மாறி ஆன்மீக வாதக்‌ 
கொள்கைகள்‌ பெளத்ததத்துவத்தில்‌ 
இடம்‌ பெற்றன, சங்கரரின்‌ ஆசாரிய 
ரான கோவிந்தரின்‌ குருநாதர்‌ கெளட 
பாதர்‌, பெளத்தபிக்குவாகவிருந்து 
அத்துவைதியானவர்‌, பாத்ருஹரி 
(கி. பி. 660) [வாக்கியபத்தியம்‌ என்ற 
அத்துவைத நாலை எழுதியவர்‌] ஏழு 
தடவைகள்‌ பெளத்தத்திலிருந்து அத்து 
வைதத்திற்கு மாறி மாறித்‌ திரும்பினார்‌. 
மிகப்படி.த்த அறிவாளிகளுக்கும்‌ கூட 
பெளத்தத்திற்கும்‌ அத்துவைதத்திற்கும்‌ 
இடையேயிருந்த எல்லைக்கோடு தெளி 
வாகத்‌ தோன்றவில்லை என்றே எண்ணத்‌ 
கோன்றுகிறது. சங்கரர்‌ காலத்தில்‌ வேறு 
தத்துவவாதங்களும்‌ சீர்கேடுற்ற நிலையில்‌ 
இருந்தன. பூர்வமீமாம்சத்தின்‌ உயிர்க்‌ 
கொலைப்பலிகளை புத்தர்‌ கண்டித்த காலத்‌ 
தில்‌ இருந்து பெளத்தமும்‌ ஜைனமும்‌ 
மீமாம்ச நெறியைத்‌ தாக்கிவந்தன. அது 
குருட்டுத்தனமான சடங்காக ஒடுங்கி 
விட்டது. சகல ஆற்றலும்‌ பொருந்திய 
பரமாத்மா என்ற கருத்து, மன்னர்கள்‌, 
குறுநிலமன்னர்களது உல்கியல்‌ நலன்‌ 
களுக்கு ஏற்றதாக இருந்தது, பிரிந்து 
கிடந்த நிலவுடைமை ஆட்சிக்கு இக்‌ 
கருத்து ஒரு நிலைத்த தன்மையை மன நிலை 
அளவில்‌ அளித்தது, 


அறிவு பூர்வமாகவும்‌ இது ஓர்‌ பிர 
மையை உண்டாக்கியது. தனி மரத்தை 


424 


காடென்று கொள்வது போல, பல 
நிகழ்ச்சி முறைகளிலும்‌ ஒரே விதமான 
சக்தி செயல்படுகிறது என்ற கருத்தில்‌ கற்‌ 
பனயான பரமாத்மாவை இந்தத்‌ தத்து 
வம்‌ உயர்த்தியது. இது மக்கள்‌ மனத்‌ 
தைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தது. 


வேத காலத்துப்‌ பல கடவுளர்‌ வணக 
கத்தைவிட ஏக கடவுள்‌ என்ற கொள்கை 
இத்தத்துவத்தால்‌ வலுப்பெற்றது. உருவ 
மில்லாத, வடிவமில்லாத, முடிவில்லாத 
கடவுள்‌ என்ற கற்பனை கவர்ச்சிகரமாக 
விருந்தது, வரையறுக்க முடியாத்தாக 
இருந்த அளவிற்கு அதன்‌ கவர்ச்சி அதிக 
மாயிற்று. உண்மையுலகினின்றும்‌, உண்‌ 
மையில்லாத கற்பனையுலகில்‌ அடைக்கலம்‌ 
புகுவதே ஆன்மீக வாதப்‌ போக்கு, 


மாயைக்‌ கொள்கை சங்கரரரின்‌ தத்து 
வத்தில்‌ முக்கியமானதோர்‌ அம்சம்‌. இவ்‌ 
வுலகம்‌ உண்மையில்லையா? சங்கரரு 
டைய கருத்துப்படி, இரண்டுவித உண்‌ 
மைகள்‌ உள்ளன. ஒன்று விவகாரிக 
சத்தியம்‌, மற்றொன்று பரமார்த்திக சத்தி 
யம்‌, முதலாவது தராதார உண்மை, 
இரண்டாவது பரிபூரண உண்மை, விவ 
காரிக சத்திய நிலையினின்று நோக்கும்‌ 
பொழுது உலகம்‌ உண்மையானது. பர 
மார்த்திக சத்திய நிலையினின்று பார்த்‌ 
கால்‌ உலகம்‌ பொய்யானது. 


நாகார்ச்சுனரும்‌ வேறு சொற்களைப்‌ 
பயன் படுத்தினாலும்‌ இதே கருத்தைக்‌ . 
கூறுகிறார்‌. விவகாரிக சத்தியம்‌ என்றும்‌ 
பரமார்த்திக சத்தியம்‌ என்றும்‌ சங்கரர்‌ 
கூறும்‌ கருத்துக்களை இவர்‌ சம்விருத்தி 
சத்தியம்‌, அகண்ட சத்தியம்‌ என்ற சொற்‌ 
களால்‌ குறிப்பிடுகிறார்‌. சங்கரர்‌ இக்கறுத்‌ 
துக்களை நாகார்ச்‌ சுனரிடமிருந்து இரவல்‌ 
பெற்றுப்பெயரிகளைமட்டும்மாற்றிவிட்டார்‌, 

இச்சொற்தளும்‌, கருத்தும்‌, தராதர 
உண்மை, முழு உண்மை என்பவை பறி 


றிய சங்கரரது விளக்கங்களும்‌, சாதாரண 
மனிதனுக்கு நகைப்புக்கிடமான வேடிக்‌ 
கைகளாகவே தோன்றுகின்றன. 


“பிரம்மம்‌ உண்மை, உலகம்‌ பொய்‌, 
ஆத்மாவும்‌, பரமாத்மாவும்‌ ஒன்றே”. 


இவ்வாறு பிரச்சினைகளைச்சுலபமாக்கி 
விட்ட காரணத்தால்‌, சங்கரர்‌ பிற்காலத்‌ 
தத்துவாசிரியர்களது தாக்குதலுக்கு உள்‌ 
ளானார்‌. உலகத்தின்‌ அடிப்படைப்‌ 
பொருள்‌ ஒன்று என்றோ,இரண்டு என்றோ 
பல வகைகளில்‌ இரண்டு கொள்கைகளை 
யும்‌ கலந்து தத்துவம்‌ உருவாக்கிய பிற்‌ 
காலத்துத்‌ தத்துவாசிரியர்களான ராமா 
னுஜர்‌, மரத்துவர்‌, நிம்பர்கார்‌, பாஸ்கரர்‌ 
வல்லபர்‌ முதலியோர்‌ சங்கரரைத்‌ தாக்‌ 
கியேதான்‌. தங்கள்‌ கடைப்பிடிகளை நிறுவ 
முயன்றனர்‌. அவர்களனைவ.நரம்‌ “மாயைக்‌ 
கருத்தைக்‌ கேலி செய்தனர்‌. சங்கரரது 
கொள்கையை விளக்கும்‌, தற்கால உரை 
யாசிரியர்களான அரவிந்தர்‌, விவேகாநந் 
தர்‌, ராதாகிருஷ்ணன்‌ முதலியோர்‌ உலகம்‌ 
பொய்யென்ற சங்கரரின்‌ கொள்கையை 
ஒப்புக்‌ கொள்வதில்லை. அரவிந்தரும்‌, 
திலகரும்‌ வெளிப்படையாகவே சங்கரரை 
விமர்சிக்கிறார்கள்‌. விவேகா நந்தரும்‌; 
ராதாகிருஷ்ணகும்‌ மாயை, மித்யை என்று 


சொற்களுக்குத்‌ தங்களுடைய சொந்த. 


விளக்கக்தை அளித்து சங்கரரை நெருக்‌ 
கடியினின்று காப்பாற்ற முயன்றுள்ளனர்‌. 


ஆன்மீக தத்துவாசியர்களான ராமா 
னுஜரும்‌, மாத்வரும்‌ ஆன்மீகத்‌ தத்துவப்‌ 
போக்கின்‌ தர்க்க முடிவான உலக மறுப்பு 
என்ற கொள்கைக்குச்‌ செல்லத்தயங்கிநடு 
வில்‌ நின்றுவிட்டார்கள்‌.ஆனால்சங்கர ரோ 
உலகமே பொய்யென்ற ஆன்மீக வாதக்‌ 
தின்‌ தர்க்க முடிவிற்கே சென்றுவிட்டார்‌: 
அவருடைய கொள்கையில்‌ பக்தி உண்டு. 
ஆனல்‌ அதனை நடுவில்‌ கைவிட்டு விட 
வேண்டும்‌. தர்மம்‌ உண்டு. அதனையும்‌ 


நடுவழியில்‌ நிறுத்தி விடவேண்டும்‌, உல 
கம்‌ உண்மை என்ற கொள்கை உள்ளது. 
ஆனால்‌ அது தராதர உண்மையே. முடி 
வில்‌ ஜீவாத்மா--பரமாத்மா ஐக்கிய நிலை 
யில்‌ எல்லாமே பொய்யாகி பிரம்மம்‌ ஒன்று 
தவிர வேறெதுவும்‌ நிலையற்றதென்ற 
நிலைமை ஏற்படுகிறது, **நானே பிரம்மம்‌”? 
“நானே பரமாத்மா? மனிதனது தன்‌ 
அகங்காரத்திற்கு இக்கொள்கை மிகவும்‌ 
ஏற்றதாகத்‌ தோன்றுகிறது. இதனை 
எதிர்க்க முடியாது. ஏனெனில்‌ இத்தத்து 
வமே தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. 


மனிதனுக்கும்‌, சமுதாயத்திற்கும்‌ 
இடையே நிலவும்‌ முரண்பாட்டை (ஆத்‌ 
மாவுக்கும்‌ பரமாத்வுக்கும்‌ இடையே 
யுள்ள வேறுபாடும்‌ இதன்‌ பிரதிபலிப்பே) 
உலகியல்‌ நிலையில்‌ தீர்த்து வைத்தால்‌ 
தான்‌ மானசீக நிலையில்‌ அதனை தீர்க்க 
முடியும்‌, 


புராதன கம்யூனிச சமுதாயம்‌ சீர்‌ 
குலைந்து வர்க்க சமுதாயம்‌ தோன்றிய 
காலத்தில்‌ ஆத்மா பரமாத்மா முரண்பாடு 
தோன்றியது, இம்முரண்பாடு தனி மனி 
தனுக்கும்‌, சமுதாயத்திற்கும்‌ இடையே 
இந்நிலையில்‌ தோன்றிய முரண்பாடாகும்‌. 
கூட்டு வாழ்க்கைமு ட றச்‌ சமுதாயம்‌ 
(பிரம்மம்‌) ஆழிற்து போனதை நினைத்துத்‌ 
தங்கள்‌ துக்கத்தை உபநிஷதங்களில்‌ 
தத்துவ ஞானிகள்‌ வெளிப்படுத்தியுள்ளார்‌ 
கள்‌, அழிந்து போன கூட்டுவாழ்க்‌ - 
கையை மானசீக நிலையில்‌ பிரம்மம்‌, என்ற 
கருத்தாக உயிர்ப்பித்தார்கள்‌. 


ஆயிரக்கணக்கில்‌ அவர்கள்‌ காடு 
களுக்குச்‌ சென்று கடுந்தவம்‌ இயற்றி, 
படாதபாடுபட்டு பல விசித்திரமான 
கொள்கைகளைப்‌ படைத்தார்கள்‌. ஆனால்‌ 
அவையாவும்‌ வீணான முயற்சிகளாயின. 


கெளதமபுத்தர்‌ இந்திலையில்‌ இப்பிரச்‌ 
சினைக்கு ஒரு விடை கண்டார்‌, . தனிமனி 


425 


தனை உலகியல்‌ நிலையில்‌ சமுதாய 
சேவைக்கு உட்‌. பத்தி, மானசீக நிலையில்‌ 
நிலையான, அழிவற்ற வஸ்து விற்குப்‌ பதி 
லாக “ஓயாமல்‌ மாறிமாறி உருவாகி 
அழிவது” என்ற கடைப்பிடியைநிறுவிலஞார்‌. 


புத்தர்‌ தமது காலத்திற்கு மிகவும்‌ 
பிற்பட்டு ஒப்புக்கொள்ளக்‌ கூடிய கொள்‌ 
கையைக்‌ கூறினார்‌, அடிமைச்சமுதாயத்‌ 


திலிருந்து, பண்ணைய டிமை முறை 
தோன்றுகிற மாறுதல்‌ காலத்தில்‌ இம்‌ 
மாறுதலின்‌ துணைக்கருவியாக அவரு 


டைய கொள்கை பயன்‌ பட்டது. இது, 
அக்காலத்தில்‌ அவருடைய கொள்கை 
முற்போக்கானதென்பதைத்‌ ஜெதெளி 
வாக்கும்‌. பெளத்தம்‌ இந்தியாவிலிருந்து 
மறைந்து விட்ட போதிலும்‌, அவர்வகுத்த 
மிகச்சிறந்த மனித ஒழுக்கமுறைகள்‌ 
இந்தியப்‌ பண்பாட்டோடு இரண்டறக்‌ 
கலந்து விட்டது. ‘ஓயாதமாறுதல்‌” என்ற 
அவருடைய இயங்கியல்‌ கொள்கை பல 
தத்துவங்களினுள்‌ நுழைந்து விட்டது. 
கீதையிலும்‌ இக்கொள்கையின்‌ செல்வாக்‌ 
கைக்‌ காண்கிறோம்‌. 


கிழிந்த உடைகளைக்‌ களைந்து விட்டு 
மனிதன்‌ புதிய உடைகளை அணிந்து 
கொள்ளுகிறான்‌ .?? 


இச்சுலோகத்திற்குச்சங்கரர்‌,''ஆன்மா 
பழைய உடலை விட்டுப்‌ புதிய உடலைச்‌ 
சென்றடைகிறது?” என்று உரை கூறு 
கிறார்‌. இது தவறான விளக்கம்‌. கீதாச்‌ 


தமிழாக்கம்‌ : 


ம வயப்‌ வடு வ்‌ வய்விய்‌ அணைய, 


426 


நா. வானமாமலை 


சார்யன்‌, இப்பொருளைவிட விரிவான 
கருத்தை இச்சுலோகத்தில்‌ கூறுகிறார்‌, 
பழையமுதாயம்‌ மாறிப்‌ புதிய சமுதாயம்‌ 
தோன்றும்‌ என்ற கருத்தும்‌ இச்சுலோகத்‌ 
தின்‌ பொருளில்‌ அடங்கும்‌. 


மற்றோரிடத்தில்‌ மிகவும்‌ பணிவான 
தொனியில்‌ கீதை கூறுகிறது, 


“நமக்கு இவ்வுலகு தோன்றிய 
விதமோ, அது முடிவடையப்‌ போகும்‌ 
விதமோ தெரியாது, தெரியா ததைப்‌ பற்றி 
ஏன்கவலைப்‌ படுகிறாய்‌??? 


அறிவுக்‌ 
காண்‌ 


புத்தருடைய அனுபவ 
கொள்கையின்‌ சாயலை இங்கே 


கிறோம்‌, 


முடிவுரை 

மேற்கூறிய கருத்துக்கள்‌ இந்தியத்தத்‌ 
துவத்தின்‌ பிரதான கருத்தோட்டமாகும்‌. 
திலகரும்‌, காந்தியும்‌ இதனையுணர்ந்தே 
கீதைக்குத்‌ தாங்களே விளக்கவுரைகள்‌ 
எழுதினர்‌. தாங்கள்‌ அதனைப்பொருள்‌ 
கொள்ளும்‌ விதத்திலேயே இவ்வுரைகளை 
இயற்றினர்‌, இன்றும்‌ திலகர்‌ எழுதிய 
கீதாரகஸ்யம்‌ என்னும்‌' உரை பெரிதும்‌ 
விரும்பிப்‌ படிக்கப்படுகிறது, 


மர்ர்க்சீய அறிஞர்கள்‌ கீதை, அத்து 
வைதம்‌ என்றும்‌ இரண்டு தத்துவப்‌ பிரச்‌ 
சினைகளைக்‌ கற்றுணர்ந்து, விவாதத்தில்‌ 
பங்கு கொண்டு தற்கால மக்களின்‌ 
உணர்வை ௨.ருவாக்கமுன்‌ வர வேண்டும்‌, 


உலக மொழிகளுக்கு 


௯. 


ஒரு பொது வரிவடிவம்‌ 


[இக்கட்டுரையாரிரியர்‌ முப்பத்தைந்து ஆண்டுகளாக 
குழந்தைகளுக்கும்‌, பெரியவர்களுக்கும்‌ தமிழ்மொழியைக்‌ 
கற்பித்து வருகிறார்‌. எளிதில்‌ பொழ்களைக்‌ கற்பிக்க, வர 
படிவத்தை எளிதாக்க வெண்டுமென்பது அவர து 
கொள்கை. இக்கட்டுரையில்‌ உ௱கடமாழரிகளனளைத்தையும்‌ 
கற்பிக்க ஒரு பொது வரிவடிலந்தை ௨ ர௫ரக்தி 
அளிந்கிறுர்‌. -- அரிரியர்‌] 


மக்கள்‌ தம்‌ தாய்மொழிகளைப்‌ பேசக்‌ 
கற்பது, அதாவது காதுகளால்‌ கேட்ட 
சொற்களை வாயால்‌ திரும்பச்‌ சொல்லிக்‌ 


கற்பது, பிறந்து ஓராண்டு முடிவதற் 
குள்ளாகவே தொடங்கி விடுகிறது. 


தாய்‌ தந்தையரும்‌ அவரது உறவின 
ரும்‌ நண்பரும்‌ சோர்வில்லாமல்‌ ஆர்வத்‌ 
துடன்‌ அன்புடன்‌, மகிழ்வுடன்‌, திருப்பத்‌ 
கிரும்பப்‌ பல சூழ்நிலைகளிலும்‌ சிறு 
முழந்தைகளுக்குப்‌ பேசக்‌ கற்பிக்கிறார்கள்‌, 


அவர்கள்‌ மொழிபேசக்‌ கற்று விலங்கு 
நிலையை விட்டு உயர உதவும்‌ மக்கள்‌ 
கலையை, மொழியைச்‌, சிறிது சிறிதாக 


அறிந்து கொள்ளுகிறார்கள்‌. 


அ. சடகோபன்‌ 


சுமார்‌ ஐந்து வயதில்‌ பிள்ளைகளுக்குச்‌ 
சொற்களை ஆக்க உதவும்‌ எழுத்துக்களைப்‌ 
பிரித்துத்‌ தனித்‌ தனியே காட்டி அவற்‌ 
றைச்‌ சொல்லவும்‌ எழுதவும்‌ [இது தான்‌ 
அக்ஷர அப்பியாசம்‌, : எழுத்துப்‌ பயிற்சி 
அல்லது பள்ளியில்‌ படிக்கவைத்தல்‌ எனப்‌ 
படுகிறது] கற்பித்தல்‌ தொடங்கி நடை 
பெறுகிறது, 


விரைவாகப்‌ படிக்கவும்‌ எழுதவும்‌ 
சுமார்‌ ஐந்து ஆண்டுகள்‌ ஐந்து வகுப்புக்‌ 
களில்‌ கற்பிக்கப்‌ படுகிறது. இத்துடன்‌ 
எண்கள்‌ கூட்டல்‌,. கழித்தல்‌, பெருக்கல்‌, 
வகுத்தல்‌, சாதாரண பின்னங்கள்‌, தசம 
பின்னங்கள்‌, பல வகை நடைமுறைக்‌ 
கணக்குகள்‌ ஆகியவை கற்பிக்கப்படுகின்‌ 
றன. சரித்திரம்‌, பூகோளம்‌, விஞ்ஞானம்‌, 
தோட்டவேலை, விவசாயம்‌ பற்றிய அறி 
வும்‌, சிறிது ஆங்கில மொழி அறிவும்‌ தரப்‌ 
படுகின்றது. இது ஆரம்பக்கல்வீ எனப்‌ 
படுகின்றது. 


இந்திய நாட்டில்‌ சுமார்‌ 42 கோடி 
மக்கள்‌ எழுதப்படிக்க அறியாதவர்‌ எனப்‌ 


படுகின்றனர்‌. உலகில்‌ பின்‌ தங்கிய நாடு 
RS CO 2011 8625 
பன்‌ | \ ன =] | Ce 4 27 
ஜிய 247 ட ௬ \ 
fet ய்‌ ர | 
RRC 7 


. 


தல்‌ குறைந்து, 
உள்ள தொடர்புக்குத்‌ தக்கபடி எளிதாகக்‌ ' 


களில்‌ இவ்வாறு எழுத்தறியாதவர்‌ 


கொகை.ஜனத்‌ தொகையில்‌ மிக அதிக 
ரகவே உள்ளது, 


[றிய அமெரிக்காவில்‌ சுமார்‌ 
ப்பேர்‌ எழுதப்படிக்கத்‌ தெரி 
ாளப்படுகின் மார்கள்‌. பல 
நெருங்கி விசாரித்த 
கள்‌ தயக்கத்துடன்‌ தங்கள்‌ 
லையை வெளிப்படுத்திய 


போது இ ந்தது என்பர்‌. 
எழுத்துப்‌ பயிற்சி பல சிக்கலான 
பிரச்சனைகளை னத்‌ தன்மைகளை, அரிய 


நிலைகளை உடையதாக இருப்பதால்‌ மக்‌ 
கள்‌ பலர்‌. இப்பயிற்சியைத்‌ தொடங்கா 
மலே இருர்கள்கள்‌; அல்லது தொடங்கி 
இடையில்‌ நிறுத்தி விட்டார்கள்‌. 


பள்ளி இல்லாமை, (இது தமிழ்‌ நாட்‌ 
டில்‌ அனேகமாகத்‌ தீர்ந்தது)வீட்டுவேலை, 
வயிற்றுப்‌ பாட்டிற்குப்‌ பெற்றோருடன்‌ 
சிறு உதவியாக உழைத்தல்‌, சிறு பிள்ளை 
களைக்‌ கவனித்தல்‌, ஆடு மாடு. மேய்த்தல்‌, 
விவசாய வேலைகள்‌, கால்‌ வெட்டல்‌, 
உழுதல்‌, உரமிடுதல்‌, விதைத்தல்‌, நடுகை 
களை பறித்தல்‌, நீர்‌ பாய்ச்சல்‌, காவல்‌ 
வேலை, அறுவடை வேலை பல்வேறு சிறு 
தொழில்கள்‌ ஆலைவேலை ஆகிய வேலைகள்‌ 
அவ்வப்பொழுது: குறுக்கிடுவதைச்‌ சமா 


்‌ ளிக்க முடியாமல்‌ மக்கள்‌ சோர்வடைகிறார்‌ 


கள்‌, இவ்வேலைகள்‌ தக்க காலத்தில்‌ 


, நடைபெற வகை செய்து அல்லது இவ்‌ 


வேலைகளுக்குப்‌ புறம்பான காலத்தை 
அன்றாடம்‌ கண்டு, அப்போது கல்வி 
அளித்து இந்நிலையை வெல்லவேண்டும்‌. 


எழுத்துக்களில்‌ வரிவடிவ அமைப்பு 
எளிதாக, சிக்கல்‌ அற்று,சுற்றுதல்‌ சுழற்று 
எழுத்து வகைகளுள்‌ 


காணும்படி .- அமைக்கப்பட்டால்‌ அவற்‌ 


423 


றைப்‌ பார்த்தே சொல்லிப்‌ பயிலவும்‌, 

சொல்லியபடியே எளிதில்‌ எழுதிப்‌ பயில 

வும்‌ வழி ஏற்பட்டு எந்த இடத்திலும்‌, | 
எந்தக்‌ காலத்திலும்‌, காட்டிலும்‌, மேட்டி | 
லும்‌, களத்திலும்‌, வயலிலும்‌, தோட்டத்‌: | 
திலும்‌,விளையாடுமிடத்திலும்‌ பயிலப்பட்டு 
எழுத்தறிவு மிருந்து அறியாமை அகல, 
படிப்பறிவு, எழுத்தறிவு ஆகியவை நன்கு 
கிடைக்க வழி ஏற்படும்‌. 


அரி ௪ 


எண்ணிக்கையுள்ள எழுத்துக்கள்‌ இருப்ப 
தும்மொழிகளைப்பயில்வதில்‌ சோர்வுஉண்‌ 
டாகி மக்கள்‌ கல்வி தடைப்படக்‌ காரணம்‌ 
ஆகின்றது. வடமொழி எழுத்து வகை 
யைக்‌ கொண்ட மொழிகளைப்‌ பேசும்‌ மக்‌ 
களில்‌ எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாதவர்‌ 
தொகை பல மாநிலங்களில்‌ மிக அதிக 
மாக உள்ளதற்கு இதுவும்‌ ஒரு காரணம்‌. 


சிக்கல்‌ மிகுந்த வரிவடிவமும்‌, மிகுந்த | 
| 


உலகின்‌ பல மொழிகளும்‌ பல எழுத்‌ . 
துகளில்‌ ஓலி வடிவங்கள்‌ பொதுவாக 
அமையக்‌! கொண்டவை. ஆயினும்‌ 
ஒரு பெருநாட்டு மக்கள்‌ தங்கல்‌ பிரதேச 
மொழிக்குத்‌ தனித்த வரிவடி.வ எழுத்துக்‌ 
கள்‌ வேண்டும்‌ என்ற எண்ணத்தால்‌ 
வெவ்வேறு வரிவடிவ எழுத்துக்களை 
ஆக்கிக்‌ கொண்டார்கள்‌, இந்திய நாட்‌ 
9ல்‌ உள்ளவர்களும்‌ அப்படியே செய்து 
கொண்டுள்ளார்கள்‌. இதனால்‌ அண்டை. 
அயல்‌ மொழிகளைக்‌ கற்கும்‌ தேவை உள்ள 
வர்கள்‌ மிகக்‌ கஷ்டப்பட்டுப்‌ பிற மொழி 
களைக்‌ கற்க வேண்டியுள்ளது. பொது 
(வரி வடிவத்தில்‌) எழுத்துக்கள்‌ அமைக்‌ 
கப்‌ பட்டிருந்தால்‌ பிறமொழிகளை எளிதில்‌ 
கற்கலாம்‌, பல மாநிலங்களிலும்‌ பொது 
இடங்களில்‌ புகைவண்டி பற்றியும்‌, பஸ்‌ 
முதலியவை பற்றியும்‌ பல விஷயங்களைப்‌ 
பிறமொழியாளர்‌ அறியத்‌ தேவையிருந்‌ 
தும்‌, அவசரமிருந்தும்‌ அறிய முடியாம 
துன்புறும்‌ நிலையுள்ளது, ஆங்கில எழு 
துக்கும்‌ சொல்லில்‌ சரியான உச்சரிப்‌ை 


FE, ௨., ஊ. 


ல மவ ம்‌. வ வைக யல க டூ தி ப] ப) * 
ஞீ ஞா ரீ ஷீ S$ ௬௦ ௪ கூரா ௫௯ டப்‌ க மத ன்‌ குறிகள்‌ 
த | | 72 எழுத்‌ 

1 தூத்‌ உயி தி த்துக்கூர்‌. mi Ve தேவை) 


ணை ஏர என்ற 
ப்‌ ச க 5 Vowels. * ‘ 
tl £& காணாம்‌ சமல்‌ 042 இடா உல்‌ கலது க்க ட்‌ பொது 
முன? மேது. வத ஆலை. . :! த்துக்களின்‌ 
8 (1[தி உயிர்‌ 
துக்கு உயி 
சத்துக்களின்‌ 
5 வலப்புற 
1+ | 1%ப்பதுபோல 
தருமென்று 
ரு ம்‌ i லாம்‌). புத 
இட ம்‌ 27௦ உ ட்‌ [> ட்ரீ ச்‌ Cp» ்‌ 0? m7 லது 4 - ச ௫ 
உ 20-௨4 அனவ CGE co கமம்‌ ்தட்ட ஒவ்‌ 
றைந்த 
ளும்‌ இயல்‌ 


சூர வரிவடி வ 
அந்த்‌ ளா எளிய 
| டைக்கோடு 
கடசி கலில்‌: டம்‌ இடக்‌ | சப ல்‌: அ ல்லது 
71,8) அ ஆ “அ ௮ வயல்‌ க்‌ ட்டது பெரியதும்‌ 
. கோடுகள்‌ 
னியா | த க்‌ ப்புறவளைவு 
13 [8 13 [9 (ஈ வு கீழ்ப்புற 

ஆ ௫ — 


ன்‌ 8 
ஆ எம்‌ 2 ௩ |யெவை, 
ட 2 ௯. | 
1 ச்‌] நு ள்‌ 
| “hh (க்‌ | 
s - க்‌ ஓ 


4. ஒலியுள்ள 


ர்‌ 


ல கூட அவி ன்‌ என்பது 
அநக கப வக்‌ ன்‌ இட Can ப கன, முத்துக்கள்‌ 
i ஒஅன்வ்ய்டனு! மக நஸ்ர்‌ !' 
ர Fu (ஜே அ MAMANAG ENA. 


ட தானது டடம 
௭... தொகை. 
டர _மான.பகு, 


ர்‌ 


ட முன்‌ 5. 
ரு கோ 
யாதவ 


ற தொழிலக 

- போது அ 

்‌. எழுத்தறி 

போதுஇ: 
எழுத்‌ 

பிரச்சனை: 

நிலைகளை 

கள்‌ பலா 

மலே இரு 

இடையிக்‌ 


பள்ள 

டில்‌ அசே | 
வயிற்றுப்‌ 
சிறு உதல 
களைக்க 
விவசாய 

உழுதல்‌, : 

களை பறி; 
வேலை, ௮ 
ட வுஞ்தாழில்க ச்‌ ல t 
. அவ்வப்‌ 
' சிக்க முடி 

கள்‌, இ 

க்டையபெ > 
இ (வேலைகளு 
அன்றாட 
அளித்து, 


எழுத்‌ 
எளிதாக, 
தல்‌ கை 
. உள்ள 
.... காணும்ப 


விளக்கக்‌ - கூடியவை அல்ல (ஒரு ஆங்கில 
எழுத்து பல உச்சரிப்புக்கொண்டு ஜயம்‌ 
தரக்‌ கூடிய நிலையுள்ளது). 


உலக ஒருமைப்பாடு, தேசீயஒருமைப்‌ 
பாடு இவை பற்றிய உணர்ச்சி பல சூழ்‌ 
நிலைகளில்‌ ஓரு தேவையாக ஏற்பட்டு 
வளர்ந்து வருகிறது. இந்தியாவில்‌ மும்‌ 
மொழிப்‌ பயிற்சி அதற்கு ஒரு குறைந்த 
பட்சத்‌ தேவை எனப்படுகிறது. இப்படி 
மும்மொழி பயிலப்‌ பொது எழுத்து 
அமைக்கப்பட்டால்‌ அது மிக உதவும்‌. 


அச்சடித்தல்‌, டைப்ரைட்டர்‌ (தட்‌ 
டெழுத்துப்‌ பொறி) ஆகியவை பல மொழி 
யினரும்‌ ஏற்ற பொது எழுத்துக்கள்‌ 
கொண்டு அமைக்கப்‌ படுவது பொருள்‌ 
விரயமாவதைத்‌ தவிர்க்கவும்‌ உதவும்‌. 
ஒவ்வொரு மாநிலத்தாரும்‌ தம்‌ மொழி 
யில்‌ தவிரப்‌ பல மொழிகளில்‌ தட்டெழுத்‌ 
துப்‌ பொறி வைத்துக்‌ கொள்வதைவிடப்‌ 
பொது எழுத்தில்‌ தட்டெழுத்துப்‌ பொறி 
வைத்துக்‌ கொண்டால்‌ அதனால்‌ எம்‌ 
மொழியையும்‌ தட்டெழுத்தில்‌ அடிக்க 
முடியும்‌. அச்சிடுதல்‌ வேலைக்கும்‌ இது 
பொருந்தும்‌, 


சிறு பிள்ளைகளும்‌ முதியோரும்‌ எழுத்‌ 
துக்களைக்‌ கற்பதில்‌ தமிழ்‌ எழுத்துக்கள்‌ 
தரும்‌ இடையூறு, தொல்லை, அல்லது 
கடினத்‌ தன்மை, வருமாறு உள்ளது. 


தமிழ்‌ உயிரெழுத்துக்கள்‌ 12. மெய்‌ 
யெழுத்துக்கள்‌ 18. ஆயுத எழுத்து 
ஒன்று. என்றாலும்‌ உயிரெழுத்துக்களும்‌ 
மெய்யெழுத்துக்களும்‌ இணைந்த உயிர்‌ 
மெய்யெழுத்துக்கள்‌ பலவகைத்‌ தொல்லை 
தருகின்றன. உயிர்மெய்‌ எழுத்துக்களில்‌ 
உயிரெழுத்துக்களைக்‌ குறிக்கும்‌ அடையா 
ளக்‌ குறிகள்‌ மெய்யெழுத்தின்‌ மூன்னும்‌ 
பின்னும்‌ மேலும்‌ கீழும்‌ இணைந்தும்‌ 
இணையாமலும்‌ அமைகின்றன. பதினெட்டு 


மெய்‌எழுத்துக்களுடனும்‌ இ. ஈ, உ, ஊ. 
ஆகிய உயிரெழுத்துக்களின்‌ குறிகள்‌ 
இணைத்துஎழுதப்பட்ட 18 X 472 எழுத்‌ 
துக்கள்‌ (அச்சுக்கும்‌ டைப்புக்கும்‌ தேவை) 
கற்க வேண்டிய கூடுதல்‌ எழுத்துக்களா 
கின்றன. இவற்றில்‌ உ, ஊ?* சேர்ந்‌ 


தவை பல குறிகள்‌ உள்ளவை பெரும்‌ . 


தொல்லை வாய்ந்தவை. 


புதிய எழுத்துக்களாக அமைக்கப்பட 
டுள்ள “புது வகை”? எழுத்துக்கள்‌ என்ற 
பல்‌ மொழிகளுக்கும்‌ உதவும்‌ பொது 
எழுத்துக்களில்‌ மெய்யெழுத்துக்களின்‌ 
மேல்‌ உயிரெழுத்துக்களை எழுதி உயிர்‌ 
மெய்‌ எழுத்துக்கள்‌ ஆக்கும்‌ ஒரு எளிய 
முறை உள்ளது. (கட்டெழுத்துக்கு உயி 
ரெழுத்துக்களை மெய்யெழுத்துக்களின்‌ 
மேல்‌ அமைக்காமல்‌ அடுத்து வலப்புற 
மாக அடுத்த எழுத்தை அமைப்பதுபோல 
அமைத்தல்‌ அதிகப்பயன்‌ தருமென்று 
கொண்டால்‌ அவ்விதம்‌ செய்யலாம்‌), புது 
வகை எழுத்துக்கள்‌ கிட்டத்தட்ட ஓவ்‌ 
வொன்றும்‌ ஒரே அளவுள்ள குறைந்த 
இடத்தை அமைத்துக்‌ கொள்ளும்‌ இயல்‌ 
புள்ளவை யாதலால்‌ அச்சுச்கூம்‌ தட்டெ 
முத்துக்கும்‌ நன்கு அமைபவை. 


புதுவகை எழுத்துக்களின்‌ வரிவடிவ 
அமைப்பு வருமரறுள்ள எளிய 
குறிகளால்‌ ஆனவை:- கிடைக்கோடு 
சிறிதும்‌ பெரிதும்‌, நெட்டை அல்லது 
செங்குத்துக்‌ கோடு சிறியதும்‌, பெரியதும்‌ 
கோணங்கள்‌ கொண்ட சாய்வு கோடுகள்‌ 
வளை கேரடுகள்‌ (இடப்புறவளைவு 
வலப்புறவளைவு மேல்புறவளைவு கீழ்ப்புற 
வளைவு ஆக 4வகை) பெரியவை, கொக்கி 
போல்‌ சிறியவை, சிறுசுழி, ஆகியவை, 


உயிர்‌ எழுத்து:- குறுகிய ஒலியுள்ள 


குறில்‌ உயிர்‌ எழுத்து “அ?” என்பது 
வரிக்கு மிகமேலாக (உயிரெழுத்துக்கள்‌ 


429 


மெய்‌ எழுக்தின்‌ உயரத்திற்கு மேலாக 
எழுதப்படவேண்டும்‌) உயரத்தில்‌ எழுதப்‌ 
படுகிற ( என்ற) ஒருகிடைக்கோடு **இ?? 
என்பது மேல்‌ நோக்கிக்‌ முவிந்தபடி. 
வளைந்த ஒருசிறுவளைவு *:௨.*' என்பது 
கிண்ணம்‌ பரல்‌ கீழ்நோக்கிக்‌ 
குழிந்து வளைந்த (ட என்ற) சிறு வளைவு 
“எ” என்பது < இடப்புறம்‌ கோணம்‌ 
காட்டும்‌ குறி. **ஓ”' என்பது வலப்புறம்‌ 
கோணம்‌ காட்டும்‌ கறி; )௮இஉஎஓ 
ஆகிய எழுத்துக்களின்‌ நெடில்களான 
தீண்ட ஓலியுள்ளவை, ஆஈளணள ஏஓ என்‌ 
பவை. ஆ என்பது 1! !* என்ற சிறு 
செங்குத்துக்‌ கோடு இஉ ௭ ஒ என்பவற் 
றஇுக்கான புது வகை எழுத்துக்களுடன்‌ இச்‌ 
சிறு செங்குத்துக்‌ கோடு முதலில்‌ சேர்க்‌ 
கப்பட்டு ஈஊஏஓ என்பவை நமk௦ 
என்று எழுதப்படுகின்றன. உயிரெழுத்‌ 
துக்கள்‌ தனித்து வரும்போதும்‌ வரிக்கு 
உயர மேல்‌ பாகத்தில்‌ எழுதப்படும்‌: 


ஐ என்பது “அ?” “இ?” என்ற இரு 
எழுத்துக்களில்‌ குறிகளைச்‌ சேர்த்து, என்‌ 
றும்‌ ஒள என்பது “அ?” உ?” ஏன்ற இரு 
எழுத்துக்களின்‌ குறிகளைக்‌ சேர்த்து ம என்‌ 
றும்‌ எழுதப்படுகின்‌ றன. 


உயிர்மெய்‌ எழுத்துக்களை எழுத மெய்‌ 
யெழுத்துக்களுக்கு மேலே அவைகளைத்‌ 
தொடாதபடி உயிரெழுத்துக்களை எழுத 
வேண்டும்‌ (தனிக்குறிகளோ வேறிடங்‌ 
களில்‌ எழுதவோ தேவை இல்லை) தட்‌ 
டெழுத்து (டைப்ரெட்டிங்‌) முறைக்கு உயி 
ரெழுத்துக்களை மெய்யெழுத்துக்களுக்கு 
அடுத்துச்‌ செல்லும்‌ இடத்தில்‌ எழுதிச்‌ 
செல்வதுதான்‌ அதிகப்பயன்‌ தருமானால்‌ 
அவ்விதம்‌ செய்யலாம்‌. 


“புது வகை”? எழுத்துக்களில்‌ (முத 
லெழுத்துக்களான வை) மெய்யெழுத்துக்‌ 
கள்‌:- தமிழில்‌ வல்லின மெய்யெழுத்துக்‌ 


430 


கள்‌ க்ச்ட்்‌ த்ப்ற்‌ என்ற ஆறு. (''இவை 
கசடதபற என ஆறே?” என்று இலக்‌ 
கணத்தில்‌ கூறப்படுபவை.) நெட்டைக்‌ 
கோடு எனப்படும்‌ ௦ சங் குத்துக்‌ 
கோட்டின்‌ தலையில்‌ இடப்புறம்‌ இணைந்த 
குவிந்த கொக்கு உள்ள வடிவம்‌ *க? 
என்ற எழுத்தையும்‌ செங்குத்துக்கோட்‌ 
டின்‌ வலப்புறம்‌ குவிந்த கொக்கியுல்ள 
வடிவம்‌ “ச”? என்ற எழுத்தையும்‌ஆக்கும்‌. 


செங்குத்துக்கோட்டின்‌ தலையில்‌ 
இடப்புறம்‌ இணைந்த சிறுசுழி ட” என்‌ 
பதையும்‌ அதன்‌ வலப்புறம்‌ இணைந்த சிறு 
சுழி:*த”"என் பதையும்‌ ஆக்கும்‌. 


செங்குத்துக்‌ கோட்டின்‌ தலையில்‌ 
இடப்புறம்‌ இணைந்து குழி கொக்கி **ப?? 
என்பதையும்‌ செங்குத்துக்‌ கோட்டின்‌ 
வலப்புறம்‌ இணைந்த குழிகொக்கி ற?! 
என்பதையும்‌ ஆக்கும்‌ (பு-ப; ழ-ற) தமி 
ழின்‌ மெல்லின மெய்யெழுத்துக்கள்‌ “ங்‌ ஞ்‌ 
ண்‌ ந்ம்ன்‌”” (இவற்றை நன்னூலில்‌ “ங்‌ 
ஞரூணநமன? எனக்‌ காணலாம்‌) 


“ங்‌?” என்பதை ஆக்க “க்‌”? என்‌ 
பதற்கு ஆக்கிய செங்குத்துக்‌ கோட்டின்‌ 
அடியில்‌ இடப்புறம்‌ இணைந்த குவி கொக்‌ 
கியை (॥) எழுதவேண்டும்‌. *ஞ்‌** என்‌ 
பதை ஆக்க எச்‌”? என்பதற்கு ஆக்கிய 
செங்குத்துக்‌ கோட்டின்‌ அடியில்‌ வலப்‌ 
புறம்‌ இணைந்த குவி கொக்கியை எழுத 
வேண்டும்‌. 


“ண்‌” என்பதை ஆக்க ட? என்ப 
தற்கு ஆக்கிய செங்குத்துக்‌ கோட்டின்‌ 
அடியில்‌ இடப்புறம்‌ இணைத்த குவி கொக்‌ 
கியை எழுதவேண்டும்‌. “ந்‌?” என்பதை 
ஆக்க “த்‌” என்பதற்கு ஆக்கி நெட்டைக்‌ 
கோட்டின்‌ அடியில்‌ வலப்புறம்‌ இணைந்த 
குவி கொக்கியை எழுதவேண்டும்‌. ம்‌ என்‌ 
பதை ஆக்க “ப்‌”! என்பதற்கு ஆக்கிய 


நெட்டைக்‌ கோட்டின்‌ அடியில்‌ இடப்புறம்‌ 
இணைந்த குவி கொக்கியை எழுத வேண்‌ 
டும்‌. “ன்‌” என்பதை ஆக்க ற்‌? என்ப 
தற்கு ஆச்கிய நெட்டைக்‌ கோட்டின்‌ அடி 
யில்‌ வலப்புறம்‌ இணைந்த குவிகொக்கியை 
எழுத வேண்டும்‌. 


தமிழின்‌ இடையின மெய்யெழுத்துக்‌ 
கள்‌ ய்ர்ல்வ்ழ்ள்‌ என்ற ஆறு இவை 
மன்னூலில்‌ “யரலவழள:” எனப்படு 
கின்றன. 


“ய்‌£” என்பதை ஆக்க சிறு இடை 
கோடும்‌ அதன்‌ வலப்புற நுனியில்‌ 
இணைந்த ஒரு சிறு வளைவுகளும்‌ (கொக்கி 
கள்‌ இடப்புறம்‌ வளைந்தும்‌ இணைந்தும்‌ 
உள்ளவை) எழுதப்படுகின்றன. 


ரீ”: என்பதை ஆக்க சிறு கிடைக்‌ 


கோடும்‌ அதன்‌ வலப்புற நுனியில்‌ 
இணைந்த இடப்புறம்‌ வளைந்த பெரிய வளை 
வும்‌ எழுதப்படுகின்றது. *ல்‌?? என்பதை 


எழுத சிறு கிடைக்கோடும்‌ அதன்‌: வலப்‌ 
புறநுனியில்‌ இணைந்த, இடப்புறம்‌ வளைந்த 
பெரிய வளைவும்‌ அதன்‌ அடி நுனியில்‌ ஒரு 
சிறு சுழியும்‌ எழுதப்படுகிறது. 


“வ்‌?” என்பதை ஆக்க சிறு கிடைக்‌ 
கோடும்‌ அதன்‌ இடப்புற நுனியில்‌ 
இணைந்த இரு சிறு வளைவுகளும்‌ (வலப்‌ 
புறம்‌ வளைந்தும்‌ இணைந்தும்‌ உள்ளவை) 
எழுதப்படுகிறது. 


“ழ்‌” என்பதை ஆக்க சிறு கிடைக்‌ 
கோடும்‌ அதன்‌ இடப்புற நுனியில்‌ 
இணைந்த, வலப்புறம்‌ வளைந்த பெரியவளை 
வும்‌ எழுதப்படுகிறது, 


“ள்‌” என்பதை ஆக்க சிறு கிடைக்‌ 
கோடும்‌ அதன்‌ இடப்புற நுனியில்‌ 
இணைந்த, வலப்புறம்‌ வளைந்த பெரிய 
வளைவும்‌ அதன்‌ அடி நுனியில்‌ ஒரு சிறு 
சுழியும்‌ எழுதப்படுகிறது. 


ப ரல என்பதற்குப்‌ பக்கத்தில்‌ மறு 
புறமாக வழள என்பதன்‌ எழுத்துக்கள்‌ 
மாற்றி எழுதப்பட்டவையாதல்காணலாம்‌. 


83010 b என்ற எழுத்துக்களைக்‌ 
எழுத க்ச்ட்த்ப்ற்‌ என்பவற்றிக்கான 
நெட்டைக்‌ கோடுகளின்‌ அடியில்‌ இடப்‌ 
புறம்‌ அல்லது வலப்புறம்‌ (அந்தந்த 
எழுத்துஅமைந்ததற்கேற்றபடி) இணைந்த 
குழி (ப) கொக்கி எழுதப்படுதல்‌ காண 
லாம்‌. 


““ஹு௦ஷஸர7”” என்றஎழுத்துக்களை 
எழுத க்ச்ட்த்ப்ற்‌ என்பவற்றிக்கான 
நெட்டைக்‌ கோடுகளின்‌ அடியில்‌ இடப்‌ 
புறம்‌ அல்லது வலப்புறம்‌ எழுத்தமைப்‌ 
புக்கேற்றபடி சிறுசுழி இணைத்து எழுதப்‌ 
படுகிறது, வடமொழியில்‌ உள்ள இரண்டு 
எழுத்துக்கள்‌ இணைந்து ஆன க்ஹ (kh) 
ச்ஹ (௦1) ட்ஹ (1h) த்ஹ ப்ஹ என்பவை 
£சடதப என்பவற்றின்‌ நெட்டைக்‌ கோட்‌ 
டின்‌ அடியில்‌ தக்கபடி சுழியும்‌ கோடும்‌ 
சேர்த்து எழுதப்படுகிறது. க்ஹ என்பது 
போல இரண்டெழுத்துக்களாகப்‌: பிரித்து 
எழுதல்‌ தட்டெழுத்துக்குஉதவக்கூடியது. 


மேல்‌ சொன்னது போல உள்ள வட 
மொழி 0, ற, Da, Dh, ய என்பவை 
தக்கபடி . அடியில்‌ சுழியும்‌ கோடும்‌ குழிக்‌ 
கொக்கியும்‌ சேர்த்து எழுதப்படுகின்றன. 
இவைகளை ஆங்கிலத்தில்‌ ஜ்‌ : ]h;என்று 
இரண்டுஎழுத்துக்களால்‌எழுதுவதுபோல 
புதுவகை எழுத்து வகையிலும்‌ இரண்டு 
எழுத்துக்களால்‌ (தட்டெழுத்து வகைக்கு 
type writing) எழுதலாம்‌, 


புதுவகை எழுத்துக்கள்‌ Ls IL. 
(2) 111 (2) என்ற 4 பிரிவுகளில்‌ தாமே 
விளங்குமாறு காட்டப்பட்டுள்ளன. 1 
ஏன்ற பிரிவில்‌ தமிழ்‌ உயிரெழுத்துக்கள்‌ 
(Tamil vawels) தமிழில்‌ இல்லாத வட 
மொழி உயிரெழுத்துக்கள்‌ ஆங்கில எழுத்து 


431 


௨. 8 என்பவை (கட்டங்களுள்‌) முதல்வரி 
யிலும்‌ அடியில்‌ அவற்றிற்கு நேர்‌ கீழே 
உள்ள கட்டங்களில்நிகரான **புதுவகை'' 
எழுத்து ்‌ வரி வடிவுகள்‌ இரண்டாம்‌ வரியி 
லும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது முன்றாம்‌ வரி 
யில்‌ வடமொழி (சம்ஸ்கிருத) எழுத்துக்‌ 
களும்‌ நான்காம்‌ வரியில்‌ ஆங்கில எழுத்‌ 
துக்களும்‌ ஐந்தாம்‌ வரியில்‌ புதுவகை 
எழுத்துக்களைத்‌ தட்டெழுத்து முறையில்‌ 
(வேறு வகை தேவைப்படுகிறபோது) 
கூடுதலான முறையாக (புதுவகை 
எழுத்து) சிறிது மாறுதலுடனும்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளன, 


11 என்ற பிரிவில்‌ முதல்‌ வரியில்‌ **க்‌”' 
என்ற மெய்யெழுத்துடன்‌ (அ முதல்‌ ஒள 


முடிய உள்ள பன்னிரண்டு உயிரெழுத்‌ 


துக்கள்‌) உயிரெழுத்துக்கள்‌ சேர்ந்து 
உண்டாகிற ௧,கா,கி,கீ,கு,கூ, கெ, 
கே,கை, கொ, கோ கெள, என்ற உயிர்‌ 
மெய்‌ எழுத்துக்களும்‌ க்‌ ஏன்ற மெய்‌ எழுத்‌ 
தும்‌ 'க்ரு” க்ரூ முதலிய வடமொழி ஒலி 
வடிவங்களும்‌ **க்‌” என்பதுடன்‌ ஆங்கில 
எழுத்து ௨, ௨ என்பவை சேர்வதும்‌ காட்‌ 
டப்பட்டுள்ளன, முதல்‌ வரியில்‌ உள்ள 
வற்றிற்கு தக்க புதுவகை எழுத்துக்கள்‌ 
இரண்டாம்‌ வரியிலும்‌ வடமொழி எழுத்துக்‌ 
கள்‌ மூன்றாம்‌ வரியிலும்‌ ஆங்கில எழுத்துக்‌ 
கள்‌ நாலாம்‌ வரியிலும்‌ தட்டெருத்துக்கு 
(மாறுதலுள்ள) புதுவகை எழுத்துக்கள்‌ ஐந்‌ 
தாம்‌ வரியிலும்‌ காட்டப்பட்டுள்ளன. 


எரா] (1)” என்ற பிரிவில்‌ முதல்‌ வரி 
யில்‌ தமிழில்‌ க்‌?” முதல்‌**ன்‌ ”முடியஉள்ள 
பதினெட்டு (முதல்‌ எழுத்து வகையில்‌ 
உள்ள) தமிழ்‌ மெய்‌ எழுத்துக்களும்‌ 19 
முதல்‌ 28 முடிய உள்ள தமிழ்‌ சார்பெழுத்‌ 
துக்களான மென்‌ தொடர்க்குற்றியலுகரம்‌ 
ஊர்ந்து வருகின்ற மெய்‌எழுத்துக்கள்‌ ஐந்‌ 
தும்‌ (க்‌, ச்‌,ட்‌.த்‌, ப்‌, என்று குறியிடப்பட்‌ 
டுள்ளவை) ஆயுதத்‌ தொடர்க்‌ குற்றியலுக 
ரம்‌ ஊர்ந்து வருகிற மெய்‌ எழுத்துக்கள்‌ 


432 


லந்தும்‌(ஹ்‌, ஷ்‌, ஃத்‌, ஃப்‌ என்று காட்‌ 
டப்பட்டுள்ளன) 29 ஆக *ஸ்‌” என்றவட 
மொழி எழுத்தும்‌ காட்டப்பட்டுள்ளன. 
இரண்டாம்‌ வரியில்‌ 1 முதல்‌ 29 முடிய 
முதல்‌ வரியில்‌ உள்ளவற்றிற்கு நிகராக 
உள்ள புதுவகை எழுத்துக்கள்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளன. மூன்றாம்‌ வரியில்‌ வடமொழி 
எழுத்துக்களும்‌ நான்காம்‌ வரியில்‌ ஆங்கில 
எழுத்துக்களும்‌ காட்டப்பட்டுள்ளன. 
ஐந்தாம்‌ வரியில்‌ ஒலிக்குறிகளுடன்கூடிய 
ஓலிக்‌ குறிப்பு தமிழ்‌ எழத்துக்கள்‌ காட்டப்‌ 
பட்டுள்ளன. இரண்டாம்‌ வரியிலுள்ள 
புதுவகை எழுத்துக்கள்‌ தட்டெழுத்துக்‌ 
களாகவும்‌ (டைப்ரைட்டிங்‌) பயன்படும்‌. 
ஆங்கில உயிரெழுத்து உ௱ன்பதும்‌ அதன்‌ 
நெடில்‌ ௨” என்பதும்‌ கொள்கிறசிறப்பான 
தனி ஒலி தமிழ்‌, வடமொழி ஆகியவற்றில்‌ 
இல்லாதபடியால்‌ ௨ ௨' என்பவை அப்‌ 
படியே ஈடுத்துக்கொள்ளப்பட்டன. 


111 (2) என்ற பிரிவில்‌ முதல்‌ வரியில்‌ 
30முதல்‌ 34முடிய தமிழ்ச்‌ சார்பெழுத்துக்‌ 
களான இடைத்‌ தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 
ஊர்ந்து வருகிற மெய்யெழுத்துக்கள்‌, (க்‌, 
ச்‌, ட்‌, த்‌, ப்‌ என்று குறியிடப்பட்டவை) 
ஐந்தும்‌ 35 முதல்‌ 39 முடிய உயிர்த்‌ 
தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ ஊர்ந்து வருகிற 
மெய்யெழுத்துக்கள்‌(க்‌, ச்‌, ட்‌, த்‌, ப் என்று 
குறியிடப்பட்டவை) ஐந்தும்‌, 40 முதல்‌ 
44 முடிய வடமொழியில்‌ உள்ள இரண்டு 
எழுத்துக்கள்‌ இணைந்த கூட்டெழுத்துக்‌ 
களான க்ஹ்‌, ச்ஹ்‌, ட்ஹ, த்ஹ, ப்ஹ என்‌ 
பவை (க்ச்ட்த்ப்‌ எனக்குறியிடப்பட்‌ 
டுள்ளவை) ஐந்தும்வடமொழியில்‌ உள்ள 
இரண்டு ஈழுத்துக்கள்‌ இணைந்த கூட்‌ 
டெழுத்துக்கள்‌ காட்டப்பட்டுள்ளன, 
இரண்டாம்‌ வரியில்‌ முதல்வரியில்‌ உள்ள 
30 முதல்‌ 58 முடிய உள்ள எழுத்துக்‌ 
களுக்கு நிகராக உள்ள புதுவகை எழுத்‌ 
துக்களும்‌ மூன்றும்‌ வரியில்‌ வடமொழி 
எழுத்துக்ளும்‌ நாலாம்‌ வரியில்‌ இயன்ற 
அளவு ஆங்கில எழுத்துக்களும்‌ ஐந்தாம்‌ 


வரியில்‌ ஒலிக்குறி சேர்ந்த தமிழ்‌ எழுத்துக்‌ 
களும்‌ (வேண்டிய அளவு)காட்டப்பட்டுள்‌ 
ளன: 2ம்வரியிலுள்ள புதுவகைஎழுத்துக்‌ 
கள்‌ தட்டழுத்துக்களாகவும்‌ பயன்படும்‌. 


வடமொழி எழுத்தில்‌*“ழ? என்பதைக்‌ 
காட்ட அதன்‌ “'ள”” என்பதன்‌ அடியில்‌ 
புள்ளியிடப்பட்டுள்ளது. 


1, II, IIT (1) IIT (2) ஆகிய பிரிவு 
களுக்கு வலப்புறம்‌ அடுத்து அகல்‌, அக்‌ 
கல்‌, அங்கம்‌, அஃகம்‌, வீசு, சார்பு. பல்கு) 
கஃபு என்ற தமிழ்ச்‌ சொற்கள்‌ அவற்றின்‌ 
கீழே புதுவகை எழுத்துக்கள்‌ வடமொழி 
எழுத்துக்கள்‌ ஆங்கிலஎழுத்துக்கள்‌ ஆகிய 
வைகளால்விளக்கிக்‌ காட்டப்பட்டுள்ளன. 
இவற்றை அடுத்து வலப்புறமாக சிலமெய்‌ 
எழுத்துக்களுடன்‌ அ?” என்ற உயி 
ரெழுத்து சேர்ந்து அமைந்த உயிர்மெய்‌ 
எழுத்துக்கள்‌ காட்டப்பட்டுள்ளன.(முதல்‌ 
வரிசையில்‌ புதுவகை எழுத்துக்களும்‌, 
இரண்டாம்‌ வரியில்‌ அவற்றிற்கு நிகரான 
வடமொழி எழுத்துக்களும்‌ மூன்றாம்‌ வரி 
யில்‌ அவற்றிற்கு நிகரான ஒலிக்‌ குறியுடன்‌ 
கூடிய தமிழ்‌ எழுத்துக்களும்‌ காட்டப்பட்‌ 
டுள்ளன.) 


எட்டுப்‌ பகுதிகளில்‌ தமிழ்‌ எழுத்துக்க 
ளான சொற்களின்‌ அடியில்புதுவகைஎழுத்‌ 
துக்களாலான அதே சொற்கள்‌ புதுவகை 
எழுத்துக்களில்‌ எளிதில்‌ கற்கும்படி (73 
சொற்கள்‌): காட்டப்பட்டுள்ளன. இந்தச்‌ 
சொற்கள்‌ புதுவகை எழுத்துக்களில்‌ மட்‌ 
டும்‌ 16 நாட்களில்‌ கற்பிக்க இயலும்‌. 
இவற்றில்‌ முக்கியமான ஒலிகள்‌ உள்ள 
தமிழ்‌ முதலெழுத்துக்கள்‌ சார்பெழுத்துக்‌ 
கள்‌ இவை பலவும்‌ வருகின்‌ றன. புதுவகை 
எழுத்துக்களில்‌ உள்ள சொற்களை மட்டும்‌ 
பெரிய தாளில்‌ பெரிய அளவுள்ள எழுத்‌ 
துக்களில்‌ வரிசை தவறாமல்‌ எழுதி கற்பிக்‌ 
கப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 

கற்பிப்பவர்‌ முதல்‌ நாளில்‌ அள்‌, அள 
என்ற சொற்களை ஒரு குச்சி அல்லது 


கம்பரல்‌ காட்டியபடி உரக்கச்‌ சொல்லி 
கற்பவரை இருமுறை திரும்பச்‌ சொல்லச்‌ 
செய்யவேண்டும்‌. பிறகு . அள்‌ என்ற 
சொல்லை பிரித்து ௮, ள்‌ என்று சேர்த்துச்‌ 
சொல்ல வேண்டும்‌. இதன்‌ பின்‌ இந்த 
இரு எழுத்துக்களையும்‌ ஒவ்வொன்றாக 
சொல்லிக்‌ கொண்டே எழுதச்‌ செய்ய 
வேண்டும்‌. பிறகு இவ்விதம்‌ அள்‌, ஆள்‌, 
தாள்‌ என்ற சொற்களைக்‌ கற்பிக்கச்செய்ய 
வேண்டும்‌, இரண்டாம்‌ நாள்‌ இரண்டாம்‌ 
வரியிலுள்ள இல்‌, இலி, இல்ல, ஈர்‌, சீர்‌ 
ஆகிய சொற்களையும்‌ பிறகு. ஒரு வரிசை 
வீதம்‌ இவ்விதம்‌ பாக்கிச்‌ சொற்களையும்‌ 
கற்பிக்க வேண்டும்‌ இதன்பின்‌ இரண்டாம்‌ 
பிரிவிலுள்ள எட்டுவரிசைச்‌ சொற்களைச்‌ 
கற்பிக்க வேண்டும்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
முதலில்‌ முன்பாடங்களில்பயிற்சிகொடுக்க 
வேண்டும்‌. வடமொழி ஒலியுள்ள எழுத்‌ 
துக்களை ஆறு மாதங்கட்குப்‌ பின்‌ ஐ, ஸ, 
ஹ, ஷ முதலிய எழுத்துக்களை கற்பிக்க 
லாம்‌. 

முதலில்‌ தற்போது தமிழ்‌ எழுத்துக்‌ 
கள்‌ மூலம்‌ கற்பது போல புதுவகை எழுத்‌ 
துக்களிலும்‌ 1 முதல்‌ 18 முடியஉள்ள முத 
லெழுத்து வகையான மெய்யெழுத்துக்‌ 
களை மட்டும்‌ பயன்படுத்தி 78 சொற்களை 
யும்‌ கற்பவர்‌ கற்கும்படிசெய்யவேண்டும்‌. 
ஆறுமாதங்கட்குப்பின்‌ 19முதல்‌ 29 மூடிய 
உள்ள சார்பெழுத்துக்களைகற்பிக்கவேண்‌ 
டும்‌. 80 முதல்‌ 52 முடிய உள்ள எழுத்‌ 
துக்கள்‌ மிக நுட்பமான ஒலிமாறுபாடுள்ள 
தமிழ்‌ சார்பெழுத்துக்களும்‌ வடமொழி 
எழுத்துக்களும்‌ உள்ளவை. இவற்றைத்‌ 
தேவையான போது கற்பிக்கலாம்‌. 

மூன்றுமுதல்‌ ஜந்துவயதுவரைஉள்ள 
பிள்ளைகளுக்கு துவக்கத்தில்‌ கற்பிக்கவும்‌ 
முதியோர்களுக்கு சோர்வு ஏற்படாமல்‌ 
துவக்கத்தில்‌ கற்பிக்கவும்‌ புதுவகை எழுத்‌ 
துக்களான சொற்கள்‌ மிகப்பயன்படும்‌, 
இக்‌ சொற்களைக்‌ கற்றபின்‌ இப்பொழு 
துள்ள தமிழ்‌ எழுத்துக்களில்‌ இச்சொற்‌ 
களை எளிதில்‌ கற்பிக்க இயலும்‌. 


1 வ 433 


ர ரு * 


ஆசிரியரின்‌ 52 22 வது பிறந்த நாள்‌ ளிழா 


பப ப்ப ப்‌ ய பட்ட TET வன வவ வைகை வையை வையை ய அடைக அணை வை அகவை 


ஆராய்ச்சி ஆசிரியர்‌ நா.வானமாமலை 
அவர்களின்‌ 52வது பிறந்த நாள்‌ விழா, 
[12-69 அன்று நெல்லை மார்க்சீய 
ஆராய்ச்சிக்‌ குழுவினரால்‌ கொண்டாடப்‌ 
பட்டது, நா.வா, அவர்களின்‌ நண்பர்‌ 
களான பேராசிரியர்கள்‌, ஆசிரியர்கள்‌, 
எழுத்தாளர்கள்‌, அராய்ச்சியாளர்கள்‌, 
கம்யூனிஸ்டுக்‌ கட்சித்‌ தலைவர்கள்‌,ஆராய்‌ 
சிக்குழு நண்பர்கள்‌ ஆகியோர்‌ விழாவைச்‌ 
சிறப்பிக்கக்‌ கூடினர்‌. முதுபெரும்‌: எழுத்‌ 
காளரும்‌, கம்யூனிஸ்டுத்‌ தலைவரும்‌ பேரா 
ரியரின்‌ நண்பருமான அண்ணாச்சி சோ. 
சண்மூகம்‌ அவர்கள்‌ தலைமை வகித்தார்‌ 
கள்‌, சில நண்பர்கள்‌ பாராட்டுரைகள்‌ 
வழங்கினார்கள்‌ . ஆசிரியர்‌ பல்வேறு துறை 
களில்‌ ஆற்றிய பணிகள்‌ பற்றி ஆய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ படிக்கப்பட்டன. 


அவை யாவன:- 


(1) தமிழக நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ 
துறைக்கு பேராசிரியர்‌ நா. வா, ஆற்றிய 
பணி - புறவர்‌ ஆ. ரிவரப்பிரமணியன்‌ 

(2) தத்துவ விமரிசனத்‌ துறையில்‌ 
பேரரசிரியர்‌ நா. வா.வின்‌ பணி - 

091. கிருஷ்ணமுர்ந்த 

்‌ (3) பேராசிரியர்‌ நா.வா.அவர்களின்‌ 
இலக்கிய ஆய்வுப்‌ பணி - 

ந்ர்சா 

(4) தமிழில்‌ எைடல்லிகம்‌ பரப்‌ 
புவதில்‌ நா. வா. ஆற்றிய பணி 

பீஸ்‌. டூதாதாந்த? ஏம்‌. ஏ. பி... 

(5) வரலாற்று -ஆய்வுப்‌ பணியில்‌ 

தா. வா, அவர்‌.யளின்‌ பங்கு -- 
‘MD. shai, M. A, [Politics 
14. A. (Hist!)] 


இவற்றுள்‌ முதலிரண்டு கட்டுரைகள்‌ 
இவ்விதழில்‌ வெளியாகின்றன. எண்‌. 
உள்ள கட்டுரை தாமரையிலும்‌, எண்‌ 4 
உள்ள கட்டுரை சாந்தியிலும்‌ வெளிவந்‌ 
துள்ளன. எண்‌ 5 உள்ள கட்டுரை 
தாமரையில்‌ இனி வெளிவரும்‌, 


ஆராய்ச்சியில்‌ வெளிவரும்‌ கட்டுரை 
களில்‌ நா. வா. அவர்களின்‌ ஆய்வு 
முறையே முக்கியமாக விளக்கப்படுகின்‌ 
றது. அதனைச்‌ சுட்டிக்காட்ட இரு ஆய்‌ 
வுக்குழு நண்பர்கள்‌ முயன்றுள்ளார்கள்‌. 
நா. வா அவர்களின்‌ பணியின்‌ அளவை 
விடத்‌ தரமும்‌ ஆய்வுமுறையுமே முக்கிய 
மானவை எண்பது எங்கள்‌ : குழுவின்‌ 
கருத்து.அவரது ஆய்வுமுறையைத்‌ தாமரை 
வாசகர்களில்‌ பலரும்‌, ஆராய்ச்சி வாசகர்‌ 
களில்‌ பலரும்‌ ஆதரிப்பதைக்கண்டு நாங்‌ 
கள்‌ மகிழ்ச்சியடைகிறோம்‌. 


அண்மையில்‌ உடல்‌ நலமின்‌ றி அபாய 
நிலைக்குள்ளாகி,டாக்டர்கள துசிறந்தபணி 
யாலும்‌, அவரது நண்பர்களது அன்பா 
லும்‌, உடல்நலமும்‌, வலிமையும்‌ பெற்று 
மீண்டும்‌ பண்பாட்டுலகத்திற்குப்‌ பணிபுரி 
யத்‌ திரும்பியுள்ள நிலையில்‌ இருக்கும்‌ 
பேராசிரியர்‌ அவர்களுக்கு எங்கள்‌ குர 
நன்றிகலந்த பாராட்டுக்களைத்‌ தெரிவித்‌ 
துக்‌ கொள்ளுகிறது. எங்கள்‌ குழ உறுப்‌ 
பினர்களது கட்டுவான்‌ வெளியிட 
இசைவு தந்தமைக்கு நன்றியும்‌ தெரிவித்‌ 
துக்‌ கொள்கிறது. 


எங்கள்‌ ஆயன்‌ பிறந்ததினவிழா 
வோடு ஆராய்ச்சிக்‌ குழவின்‌ இரண்டா 
வது ஆண்டு நிறைவு தாகக்‌ சேர்ந்து 
கொண்டது இங்கே குறிப்பிடத்தக்கது. 
_ மார்ப்ர்ய ஆராய்ச்சிக்‌ குழு - 
நெல்லைமாவட்டம்‌, 


ல்‌... 
இ 


நா. வானமாமலை, ௬. &., 1. 7. 
ஆசிரியர்‌ 


தமிழக “நாட்டும்‌ பண்பாட்டியல்‌” 
துறைக்கும்‌ பேராசிரியர்‌ 


0: 0 மாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ என்ற 
சொல்‌ 171011:-1௦16௨ என்ற ஆங்கிலச்‌ 
சொல்லின்‌ தமிழாக்கமாகும்‌. Popular 


antiquities (பாமரர்‌ பழக்கங்கள்‌) என்ற 
ஆங்கிலச்‌ சொல்லின்‌ இடத்தில்‌ தாமஸ்‌ 
என்ற ஆங்கிலேயரால்‌ 1884ல்‌ இச்சொல்‌ 
உண்டாக்கப்பட்டது. மாட்டுப்‌ பண்‌ 
பாட்டியல்‌ துறையானது புராணக்‌ கதை 
கள்‌, கட்டுக்கதைகள்‌, கிராமியக்‌ கதைகள்‌ 
பழமொழிகள்‌, விடுகதைகள்‌, கிராமியப்‌ 
பாடல்கள்‌, நாட்டுப்புற நம்பிக்கைகள்‌, 
நாட்டுப்புறமூட நம்பிக்கைகள்‌, நாடோடிப்‌ 
பழக்க வழக்கங்கள்‌, நாடோடி நாடகங்‌ 
கள்‌, நாடோடி இசை, நாடோடி நடனம்‌, 
கதைப்பாடல்கள்‌, நாட்டுப்புறப்பண்பாடு, 
கிராம தேவதைகள்‌ அவைகளைச்‌ சுற்றி 
எழும்‌ சடங்குகள்‌, திருவீழாக்கள்‌, நாட்டுப்‌ 
புறக்கைவினைக்‌ கலைகள்‌ ஆகிய மிக விரி 
வான பல பிரிவுகளைத்‌ தன்னுள்‌ கொண்‌ 
டுள்ளது. எனவே இத்நுறையை ஆராய்வதன்‌ 
மலம்‌ மக்களை நன்கு புரிந்நு கொள்ள முடியுமி. _ அக்‌ 
துடன்‌ நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ துறை 
யானது சமூக மானிடவியல்‌, பண்பாட்டு 
மானிடவியல்‌, சமூகவியல்‌, உள இயல்‌, 
மொழி இயல்‌, இலக்கியம்‌, முன்‌ நிலை வர 
லாறு, புராதன வரலாறு, புதை பொருள்‌ 


ஆற்றிய பணி 


ஆ. சிவக ப்யி) ப்ணியனண்‌ 
வ, உ. சி. கல்லூரி, தூத்துக்குடி 


ஆராய்ச்சி முதலிய பல்வேறு துறைக 
ளோடு பின்னிப்‌ பினைந்ததாகும்‌. 


0:1] இத்துறையில்‌ இந்தியாவிலும்‌ 
தமிழ்‌ நாட்டிலும்‌ முதன்‌ முதலில்‌ ஈடுபட்ட 
வர்கள்‌ நம்மை ஆங்கிலேயர்‌ 
களும்‌ சமயப்பிரச்சாரம்‌ செய்ய வந்த 
வெளிநாட்டுப்‌ பாதரியார்களும்தான்‌.' 


ர ன்‌ 2... 


0:2 சார்லஸ்‌ கவர்‌ என்ற ஆங்கிலேயர்‌ 
1871ஆம்‌ ஆண்டில்‌ வெளியிட்ட :“தென்‌ 
னிந்திய நாடோடிப்‌ பாடல்கள்‌?” (Folk 
Songs of South India) என்ற புத்தகம்‌ 
தான்‌ முதன்‌ முதலில்‌ ந்தியாவிலி வெளி 


வந்த நாட்டுப்‌ பாடல்‌ தொகுதி என்று. 
சுருதப்படுகிறது. இவரைத்‌ தவிர பிஷப்‌. 


கால்டுவெல்‌, பீட்டர்‌ பெர்ஸிவல்‌ பாதிரி 
யார்‌ (Peter Percival) ஆகிய பணியா 
ளர்களும்‌ பெர்ஸின்‌ மாக்குவின்‌ என்ற ஐ. 
சி. எஸ்‌. அதிகாரியும்‌ இத்துறையில்‌ ஈடு 
பட்டு தமிழக நாட்டுப்‌ பாடல்களையும்‌ பழ 
மொழிகளையும்‌ திரட்டி. அச்சேற்றினர்‌, 


0-3 தமிழர்களில்‌ முதன்‌ முதலில்‌ பண்‌ 
டி த நடேச சாஸ்திரியார்‌ என்பவர்‌. இத்‌ 
துறையில்‌ ஈடுபட்டு தமிம்‌ நாட்டு நாடோ 
டிக்கதைகள்‌ பலவற்றை சேகரித்து தமிழி 


435 


லும்‌ ஆங்கிலத்திலும்‌ புத்தகமாக வெளி 
யிட்டார்‌. 

0-4 இவரையடுத்து திருவாளர்கள்‌ 
கி நா.சுப்பிரமணியன்‌,கி.வா.ஜகந்நாதன்‌, 
மு. அருணாசலம்‌, பெ, தூரன்‌, அன்னகாமு 
தமிழண்ணல்‌ ஆகியோர்‌ இத்துறையில்‌ 
ஈடுபட்டு நாடோடிப்‌ பாடல்களைச்‌ சேக 
ரித்துபுத்தகவடி.வில்‌ வெளியிட்டுள்ளனர்‌, 


0:5 மேற்கூறியவர்களுக்கெல்லாம்‌ பின்‌ 
(லை பேராசிரியர்‌ நா, வா. அவர்கள்‌ இந்‌ 
கியக்‌ கம்யூனிஸ்டு கட்சியின்‌ முன்னாள்‌ 
செயலாளர்‌ திரு. 1. (6. ஜோஷி, நெல்லை 
மாவட்டக்‌ கம்யூனிஸ்டு கட்சியின்‌ முன்‌ 
னாள்‌ செயலாளர்‌ திரு, ப, மாணிக்கம்‌ஆகிய 
இருவரின்‌ தூண்டுதலால்‌, இத்துறையில்‌ 
1959ஆம்‌ ஆண்டில்தான்‌ ஈடுபட்டார்கள்‌, 
ஆனால்‌ இன்று இத்துறையில்‌ தலைசிறந்த 
அறிஞராகத்‌ திகழ்கின்றார்கள்‌. பேராசிரி 
யரவர்கள்‌ இன்றளவும்‌ இத்துறையில்‌ தீவி 
ரமாக ஈடுபட்டுப்‌ பணியாற்றிவருவதுடன்‌ 
அவருஃகே உரிய ஊழியர்களை உருவாக்‌ 
கும்‌ பண்பினால்‌ இத்துறையில்‌ ஆர்வமிக்க 
ஒரு இளைஞர்‌ படையையும்‌ தோற்றுவித்‌ 


துள்ளார்கள்‌. 


0: €6 :தமிழியலில்பலதுறைகளிலும்‌ தமது 
முத்திரையைப்‌ பதித்துள்ள பேராசிரியர 
வர்கள்‌ நாட்டுப்பண் பாட்டுத்‌ துறையிலும்‌ 
அழுத்தமான முத்திரையைப்‌ பதித்‌ 
துள்ளார்கள்‌. இத்துறைக்கு அன்னார்‌ 
ஆற்றியுள்ள பணியினை நாட்டுப்பண்‌ 
பாட்டியலில்‌ ஆர்வம்கொண்ட ஒரு மாண 
வன்‌' என்ற முறையில்‌ ஆராய்வதே இ 
கட்டுரையின்‌ நோக்கம்‌. 

1:0 பேராசிரியர்‌ அவர்கள்‌ நாட்டுப்‌ 
பண்பாட்டியல்‌ துறைக்கு ஆற்றியுள்ள 
பணியினைப்‌ பின்வருமாறு பிரிக்கலாம்‌, 


(1) நாடோடிப்பாடல்கள்‌, கதைப்‌ 
பாடல்கள்‌ (Ballas) ஆகியவைகளைச்‌ 
சேகரித்து வெளியிடுவது. 


456 


(2) நரட்டுப்‌ பண்பாட்டியல்‌ பற்றிய 
கட்டுரைகள்‌ எழுதுவது, 


(8) தனக்குக்‌ கிடைக்கும்‌ பிறவாய்ப்‌ 
புக்களேை இத்துறையின்‌ வளர்ச்சிக்குப்‌ 
பயன்படுத்துவது, (4) பிறரையும்‌ இத்‌ 
துறையில்‌ ஈடுபடும்படி செய்வது, 


2:0 முதலில்‌ பேராசிரியர்‌ அவர்கள்‌ 
வெளியிட்ட நாடோடிப்‌ பாடல்களையும்‌ 
கதைப்‌ பாடல்களையும்‌ ஆராய்வோம்‌. 


21 “தமிழ்நாட்டுப்‌ பாமரர்‌ பாடல்‌ 
கள்‌,” “தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌ ,?” 
என்ற இரு நூல்களும்‌ பேராசிரியர்‌ அவர்‌ 
களால்‌ முறையே 1960, 964ஆம்‌ ஆண்டு 
களில்‌ வெளியிடப்பட்டன, நா, வா. 
அவர்களின்‌ இவ்விரு பாடல்‌ தொகுதி 
களுக்கும்‌ பிறர்‌ வெளியிட்ட பாடல்‌ 
தொகுதிகளுக்கும்‌ சில அடிப்படை வேறு 
பாடுகள்‌ உண்டு. கீழ்க்காணும்‌ குறை 
களில்‌ ஒன்றிரண்டேோ அல்லது அனைத்‌ 
துமோ பிறநூல்களில்‌ காணப்படும்‌, (1) 
பாடல்களில்‌ உள்ள கொச்சைச்‌ சொற்க 
ளைத்‌ திருத்தி வெளியிடுதல்‌, (2.) பாடல்‌ 
வழங்கும்‌ இடத்தைக்‌ குறிப்பிடாது விட்டு 
விடுதல்‌. (8.) : பாடல்களைச்‌ சேகரித்த 
வர்களின்‌ பெயர்களை வெளியிடாது பிறர்‌ 
உழைப்பைத்‌ தம த ரகக்‌ காட்டுதல்‌. 
(4) பாடல்களுக்குத்‌ தேவையான குறிப்‌ 
புக்கள்‌ எழுதாது பாடல்களைமட்டும்வெளி 
யிடுதல்‌ அல்லது தேவையற்ற, விரிவான, 
_ பாரடலை விடப்பன்மடங்கு நீளமான, 
_ விளக்கம்‌ எழுதுதல்‌, 


2-2 பேராசிரியர்‌ அவர்கள்‌ பதிப்பில்‌ 
இக்குறைபாடுகள்‌ ஒன்றுகூடக்கிடையாது. 
தமிழ்‌ நாட்டுப்‌ பாமரர்‌ பாடல்கள்‌ என்ற 
நூலுக்கு எர திய பாராட்டுரையில்‌ 
“நாட்டுப்‌ பாடல்கள்‌ என்று பெயரால்‌ பாடல்களே வெளி 
யீட்டிருக்குர்‌ சிலர்‌, - 'அப்பாடல்களைத்‌ திருத்தமான 
மொழியோ 6 பிர்ட்டிருந்றின்றனர்‌. இந்தத்‌ தொறப்‌ 


பின்‌ ஆசிரியர்‌ அத்தகைய தவறு சேய்யலவில்‌ல்‌, இதைப்‌ 
0பரிதும்‌ பாராட்டுகிறேன்‌”. என்று காலம்‌ 
சென்ற தமிழறிஞர்‌ திரு, சாமி சிதம்பரனார்‌ 
அவர்கள்‌ எழுதியிருப்பது குறிப்பிடத்தக்‌ 
கது. பாடல்களில்‌ வழங்கும்‌ வட்டாரச்‌ 
சொற்களுக்குப்‌ பாடல்களின்‌ முடிவில்‌ 
தெளிவான பொருள்‌ கொடுக்கப்பட்டி 
ருக்கும்‌. 


2-3 மேலும்‌ ஒவ்வொரு பாடலின்‌ இறு 
தியிலும்‌ பாடல்‌ வழங்கும்‌ ஊரின்‌ பெயரும்‌ 
மாவட்டத்தின்‌ பெயரும்குறிக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. பாடல்‌ வழங்கும்‌ பகுதி மக்களின்‌ 
பேச்சு வழக்குகளை அறிந்து கொள்ள 
இவ்விரு முறைகளும்பெருந்துணை புரியும்‌. 


2.4 ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியிலும்‌ 
பாடலைச்‌ சேகரித்தவரின்‌ பெயரும்‌ அவ 
ருக்கு யாரேனும்‌ உதவியிருந்தால்‌ உதவி 
யவரின்‌ பெயரும்‌ குறிக்கப்பட்டிருக்கும்‌. 
தமது இரண்டாவது நாட்டுப்பாடல்‌ 
தொகுதியான **தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்‌ 
கள்‌?? என்ற நூலில்‌ அப்பாடல்களில்‌ 
பெரும்‌ பாலானவற்றைச்‌ சேகரித்தஅறுவ 
ரின்‌ படங்களை வெளியிட்டு அவர்களைப்‌ 
பற்றி ஓரு சிறு குறிப்பும்‌ வெளியிட்டுள்‌ 
ளார்‌. கூட்டு முயற்சியில்‌ நம்பிக்கையு 
டைய பேராசிரியரின்‌ பண்புக்கு இது ஒரு 
எடுத்துக்காட்டாகும்‌. 


3 நாட்டுப்‌ பாடல்களுக்குக்‌ குறிப்பு 
கள்‌ கொடுக்காது பாடல்களை மட்டும்‌ 
சிலர்‌ வெளியிட்டார்கள்‌ என்றால்‌, சிலர்‌ 
பாடலுக்குவிருத்தியுரை எழுதுவதுபோல்‌ 
தேவையற்ற மேற்கோள்களைக்‌ காட்டி, 
நயம்‌ பாராட்டி விளல்கம்‌எழுதி வெளியிட்‌ 
டார்கள்‌, அதே நேடத்தில்‌ பாடலின்‌ வர 
லாற்றுப்‌ பின்னணிமையும்‌ அதில்‌ அமைத்‌ 
துள்ள சமூகவியல்‌, மானிடவியல்‌ உண்‌ 
மைகளையும்‌ சுட்டிக்‌ காட்ட மாட்டார்கள்‌, 
பேராசிரியர்‌ அவர்களின்‌ விளக்கமோரசனை 
முறையில்‌ அமையாது வரலாறு, சமூக 


வியல்‌,மானிடவிட்‌ 2. 

தெளிவாக, சுரு 

இதனைப்‌ பா ர ராரர்களுக்கும்‌, ஆங்கிலலே 
சிறுகதை ஆசிரியர்கேயே நடந்த போராட்‌ 
கிய ரசிகருமான திரு டை, பூலுத்தேவன்‌ 


அவர்கள்‌ ''சிலநாட்டுப்‌ பா வானை சிவகங்கை 


களில்‌ பாட்டு 4 வரிகளும்‌ தப 
பக்கங்களுமாகக்‌ குருவி தலையில்‌ பனங்‌ 
காய்‌ வைத்தது போலவும்‌ ‘ஆண்டி ஒரு 
முழம்‌, சுரைக்‌ குடுக்கை ஒன்றரை முழம்‌?” 
என்பதுபோலவும்‌ இருக்கும்‌. ஆனால்‌இந்த 
நூலில்‌ ஒவ்வொரு பாட்டுக்கும்‌ தேவை 
யான அளவில்‌ சுருக்கமாக ஒருசிலவரிகள்‌ 
விளக்கம்‌ கொடுக்கப்‌ பட்டிருக்கிறது, 
பெரும்பாலும்‌ பாட்டின்‌ அளவை விட 
விளக்கத்தின்‌ அளவு குறைவாகவே 
இருக்கிறது. இது மிக மிகப்‌ பாராட்ட 
வேண்டிய ஓர்‌ அம்சமாகும்‌”, என்று 
“தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்‌'” நூலைப்பற்றிக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 


டு இவைகளை விடப்‌ பேராசிரியர்‌ 
அவர்கள்‌ நாட்டுப்‌ பாடல்களை வகைப்‌ 
படுத்தும்‌ முறை (Classification) தனிச்‌ 
சிறப்புடையதாகும்‌. நாட்டுப்‌ பாடல்களை 
பொருள்‌ அடிப்படையில்‌ அவர்‌ ஏழுவகை 
யாகப்‌ பகுத்துள்ளார்‌. 

ட இனி அவர்கள்‌ வெளியிட்ட 
*“கட்டபொம்மன்கதைப்பாடல்‌,”'“*வீணாதி 
வீணன்‌ கதை?” என்ற இரு கதைப்பாடல்‌ 
களைக்‌ காண்போம்‌. ப 


ர்‌ பழைய ஏட்டுச்சுவடியிலிருந்து 
பிரதி பசய்து அருஞ்சொற்களுக்குப்‌ 
பொருள்‌ எழுதி நன்முறையில்‌ பதிப்பிக்கப்‌ 
பட்டது, கட்டபொம்மன்‌ கதைப்‌ 
பாடல்‌'” என்னும்‌ நூலாகும்‌, இந்நூலின்‌ 
உனிச்சிறப்பு இந்நூலுக்குஅன்னார்கொடுத்‌ 
தள்ள முப்பது “பக்க முன்னுரையாகும்‌. 
கட்டபொம்மன்‌ கொள்ளைக்காரன்‌, கட்ட 
பொம்மன்‌ சுதந்திரவீரன்‌ என்ற இருவேறு 


437 


லும்‌ ஆங்கிலத்திலும்‌ புத்‌ 
யிட்டார்‌. ரலாற்று பொருள்‌ 
றயில்‌ கதைப்‌ 
ட. ஷ்‌ ்‌ மூறையில்‌ த்‌ 

4 இவரையடுக்கடடு ஆராய்ந்துள்ளார்‌. 
தி.தா.சுப்பிரமணிய ஒன்றி கட்டபொம்மனைப்‌ 
ஓ: அழு ல்தளிவானகண்ணோட்டத்தை 
தமிழண்ணயான்‌ முன்னுரையின்‌ மூலம்நாம்‌ 
அறிந்து கொள்ளலாம்‌. 


3:82 நா. வா்‌ பதிப்பிக்க 
இருக்கும்‌ ஐவர்‌ ராசாக்கள்‌ கதை என்ற 
- வரலாற்றுக்‌ கதைப்‌ பாடலில்‌ வரும்‌ கிளைக்‌ 
கதையான வீணாதி வீணன்‌ என்பவனின்‌ 
கதையை “'வீணாதி வீணன்‌”? என்ற தலைப்‌ 
பில்‌ ஆராய்ச்சியுரையுடன்‌ புத்தகமரக 
வெளியிட்டுள்ளார்கள்‌. 


அவர்கள்‌ 


இ இ குலசேகரப்‌ பாண்டியன்‌ ஆட்சி 
மீன்‌ ஊழல்‌ மிகுந்த காலத்தில்‌, அவன்‌ 
ஆட்சிக்குட்பட்ட வள்ளியூர்‌ கோட்டை 
யில்‌ உழைத்து நேர்மையாக வாழ எண்‌ 
ணினான்‌ ஒரு இளைஞன்‌. ஆனால்‌ ஆட்சி 
முறை அவனை அவ்வாறு வாழவிடவிலலை. 
இறுதியில்‌ அவன்‌ நூறுபேரைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு குளத்தில்‌ எடுக்கும்‌ தண்ணீரி 
லிருந்து வீட்டில்‌ நடக்கும்‌ திருமணம்‌, 
சாவுச்‌ சடங்குகள்‌ வரை வரி வாங்கி 
ஏராளமான பணத்தைச்‌ சேர்க்கின்றான்‌. 
மன்னன்‌ இதனை அறிந்ததும்‌ அவனிடம்‌ 
எந்தச்‌ சூழ்நிலைகள்‌ தன்னை இவ்வாறு 
செய்யத்‌ தூண்டின என்பதை விளக்கித்‌ 
தான்‌ சேர்த்த செல்வத்தையெல்லாம்‌ 
அரசினிடமே சேர்ப்பிக்கின்றான்‌. 


௩ ஆ வீணாதி வீணன்‌ ஒரு வரலாற்றுப்‌ 
பாத்திரம்‌ என்பதை தக்க ஆதாரங்களு 
டன்‌ ஆசிரியர்‌ நூலின்‌ இறுதியில்‌ பிற்‌ 
சேர்க்கை என்ற பரூதியில்‌ நிறுவுகின்றார்‌. 
ஒரு சிறந்த கருத்துட.ன்‌ கூடிய இக்கதைப்‌ 
பாடல்‌ நல்லதொரு எள்ளல்‌ இலக்கிய 
மாகத்‌ திகழ்கின்றது. சுவையான இக்‌ 
கதைப்‌ பாடலை மறையாது காத்து வெளி 


438 


யிட்ட பேராசிரியர்‌ அவர்களுக்கு நன்றி 
கூறத்‌ தமிழகம்‌ கடமைப்பட்டுள்ளது. 


4: 0 பாடல்களையும்‌, கதைப்பாடல்‌ 
களையும்‌ வெளியிட்டதோடு மட்டும்‌ நின்று 
விடாமல்‌ இவைகள்‌ தொடர்பாக ஏராள 
மான கட்டுரைகளையும்‌ பேராசிரியர்‌ அவர்‌ 
கள்‌ எழுதியுள்ளார்கள்‌, இக்கட்டுரைகளை 
“வு ராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ **,' “பத்திரிகைக்‌ 
கட்டுரைகள்‌? என இரண்டு வகையாகப்‌ 
பிரிக்கலாம்‌. 


4-1 சென்னையிலிருந்து வெளியான 
சரஸ்வதி என்ற பத்திரிகையில்‌ '*முத்துப்‌ 
பட்டன்‌ கதை”” என்ற வில்லிசைக்‌ கதைப்‌ 
பாடலை வரலாறு சமூகவியல்‌ ஆகியவற்‌ 
றின்‌ பின்னணியில்‌ ஆராய்ந்து தொடர்‌ 
கட்டுரையாகப்‌ பேராசிரியர்‌ எழுதியுள்‌ 
ளார்‌, முத்துப்பட்டன்‌ என்ற அந்தண 
குலத்து இளைஞன்‌ பொம்மக்கா, திம்மக்கா 
என்ற இரு சக்கிலிய - குலச்சகோதரி 
களை மணந்து கொண்டு, பின்‌ ஒரு போரில்‌ 
இறந்து “பட்டவராயன்‌”*என்னும்‌ தெய்வ 
மானதை குறிக்கும்‌ இக்கதைப்‌ பாடலை 
பற்றிய பேராசிரியர்‌ அவர்களின்‌ ஆராய்ச்‌ 
சிக்‌ கட்டுரையைப்‌ படித்த செக்‌ நாட்டுத்‌ 
தமிழறிஞர்‌ கமில்ஸ்வலபில்‌ இக்கட்டு 
ரையை ஆங்கிலத்திலும்‌ செக்‌ மொழியிலும்‌ 
மொழி பெயர்த்து வெளியிட்டார்‌. “திறமான 
புகமையெனில்‌ இதை வெளி நாட்டார்‌ வணக்கம்‌ செய்‌ 
திடல்‌ வேண்டும்‌” என்ற பாரதியாரின்‌ சொல்லை யோசி 
யரவர்கள்‌ மெய்ப்பித்து விட்டார்கள்‌. 


4 :2 1965ம்‌ ஆண்டு மலேசியாவில்‌ 
நடந்த முதலாவது உலகத்‌ தமிழ்‌ 
ஆராய்ச்சி மாநடிட்டுக்‌ கருத்தரங்கிற்குப்‌ 
பேராசிரியர்‌ அவர்கள்‌ “சிலப்பதிகாரத்‌ 
தில்‌ நாட்டுப்‌ பாடற்‌ கருப்பொருள்கள்‌ 
(folk motif .in cilappadikaram 
தமிழகத்தின்‌ வரலாற்றுக்‌ கதைப்‌ பாட 
கள்‌ பற்றிய ஆய்வு' (4 Siudy of His 
torical ballads of Tawmilnad) என்‌ 


இரு கட்டுரைகளை ஆங்கிலத்தில்‌ எழுதி 
அனுப்பினார்கள்‌. அவ்விரு கட்டுரைகளும்‌ 
ஆய்வரங்கில்‌ படிக்கப்பட்டு ஆய்வரங்குக்‌ 
கட்டுரைத்‌ தொகுதிகளில்‌ இடம்‌ பெற்றுள்‌ 
ளன, ்‌ 


ன. இ “்சில்ப்பதிகாரத்தின்‌ நாட்டுப்‌ 
பாடல்க ருப்‌ பொருள்கள்‌” என்னும்‌ கட்டு 
ரையில்‌ தமிழில்‌ தோன்றிய முதல்‌ காப்பிய 
மான சிலப்பதிகாரத்தில்‌ நாட்டுப்‌ பண்‌ 
பாட்டின்‌ செல்வாக்கு எவ்வாறு உள்ளது 
என்பதைவிளக்கியுள்ளார்‌. சிலப்பதிகாரத்‌ 
தில்‌ வரும்‌ வரிப்‌ பாடல்கள்‌ நாட்டுப்‌ 
பாடல்களை ஓத்திருப்பதை எடுத்துக்‌ 
காட்டியுள்ளார்‌. இது தமிழ்‌ இலக்கியத்‌ 
துறையில்‌ வரவேற்க வேண்டிய புதுமை 
யான முயற்சியாகும்‌. 


44 “தமிழகத்தின்‌ வரலாற்றுக்‌ கதை 
பாடல்கள்‌ பற்றிய ஆய்வு”? என்னும்‌ கட்‌ 
டுரை தமிழகத்தில்‌ பதினைந்தாம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ நடுப்பகுதியிலிருந்து பதினெட்டாம்‌ 
நூற்றாண்டின்‌ இறுதிவரை உள்ள காலத்‌ 
தில்‌ தோன்றிய வரலாற்றுக்‌ கதைப்பாடல்‌ 
கணை ஆராய்கிறது. 


ஆ "இ வரலாற்றுக்‌ கதைப்‌ பாடல்களை 
பேராசிரியர்‌ அவர்கள்‌ மூன்று காலகட்‌ 
டங்களில்‌ தோன்றியவைகளாகப்‌ பகுத்‌ 


துள்ளார்கள்‌. 


முதல்‌ கட்டம்‌: 

கன்னட மன்னர்களுக்கும்‌ பாண்டிய 
மன்னர்களுக்கும்‌ இடையே நடந்த 
போராட்டம்‌. (பஞ்ச பாண்டியர்‌ கதை 
ஐவர்‌ ராஜாக்கள்‌ கதை, கன்னடீயன்‌ 
படைப்போர்‌) 


இரண்டாவது கட்டம்‌: 
1. மதுரை நாய்க்க மன்னர்களும்‌ ராம 
்‌ நாதபுர மன்னர்களுக்கும்‌ இடையேநடந்த 
போராட்டம்‌ (ராமப்பையன்‌ அம்மானை 
இரவிக்குட்டிப்‌ பிள்ளேப்போர்‌.) 


மூன்றாவது கட்டம்‌: 


பாளையக்காரர்களுக்கும்‌, ஆங்கிலலே 
யர்களுக்கும்‌ இடையே நடந்த போராட்‌ 
டம்‌ (கான்சாகிப்‌ சண்டை, :பூலுத்தேவன்‌ 
சிந்து, சிவகங்கை அம்மானை சிவகங்கை 
கும்மி, கட்டபொம்மன்‌ கதைப்பாடல்‌) 
அடைப்புக்‌ குறிக்குள்‌ அக்காலத்தில்‌ 
தோன்றிய கதைப்‌ பாடல்கள்‌ குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன. . இக்கதைப்‌ பாடல்களின்‌ 
வரலாற்றுப்‌ பின்னணியையும்‌ அவைகள்‌ 
வரலாற்றுத்துணைக்‌ கருவியாகப்‌ பயன்படு 
வதையும்‌ இக்கட்டுரையில்‌ பேராசிரியர்‌ 
விளக்கியுள்ளார்‌. ்‌ 


4-6 1965 ஆம்‌ ஆண்டு சென்னையில்‌ 
நடைபெற்ற இராண்டாவது உலகத்தமிழ்‌ 
ஆராய்ச்சி மாநாட்டின்‌ ஆய்வரங்கில்‌ மது 
ரைப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ துணைவேந்தர்‌ 
திரு. தெ, பொ, மீனாட்சி சுந்தரனார்‌ அவர்‌ 
கள்‌ தலைமையில்‌ “நாட்டுக்‌ கதைப்‌ பாடல்‌ 
களில்‌ சமூகப்‌ பொருளடக்கம்‌? (5001௧1 
themes inTamil folk ballads) என்‌ 
னும்‌ ஆங்கிலக்‌ கட்டுரையைப்‌ பேராசிரிய 
ரவர்கள்‌ படித்தார்கள்‌. சமூகப்‌ கருப்‌ 
பொருள்களைபாடற்பொருளாகக்கொண்ட 
கதைப்பாடல்களை சமூகக்‌ கதைப்பாடல்‌ 
கள்‌ என்று பேராசிரியர்‌ வகுத்துக்கொண்டு 
அவைகளை (1) வேறுபட்ட சாதியினரிடம்‌ 
தோன்றும்‌ காதல்‌, திருமண உறவுகளால்‌ 
ஏற்படும்‌ விளைவுகளைக்‌ கூறும்‌ பாடல்கள்‌ 
(2) கீழ்சாதியார்மீது மேல்சாதியார்‌ ஏவும்‌ 
அடக்குமுறைகளை யும்‌ அதன்‌ விளைவுகளை 
யும்‌ கூறும்‌ பாடல்கள்‌, (8) தந்தைவழிச்‌ 
சமுதாய அமைப்பிற்கும்‌, தாய்‌ வழிச்சமூ 
தாய அமைப்பிற்கும்‌ இடையேமணஉறவு 
கள்‌ நிகழும்‌ போது ஏற்படும்‌ சிக்கல்களைக்‌ 
கூறும்‌ பாடல்கள்‌, ;(4) பெண்களுக்குச்‌ 
சொத்துரிமையில்லாமையால்‌ ஏற்படும்‌ 
விளவுகளைக்கூறும்‌ பாடல்கள்‌ (5) சாதி. 
மதக்‌ கட்டுப்பாடுகளைத்‌ கடந்து நிற்கும்‌ : 
மனிதாபிமான உணர்வினைக்கூறும்‌ பாடல்‌ 


439 


கள்‌ என ஐந்து வகையாகப்‌ பருத்துள்‌ 
ளார்‌, ஓவ்வொரு பிரிவையும்‌ சார்ந்த 
சில கதைப்பாடல்களை மேற்கோளாகக்‌ 
காட்டி அப்பாடல்களின்‌ சமுதாய உள்ள 
டக்கத்தினை இக்கட்டுரையில்‌ பேராசிரியர்‌ 
ஆராய்கின்றார்‌. 


4:17 தமிழ்நாடு கலை இலக்கியப்‌ பெரு 
மன்றத்தின்‌ மூன்றாவது மாநில மாநாடு 
திருச்சியில்‌ 1968 ஆம்‌ ஆண்டு நடைப்‌ 
பெற்றபோது பேராசிரியர்‌ அவர்களின்‌ 
பெருமுயற்சியின்‌ பேரில்‌ ஆய்வரங்கு ஒன்று 
நடக்தப்பட்டது. இந்த அய்வரங்கினை 
பேராசிரியர்‌ அவர்கள்‌ தலைமையேற்று 
நடத்தியதோடு ''கொள்ளைக்காரர்களும்‌, 
நாட்டுப்‌ பாடல்களும்‌”? . என்ற தலைப்பின்‌ 
ஒரு கட்டுரையினைப்‌ படித்தார்கள்‌ 


4:86 நாடோடிப்பாடல்களில்கொள்ளைக்‌ 
காரர்களைப்‌ பற்றி குறிப்பிடும்‌ பாடல்கள்‌ 
பலவும்‌ அவர்களைப்‌ புகழ்கின்றன. இதற்‌ 
குக்‌ காரணம்‌ என்ன என்பதனை இக்கட்‌ 
டுரை ஆராய்கிறது, 


4-9 கல்கத்தாவிலிருந்து நாட்டு, 
பண்பாட்டியல்‌ துறைக்காகவே நடத்தப்‌ 
படும்‌ *:1101]2-1௦6'? என்னும்‌ ஆங்கில 


மாத இதழில்‌ தமிழக நாட்டுப்பாடல்களில்‌ 
பெண்கள்‌ (Women in Tamil Folk 
1௦16) என்றதலைப்பில்‌ கட்டுரை ஒன்‌ நினை 
பேராசிரியர்‌ எழுதியுள்ளார்‌. 


டது 10 சாதி அமைப்பிற்கும்‌, வர்க்க 
அமைப்பிற்கும்‌ ஏற்ப பெண்களுக்கு சமூ 
தாயத்திலுள்ள செல்வாக்கிளையும்‌ (1) 
காதலி (2) மனைவி (8) கூட்டுக்‌ குடும்‌ 
பத்தின்‌ உறுப்பினர்‌ (4) தாய்‌ ()உழைப்‌ 
பாளி (6) சமுதாயத்தின்‌ உறுப்பினர்‌ 
(7) விதவை என்ற நிலைகளில்‌ பெண்கள்‌ 
வகிக்கும்‌ பாத்திரத்தை நாட்டுப்‌ பாடல்‌ 
கள்‌ சித்திரிப்பதையும்‌ சமுதாயக்‌ கண்‌ 
ணோட்டத்தோடி இக்கட்டுரையில்‌ திறம்‌ 


440 


e 


பட எழுதியுள்ளார்‌. இந்திய நாட்டுப்‌ 
பண்பாட்டியலில்‌ பெண்கள்‌ (Woman in 
Indian 1011-1௦8௨) என்னும்‌ தொகுப்பு 
நூலிலும்‌ இக்கட்டுரை இடம்‌ பெற்றிள்ளது. 


த 5] மேலே குறிப்பிட்ட கட்டுரை 
களில்‌ '*கொள்ளைக்காரர்களும்‌ நாட்டுப்‌ 
பாடல்களும்‌? என்ற கட்டுரை தவிர 


ஏனைய கட்டுரைகள்‌ ஐந்தும்‌ ஆங்கிலத்தில்‌ 
எழுதப்பட்டு உலக அரங்கில்‌ தமிழ்‌ 
மொழியின்‌ நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ 
துறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. 


து !| இனி பத்திரிகைக்‌ கட்டுரைகள்‌ 
சிலவற்றினைச்‌ சுருக்கமாகக்‌ காண்போம்‌ 
"நீலக்கருங்குயிலோ”? “சின்னத்தம்பி 
வில்லுப்பாட்டு”, “வீரத்தமிழ்‌ மகள்‌ 
வெள்ளையம்மாள்‌?” *வாதுகவி??, **ஆளுக் 
கொரு தேசத்திலே” என்ற கட்டுரைகள்‌ 
“தாமரை?” மாத தழில்‌ வெளிவந்துள்‌ 
ளன. நாட்டுப்‌ பாடல்களிலும்‌ கதைப்‌ 
பாடல்களிலும்‌ கூறப்படும்‌ செய்திகளை 
விளக்கியும்‌, பாடல்களில்‌ வரும்‌ சில கதா 
பாத்திரங்களை அறிமுகப்படுத்தியும்‌, தமிழ்‌ 
இலக்கியங்களோடு ஒப்பிட்டும்‌ இக்கட்டு 
ரைகள்‌ எழுதப்பட்டுள்ளன. வங்கத்தில்‌ 
வழங்கும்‌ '*பெரோமாசிப்‌''பாடல்கள்‌ என்‌ 
னும்‌ ஒரு வகை நாட்டுப்‌ பாடல்களை தமிழ 
கத்தில்‌ வழங்கும்‌ ஒரு தாலாட்டுப்‌ பாட 
லோடுஒப்பிட்டுக்கட்டுரைஒன்று**சாந்தி*? 
மாதம்‌ இருமுறை இதழில்‌ வெளிவந்துள்‌ 
ளது. 


8-0 இனி பேராசிரியர்‌ அவர்கள்‌ தன்‌ 
னால்‌ முடிந்த அளவு இத்துறைக்குச்‌ செய்‌ 
துள்ள வேறுசில பணிகளைக்‌ காண்போம்‌. 


6 “$ தமிழ்‌ நாட்டில்‌ தரமான நூல்களை 
வெளியிடும்‌ “நியூசெஞ்சுரி புத்தக நி 
யத்தின்‌” நிர்வாகக்‌ குழு உறுப்பின i 
என்‌ ற முறையிலும்‌ அதன்‌ ஆசிரியர்‌ கு குர 

வில்‌ ஒருவர்‌ என்ற முறையிலும்‌ அந்நிஃம 


யத்தார்‌ நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ துறை 
தொடர்பான நூல்களை வெளியிடஏற்பாடு 
செய்துள்ளார்கள்‌. பேராசிரியர்‌ அவர்‌ 
களின்‌ நாட்டுப்‌ பாடல்‌ தொகுதிகளையும்‌ 
இரு கதைப்‌ பாடல்களையும்‌ இந்நிலையத்‌ 
தார்‌ வெளியிட்டு ளனர்‌. முதல்‌ உலகத்‌ 
தமிழ்‌ ஆராய்ச்சி மாநாட்டிலும்‌, இரண்‌ 
டாவ! உலகத்தமிழ்‌ ஆராய்ச்சி மாநாட்டி 
லும்‌ ஒன ப்ராசிரியர்‌ படித்த இத்துறை 
தொட டபான கட்டுரைகளையும்‌ Folk 
lore, ஓப்மில்‌ வெளியான “நாட்டுப்‌ பாட 
லில்‌, ரிக்கள்‌?* என்னும்‌ கட்டுரையை 
யும்‌ 20 த்து “Studies in Tamil 
folN OT பரச’ என்னும்‌ தலைப்பில்‌ 
அண்‌ வபயில்‌ வெளியிட்டுள்ளனர்‌, 


ட இ திரு, கி. ராஜநாராயணனின்‌ 
“தமிழ்நாட்டு நாடோடிக்‌ கதைகள்‌ என்‌ 
னும்‌ நூலும்‌ இந்நிலையத்தாரால்‌ வெளியி 
டப்பட்டுள்ளது. பதிப்பகத்தின்‌ ஆ.ரிரியர்‌ 
குழுவிற்காக பேராசிரியர்‌ எழுதியுள்ள 
நான்கு பக்கப்‌ பதிப்புரைநாடோடிக்‌ கதை 
களின்‌ அடிப்படைத்‌ தன்மைகளை விளக்கு 
கிறது, 


0:3 காலஞ்சென்றதிரு,வை,கோவிந்தன்‌ 
தொகுத்த '*தமிழ்‌ நாட்டுப்பழங்கதைகள்‌?' 
என்னும்‌ நூலும்‌ பேராசிரியர்‌ அவர்கள்‌ 
தூண்டுதலால்‌ இந்நிலையத்தரரால்‌ வெளி 
மிடப்பட்டுள்ளன:, இத்துறை தொடர்‌ 
பான மேலும்‌ சில நூல்களை இப்பதிப்பகம்‌ 
வெளியிட உள்ளதாகவும்‌ பேராசிரியர்‌ 
அவர்கள்‌ இலக்கிய கூட்டமொன்றில்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 


6-4 தமிழ்நாடு கலை இலக்கிய பெரு 
மன்றத்தின்‌ மூன்றாவது மாநிலமா நாடு 
திருச்சியில்‌ நடைபெற்றபோது “Folk 
- 21௦௦”? பத்திரிகையின்‌ ஆசிரியரும்‌, இந்‌ 
திய நாட்டுப்‌ பண்பாட்டியல்‌ அறிஞரு 
மான திரு. சங்கர்‌ சென்குப்தா அவர்களை 


வருவித்து அவர்‌ தலைமையில்‌ எதிர்ப்பு 
உணர்ச்சிப்‌ பாடல்கள்‌ (50125 of 
Protest) என்ற தலைப்பில்‌ தமிழக நாட்‌ 
டுப்பாடல்களைப்‌ பற்றிய செரற் ராழிவு 
நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார்கள்‌. இத்‌ 
துடன்மா நாட்டிற்கு வந்த பிரதிநிதிகளில்‌ 
இத்துறையில்‌ ஈடுபாடுகொண்டவர்களைக்‌ 
கூட்டி திரு, சங்கர்‌ சென்குப்தா அவர்களை 
உரையாற்றச்‌ செய்ததுடன்‌ அவருடன்‌ 
தனிப்பட்ட முறையில்‌ கலந்து உரையாட 
வும்‌ வாய்ப்பு ஏற்படுத்திக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. 


கே எல்லாவற்றிற்கும்‌ மேலாகஅவர்‌ 
கள்‌ தற்பொழுது நடத்தும்‌ '*ஆராய்ச்சி?” 
காலாண்டு இதழில்‌ இத்துறை தொடர்‌ 
பான கட்டுரைகள்‌ ஒவ்வொரு இதழிலும்‌ 
வரவேண்டுமென்று எண்ணம்கொண்டுள்‌ 
ளார்கள்‌. 


7 ] பேராசிரியரவர்கள்‌ தான்மட்டும்‌இத்‌ 
துறையில்‌ ஈடுபட்டுப்பணிசெய்யவேண்‌ 
டும்‌ என்ற குறுகிய எண்ணத்திற்கு ஆளா 
காது இத்துறையில்‌ பலரையும்‌ ஈடுபாடு 
கொள்ளச்செய்துள்ளார்கள்‌.ஒருஉயர்ந்த 
ஆராய்ச்சியாளருக்கு இருக்க வேண்டிய 
“பிறரை உருவாக்கும்‌ பண்பு”? பேராசிரி 
யரிடம்‌ மிகுந்த அளவில்‌ காணப்படுவது 
அன்னாரிடம்‌ நெருங்கிப்பழகும்‌ யாவரும்‌: 
அறிந்த ஒனறாகும்‌. இன்று “சாந்தி?” 
“தாமரை?” ஆகிய இதழ்‌ களில்தொடர்ந்து 
வெளிவரும்‌ நாடோடிப்‌ பாடல்களைச்‌ சேக 
ரித்து அனுப்புபவர்களில்‌ பலரும்‌ பேராசிரி 
யர்‌ அவர்களால்‌ இத்துறையில்‌ ஈடுபடுத்த 
பட்டவர்கள்‌ தான்‌. 


க்ஷி திருவாளர்கள்‌ கா. அன்புவீரன்‌, 
மே. து. ராசகுமார்‌, சுந்தரம்‌ சுந்தரி, சித. 
சிதம்பரம்‌--கோ.மா.கோதண்டம்‌, வாழப்‌ 
பாடி சந்‌ ரன்‌ ஆகியோர்‌ தஞ்சை, 
கோவை நெல்லை. ராமநாதபுரம்‌, சேலம்‌, 
மாவட்டப்பாடல்களைப்பெருமளவில்‌ சேக 


44] 


ரித்து வருகின்றனர்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ 
இளைஞர்கள்‌. இவர்களில்‌ சிலர்‌ இத்துறை 
தொடர்பாக பேராசிரியரின்‌ வழி காட்டுத 
லோடு கட்டுரைகளும்‌ எழுதியுள்ளார்கள்‌. 


8 0 இவ்வாறு இத்துறைக்கு பேராசி 
யர்‌ அவர்கள்‌ ஆற்றியுள்ள பணியினை 
மேலோட்டமாக ஆராய்ந்தஎனக்கு இறுதி 
யாக திரு. ப, கோதண்டராமன்‌, தாம்‌ 
பதிப்பித்த **மல்லிகை” என்னும்‌ வங்க 
நாடோடிக்‌ கதைத்தொகுதிக்கு எழுதி 
யுள்ள முன்னுரை நினைவுக்கு வருகிறது, 
வங்காளத்தில்‌ நாடோடிக்கதைப்‌ பாடல்‌ 
களைச்‌ சந்திரகுமாரதே என்பவர்சேகரித்த 
தனை அவர்‌ பின்வருமாறு தமதுமுன்னுரை 
யில்‌ எழுதியுள்ளார்‌, 


ட இதி “சுமார்‌ முப்பத்தைந்து வருடங்‌ 
களுக்கு முன்‌, கிழக்கு வங்காளத்தில்‌, 
மைமன்சிங்கு ஜில்லாவில்‌. சந்திர குமா 
ரதே என்பவர்‌, மிராசுதார்‌ ஒரு வரின்‌ தண்‌ 
டற்காரராகக்‌ கிராமந்தரங்களில்‌ சுற்றி 
யலைந்து வந்தார்‌. அதுகாலை, அவர்‌ கிரா 
மக்‌ குடிமக்களின்‌ இன்ப துன்பங்கள்‌, 
வாழ்க்கை, ஆடல்பாடல்கள்‌ முதலியவற் 
றைக்‌ கூர்ந்து கவனிக்க நேர்ந்தது, அவர்‌ 
களிடையே தலைமுறை தலை 
முறையாகப்‌ பாடப்பட்டு வந்த “பார 
மாசி” என்னும்‌ நாட்டுப்பாட்டுக்கள்‌ பல 
வற்றைக்‌ கேட்டுவரலானார்‌. அப்பாட்டுக்‌ 
களின்‌ இனிமையையும்‌ அழகுகளையும்‌ பற்‌ 
நிச்‌ *“சுரபா”' என்னும்‌ ஜில்லாப்‌ பத்திரி 
கையில்‌ 1912-14ல்‌ பல கட்டுரைகள்‌ 
வரைந்தார்‌, அக்கட்டுரைகளைக்‌ கண்‌ 
ணுற்ற :தினேச சந்திரசேனர்‌ என்னும்‌ 
அறிஞர்‌, அப்பாடல்கள்‌ விஷயமாக அவ 
ருடன்‌ கடிதப்‌ போக்குவரத்து வைத்துக்‌ 
கொண்டு அவரைத்‌ தம்மாலியன்நளவு 
ஆதரித்து வரலானார்‌. 1919-ல்‌ அப்‌ 
பாடல்களிற்‌ சில்‌ அவருக்கு அனுப்பப்பட்‌ 
டன, தினேச சத்திரசேனரின்‌ யோசனை 
யின்‌ மேல்‌ கல்கத்தாபல்கலைக்‌ கழகத்தார்‌, 


442 


சந்திரகுமாரதே தமது ஜீவனத்தைப்‌ பற்‌ 
றிய கவலையின்‌ றிஅப்பாடல்களைச்‌ சேகரிப்‌ 
பதிலேயேமுழுக்கவனமும்செலுத்துவதன்‌ 
போருட்டுமாதம்‌ ஒன்றுக்குஜம்பதுரூபாய்‌ 
சம்பளம்‌ போட்டு இரண்டு வருடம்‌ வேலை 
யில்‌ வைத்தனர்‌. இவ்வண்ணமாக அவ 
ருடைய பேருழைப்பினாலும்‌, அவருக்குப்‌ 
பேருதவியாக இருந்து ஊக்கமளித்துவந்த 
தினேச சந்திரரின்‌ பெரு முயற்சியிநறழலும்‌ 
அப்பாடல்கள்‌ **கீழ்வங்காள நா ரடிப்‌ 
பாட்டுக்‌ கதைகள்‌”? என்னும்‌ த& .பின்‌ 
கீழ்‌ மூன்று தொகுதிகளாகப்‌ பிரச கப்‌ 
பட்டுள்ளன. ரகு 


ே 

8:2 இச்செய்திகளைக்‌ குந்‌.பபிட்டு 
அவர்‌ இறுதியாக '*இவ்வற்புதமான பாட்‌ 
டுக்களைப்‌ போன்று பல கதைகள்‌ நமது 
தமிழ்‌ நாட்டிலும்‌ கர்ண பரம்பரையாக 
வழங்கி வருகின்றன. இராமதாதபுரம்‌ ஜில்‌ 
லாவில்‌ மட்டுமே இவற்றைப்‌ போல பல 
பாட்டுக்கதைகளை திரட்டலாம்‌, ஆனால்‌ 
இவற்றைக்‌ கண்டுபிடிக்க ஒரு சந்திர குமா: 
ரதேயும்‌, இவற்றைத்‌ தொகுத்துவெளியிட 
ஒரு தினேச சந்திரசேனரும்‌ தாம்‌ தேவை, 
இப்புனிதமான கடனையாற்றித்‌ தமிழ்‌ அன்‌ 
னையை அலங்கரிக்க மூன்‌ வரக்கூடிய 
இளந்தமிழர்‌ எவருமில்லையா??? என்ற 
வினாவினை எழுப்பியிருந்தார்‌. 


8-3 அவர்‌ எழுப்பிய வினவுக்கு . தக்க 
விடை இங்கு கிடைத்து விட்டது. பல சந்‌ 
திர குமாரதேயுக்களை பேராசிரியர்‌ அவர்‌ 
கள்‌ உருவாக்கியுள்ளார்கள்‌. வங்கத்து 
தினேச சந்திரரை விட மேலான முறையில்‌ 
அகில உலகெங்கும்‌ தமிழக நாட்டுப்‌ 
பாடல்களையும்‌ கதைப்‌ பாடல்களையும்‌ 
பேராசிரியர்‌ அவர்கள்‌ அறிமுகம்‌ செய்வித்‌ 
துள்ளார்கள்‌. (ஆனால்‌ கல்கத்தா பல்கலைக்‌ 
கழகத்தைப்போல்‌ உதவி புரிய பல்கலைக்‌ 
கழகங்கள்தான்‌ தமிழகத்தில்‌ இல்லை.) 
அத்தோடு மட்டுமல்ல: அதே வங்கத்தில்‌ 


தோன்றியவரும்‌, பன்மொழிப்‌ புலவரு 
மான தேசீயப்‌ பேராசிரியர்‌ சுநீதி குமார்‌ 
சட்டர்ஜி அவர்கள்‌ இத்துறை தொடர்‌ 
பான பேராசிரியரின்‌ நூலைக்குறித்து 


“On the whole thisisa very 
good book and I hope it will be 
widely appreciated, ‘ considering 
that there are so few books based 
on authentic materials for the 
Study of the folk - ways of any 
Indian population, whether in the 
North or in the South. Sri Vana- 
mamalai’s book thus forms an 
important contribution to the 
study of Folk=lore ahd folk-litera- 
turein Indi ஐ,” என்று பாராட்டி 


யுள்ளார்‌?” “நர, வானமரமலையின்‌ தமிழ்ப்பணி 
அநேக ஏட்டுப்பீரதிநிநிககே அர்சேற்றிஅவற்றிற்கு 
சாகாவரம்‌ அளித்த டாக்டர்‌ உ. வே. சாமி 
நாத அய்யரின்‌ தமிழ்ப்‌ பணிக்ருதுடுத்த படியாக சொல்‌ 
ஐத்தக்கது என்று சொன்றுலிஅது மிறதயாகாது”” என்று 
திரு. கு. அழகிரிசாமி கூறுவது முற்றிலும்‌ 
உண்மை. வெறும்‌ புகழ்ச்சி இல்லை. தமது 
கூர்த்த அறிவையும்‌ சீர்த்தபுலமையையும்‌ 
ஆர்வமிக்க சில நண்பர்களின்‌ துணையை 
யும்‌ மட்டும்‌ நம்பி அரசினரிடமிருந்தோ 
பல்கலைக்கழகங்களிலிருந்தோ எவ்வித 
மானியமும்‌ பெறாது சேவை செய்துவரும்‌ 
பேராசிரியர்‌ அவர்களிடம்‌, இன்னும்‌ ஏரா 
ளமான கதைதப்‌ பாடல்களும்‌ நாட்டுப்‌ 
பாடல்களும்‌ அச்சிடப்படாது உள்ளன. 
அவைகள்‌ புத்தகவடிவில்வெளிவரும்‌ நன்‌ 
னானை ஆவலுடன்‌ தமிழகம்‌ எதிர்பார்க்‌ 
கிறது, 


443 


தத்துவ விமரிசனத்‌ 


0:0 பேராசிரியரின்‌ தத்துவ விமரி 
சனப்‌ பணியை ஒரு சிறு கட்டுரையில்‌ 
ஆராய்வது முற்றிலும்‌ சிரம சாத்தியமான 
காரியம்‌ ஆகும்‌, ஏனெனில்‌ பேராசிரிய 
ருடைய தத்துவ நோக்கு அல்லது உலகக்‌ 
கண்ணோட்டம்‌ என்பது அவருடைய கட்‌ 
டுரைகள்‌ எல்லாவற்றிலும்‌ இயைந்தே 
இருக்கும்‌. மானிடவியலைப்‌ பற்றியோ,பண்‌ 
டைய இலக்கியம்‌ அல்லது தற்கால இலக்‌ 
கியம்‌ பற்றியோ வரலாறு பற்றியோ நாட்‌ 
டுப்பண்‌ பாட்டியல்‌ பற்றியோ அல்லது 
வேறு எத்துறை பற்றியோ அவர்‌ கட்டுரை 
எழுதினாலும்‌ அதற்கு அடிப்படையாக 
அவருடைய தத்துவ (நோக்கு, அதாவது 
இயங்கியல்‌ பொருள்‌ முதல்உாதம்‌ மற்றும்‌ 
வரலாற்றுப்‌ பொருள்‌ முதல்‌ வாதம்‌ ஆகிய 
வற்றை அடிப்படையாகக்‌ கொண்ட த்த்‌ 
துவ நோக்கு, அமைவதைக்‌ காணலாம்‌, 
எனவே ஒருசில கட்டுரைகளை மட்டும்‌ 
எடுதிதுக்கொண்டு அவருடைய பணியை 
ஆராய்வது குறுகிய எல்லைக்குட்‌ பட்டஆய்‌ 
வாகவே இருக்கமுடியும்‌. சமீபத்தில்‌ 
டதா, வா. அவர்கள்‌ எழுதியுள்ள தத்துவத்‌ 
தேரடு நேரடியாக தொடர்புள்ள ஐந்து 
கட்டுரைகளை மட்டும்‌ இங்கே ஆராய்ச்‌ 
சிக்கு எடுத்துக்‌ கொள்கிறேன்‌. ஆராய்ச்சி 
என்ற வார்த்தைஇங்கு பொருத்தமில்லாத 
வார்த்தை என்பதை அறிவேன்‌, அவ 


4.44 


கூறை ரில்‌ 
(1/ரரசிரியரின்‌ பணி 


வெ. கிருஷ்ணமூர்த்தி 


ரது மாணவன்‌ : என்ற நிலையில்‌, அக்கட்டு 
ரைகளில்‌ நான்‌ புரிந்து கொண்டவற்றை 
தொகுத்துக்‌ கூறுதல்‌” என்ற சொல்லே 
இங்கு சரியாக இருக்கும்‌ 


பஷ அக்கட்டுரைகள்‌ வருமாறு - 
1) மணிமேகலையின்‌ பெளத்தம்‌ 8) திரு 
வள்ளுவரின்‌ அறிவுக்கொள்கை, 3)Mate- 
118187 in Ancient Tamil literature 
4) புதுக்கவிதையின்‌ உள்ளடக்கம்‌ 
2) ஃப்ராய்டிஸம்‌, 


0 - ஐ தத்துவம்‌ என்‌ ப-து வானத்தி 
திலிருந்து வந்து குதிப்பதல்ல. அது குறிப்‌ 
பிட்ட சமுதாய உற்‌ பத்‌ தி உறவுகள்‌ 
கொண்ட மக்கட்‌ சமுதாயத்தில்‌ தறிப்‌ 
பிட்ட நிலையில்‌ உருவாக்கப்‌ படுவதுஆகும்‌. 
எனவே சமுதாயத்தை விட்டுத்‌ தத்துவம்‌ 
தனியாக இருக்கிறது என்று சொல்வது 
உருவமின்றி நிழல்‌ உள்ளது என்று சொல்‌ 
வதைப்‌ போன்றதாகும்‌. என்றைக்கு 
சமுதாயம்‌ என்பது தோன்றியதோ, என்‌ 
றைக்கு உழைப்பவன்‌, பிறர்‌ உழைப்பால்‌ 
உண்பவன்‌ என்று அச்சமுதாயம்‌இரண்டு 
பிரிவாகப்பிரிந்ததோ, அன்றைக்கே த்த்து 
வம்‌ தோன்றி அதில்‌ எதிரும்புதிருமாகஇரு 
பிரிவுகள்‌ தோன்றியது எனலாம்‌. காலங்‌ 
காலமாக இவ்விரு தத்துவங்களும்‌ ஒன்‌ 


ரோடொன்று மோதிக்கொண்டு வந்திருக்‌ 
கின்றன. மோதலின்‌ விளைவாக இரண்‌ 
டுமே வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. சுருக்க 
மாகச்‌. சொல்வதானால்‌, :உழைப்பவரின்‌ 
தத்துவம்‌ உலக வாழ்க்கையை நம்பிற்று. 
உழைப்பைச்‌ சுரண்டி உண்பவரின்‌-தத்து 
வம்‌ அதை மறுத்தது. இன்றுவரை உல 
கில்‌. தோன்றியுள்ள ..தத்துவங்கள்‌ எல்‌ 
லாமே இவ்விருபிரிவுகளுக்குள்‌ ளே அடங் 
கும்‌, நாம்‌ ஏற்கெனவே சொன்னபடி 
பேராசிரியரின்‌ தத்துவ நோக்கு. இயங்கி 
யல்‌ பொருள்‌ முதல்‌ வாதத்தையும்‌, வர 
லாற்றுப்‌ பொருள்‌ முதல்‌ வாதத்தையும்‌ 
. அடிப்படையாகக்‌ கொண்டது. அது 
உழைப்பவரைச்‌ சார்ந்து உழைப்பவ 
ருக்காக நிற்பது. எதையும்‌ . வரலாற்றுக்‌ 
கண்கொண்டு ஆய்வது. இதை அடிப்‌ 
படையாக வைத்துக்‌ கொண்டால்‌ மட்‌ 
டுமே பேராசிரியர்‌ அவர்களின்‌ தத்துவ 
விமரிசனத்தின்‌ தன்மையை நாம்‌ சரியா 
கப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. 


i “இ “மணிமேகலையின்‌ பெளத்தம்‌” 
என்ற கட்டுரை அக்காப்பியத்தில்‌ அடங் 
கியுள்ள தத்துவம்‌ பெளத்தத்தின்‌ எந்தப்‌ 
பிரிவைச்‌ சார்ந்தது என்று ஆய்வதை 
நோக்கமாகக்‌ கொண்டது. அப்படி. 
ஆராய்ச்சி செய்யும்பொழுது பேராசிரியர்‌ 
அவர்கள்‌ வெறும்‌ தத்துவ விளக்கத்தை 
மட்டும்‌ அடிப்படையாகக்கொண்டு தமது 
ஆய்வை நடத்தவில்லை. தத்துவத்திற்கு 
இருபுறமும்‌ கட்டியம்‌ கூறுவது போல்‌ நிற்‌ 
கும்‌ அளவையியல்‌ (1,௦210) சமயக்கோட்‌ 
பாடு (Theology) ஆகியவற்றையும்‌ 
ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து தமது முடி. 
வைக்‌ டறியிருக்கிறார்கள்‌. இதுவரை 
மணிமேகலையை ஆராய்ந்த அறிஞர்களி 
லிமுந்து நா. வா. அவர்கள்‌ முற்றிலும்‌ 
மாறுபடுகிறாச்கள்‌, ஏையவர்கள்‌ இம்‌ 
மூன்றிலும்‌ ஏதாவதொன்றினையே தமது 
ஆய்வுக்களனாக எழுந்துக்‌ கொண்டிருக்‌ £, 


நா. வா, அவர்கள்‌ மூன்றையும்‌ நுணுகி 
ஆராய்ந்து தமது முடிவை எடுத்திருக்கி 
நீர்கள்‌. அத்தோடு மட்டுமின்றி, இலக்‌ 
கியச்‌ சான்றுகளோடு 'நிற்காமல்‌, மிகச்‌ 
சமீபத்தில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட புறச்‌ 
சான்றுகளையும்‌ அவர்கள்‌ பயன்படுத்தி 
யிருக்கிறார்கள்‌. சிறியதொரு கட்டுரையில்‌, 
பெளத்தத்தின்‌ வளர்ச்சியை தத்துவ ரீதி 
யாக முழுவதுமாக விளக்கிக்‌ காட்டுகின்ற 
அதே சமயம்‌, அதில்‌ ஏற்பட்டுள்ள மாற்‌ 
றத்திற்கான சமுதாயக்‌ காரணங்களையும்‌ 
அவர்கள்‌ தெளிவாகவே காட்டி விட்டார்‌ 
கள்‌. எந்த ஒரு தத்துவமும்‌ ஒரு சமுதா 
யத்தில்‌ செல்வாக்குப்‌ பெறுகிறது என்று 
சொன்னால்‌, அற்தத்‌ தத்துவத்தை ஏற்றுக்‌ 
கொள்கின்ற நிலைக்கு ௮ச்சமுதாயம்‌. பண்‌ 
பட்டி ருக்கிறது என்பதே பொருள்‌ என்‌ 
பதை இக்கட்டுரையில்‌ அவர்கள்‌. விளக்கி 
யிருக்கிறார்கள்‌. அத்தோடு மட்டுமின்றி 
வெறும்‌ கால ஆராய்ச்சியையே ஆராய்ச்சி 
என்ற பெயரால்‌ செய்து கொண்டிருக்கும்‌ 
நமது “ஆராய்ச்சியாளருக்கு' ஆராய்ச்சி. 
பற்றிய விளக்கமாகவே. இக்கட்டுரை 
அமைந்து விட்டது என்று கூறலாம்‌. 
இதற்கான அடிப்படைக்‌ காரணம்‌ -பேரா . 
சீரியர்‌ கொண்டுள்ள: தத்துவ நோக்கும்‌ 
அதற்கியைந்த ஆய்வு முறையுமே ஆகும்‌, 
பெளத்த மதத்தின்‌ முழு வளர்ச்சியையும்‌ 
அளவையியலின்‌ முழு வளர்ச்சியையும்‌ 
விரிவாக எடுத்துக்‌ காட்டி. அதில்‌ குறிப்‌ 
பிட்ட எந்த வளர்ச்சிப்‌ பகுதியை மணி 
மேகலை” காட்டுகிறது என்று பேராசிரியர்‌ 
நிர்ணயித்திருப்பது இது வரை எந்த 
ஆராய்ச்சியாளரும்‌ செய்யாத .காரியம்‌ 
என்றே. : சொல்லலாம்‌. இக்கட்டுரையில்‌ 
கால ஆராய்ச்சியைப்‌ பிரதரனமாக அவர்‌ 
கொள்‌்்‌.எளவில்லை என்றாலும்கூட, காலத்தை 
நிர்ணயிக்கும்‌ வகையில்‌ சில முடிவு 
களைச்சொல்லி இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ அது 
இந்தக்‌ கட்டுரைக்குச்சம்பந்தமில்லாத து. 


445 


ச] இனி, அடுத்தபடியாக நவம்பர்‌ 
மாத தாமரை” இதழில்‌ வெளிவந்துள்ள 
திருவள்ளுவரின்‌ அறிவுக்‌ கொள்கை” 
என்ற கட்டுரை தரத்தால்‌ மிக உயர்ந்த 
தென்று நான்‌ கருதுகிறேன்‌. இக்கட்டுரை 
திருவள்ளுவரின்‌ அறி வு பற்றிய த்த்து 
வத்தை ஆராய முற்படுகிறது, அக்கொள் 
கையை ஆரரயப்பேராசிரியர்‌ கைக்கொண் 
டுள்ள ஆய்வு முறை இளம்‌ ஆராய்ச்சியா 
ளர்களுக்கு ஒரு வழிகாட்டி என்றே சொல்‌ 
வேன்‌. முதலில்‌ வள்ளுவர்காலத்தில்‌ நிலவி 
வந்த பல்வேறு தத்துவங்களையும்‌ உலகு 
பற்றிய அவற்றின்‌ கருத்தையும்‌ நா. வா, 
அவர்கள்‌ சுருக்கமாக, ஆனால்‌ தெளிவாக 
எடுத்துரைக்கிறார்கள்‌ . பின்னர்‌ இவற்றில்‌ 
எத்தத்துவத்தை வள்ளுவர்‌ தமதுஅறிவுக்‌ 
கொள்கைக்குப்‌ பயன்படுத்தியிருந்தார்‌ 
என்று ஆராய்கிறார்கள்‌, “எப்பொருள்‌ எத்‌ 
தன்மைத்தாயினும்‌ அப்பொருள்‌ மெய்ப்‌ 
பொருள்‌ காண்பதறிவு” என்ற குறளுக்கு 
அவர்கள்‌ கூறியிருக்கும்‌ விளக்கம்‌ முற்றி 
லும்‌ புதியதாகும்‌. பொருளுக்கும்‌,கு ணத்‌ 
துக்கும்‌ உள்ள உறவை எப்படி அறிவது 
என்பதை விளக்க வள்ளுவர்‌ இக்குறளை 
எழுதியுள்ளதாகக்‌ கூறி, அவ்வறிவும்‌ புற 
வயமான உலகத்தையும்‌ பொருள்களையும்‌ 
அவற்றின்‌ தன்மையையும்‌ அறிவதே 
ஆகும்‌ என்று வள்ளுவர்‌ கூறுவதாக நிர்‌ 
ணயிக்கிறார்கள்‌. இவ்வகையில்‌ நியாய 
தூலாரோடும்‌ சாங்கியரோடும்‌ வள்ளுவர்‌ 
ஒன்று படுவதாக நா, வா. நிறுவியிருக்கி 
றார்கள்‌, “மெய்ப்பொருள்‌ என்பதற்குப்‌ 
பொருள்களின்‌ விசேஷ ருணம்‌ என்று 
அவர்‌ பொருள்‌ கூறியிருப்பது ஆழ்ந்து 
சிந்திக்கத்‌ தக்கது. அத்தோடு மட்டுமன்றி 
“உலகத்தார்‌ உண்டென்பது இல்லென்‌ 
பான்‌ அலகையா வைக்கப்படும்‌” என்றும்‌ 
குறளுக்கு அவர்கூறும்‌ பொருளும்‌ ஆழ்ந்து 
சிந்திக்கத்‌ தகுந்தது. வேதாந்த தத்துவங்‌ 
களும்‌, சூனியவாதமும்‌ கூறும்‌ ‘உலகம்‌ 
பொய்‌” என்னும்‌ கொள்கைக்கு நேர்‌ 


446 


விரோதமான கொள்கையை வள்ளுவர்‌ 
கொண்டிருந்தார்‌ என்று நா, வா,கூறுவது 
தத்துவக்‌ குழப்பங்களுக்கு மத்தியில்‌ வள்‌ 
ளுவருக்கு இருந்த தெளிவைக்‌ காட்டுவ 
தாக இருக்கிறது. மேலும்‌ இக்கட்டுரை 
வள்ளுவரின்‌ உண்மையான பெருமையைக்‌ 
குன்‌ நிலிட்ட விளக்காகக்‌ காட்டுகிறது 
என்று கூறலாம்‌, தமிழ்‌ ஆராய்ச்சி உல 
குக்கு பண்டையற்‌ தத்துவங்களின்‌ அறி 
வாராய்ச்சி இயை(epistomology) ஓரள 
வுக்கு இக்கட்டுரை அறிமுகப்படுத்திவைக்‌ 
கிறது எனவும்‌ கூறலாம்‌. 


8-1 மூன்றாவது, Materialism in 
Ancient Tamil literature’ என்ற 
ஆங்கிலக்‌ கட்டுரை. இது ஜெர்மன்‌ நாட்‌ 
டுத்‌ தத்துவ, இந்தியவியலாளரர கிய 
அறிஞர்‌ Waller Ruben அவர்களைப்‌ 
பாராட்டி வெளிவர இருக்கும்‌ மலரில்‌ 
இடம்‌ பெறும்‌ கட்டுரை. தமிழ்நாட்டில்‌ 
வழங்கி வந்த பொருள்‌ முதல்வாதத்தைப்‌ 
பற்றி அயல்‌ நாட்டில்‌ வெளிவரும்‌ முதல்‌ 
கட்டுரை இதுதான்‌. 


இந்தியத்‌ தத்துவங்களில்‌ லோகாயூ 
கம்‌ என்று அழைக்கப்படும்‌ பொருள்‌ 
முதல்‌ வாதத்‌ தத்துவம்‌ மிகப்பழையது., 
நெடுங்காலமாக அத்தத்துவம்‌ வாழ்ந்து 
வந்தாலும்‌ அதற்கென்று எழுதப்பட்ட 
நூலெதுவும்‌ வடமொழியிலோ தமிழிலோ 
இல்லை. அவையாவும்‌ ஆன்மீக வாதிக 
ளால்‌ அழிக்கப்பட்டிருக்கலாம்‌. இன்‌ 
றுள்ள நிலையில்‌ உலோகாயதத்‌ தத்துவத்‌ 
தைப்‌ பற்றி நாம்‌ தெரிந்து கொள்வதெல்‌ 
லாம்‌ அத்தத்துவத்தின்‌ எதிரிகள்‌ அதைத்‌ 
தாக்கி எழுதியுள்ள பகுதிகளிலிருந்து மட்‌ 
டும்தான்‌. இதைப்‌ *பூர்வபட்சம்‌” என்று 
வடநூலார்‌ கூறுவர்‌. வடமொழி நூல்களி 
லீருந்து இத்தத்துவத்தை உருவாக்கிப்‌ 
பார்க்கும்‌ முயற்சிகள்‌ ஏற்கெனவே மேற்‌ 
கொள்ளப்‌ பட்டிருக்கின்றன. டாக்டர்‌ 


ராதாகிருஷ்ணன்‌ போன்ற ஆன்மீகவாதி 
உூலாகாயதத்தை ஒரு தத்துவம்‌ என்று 
கூடஏற்றுக்கொள்ளாமல்‌ ஒதுக்கித்‌ தள்ள 
முயற்சி செய்யும்பொழுது டாக்டர்தேவிப்‌ 
பிரசாத்‌ சட்டோபாத்யாயா அவர்கள்‌ 
வேதகாலம்‌ தொட்டு நிலவி வரும்‌உலோ 
காயதக்‌ கருத்துக்களையும்‌ பிற தத்து 
வங்களில்‌ அதன்‌ பாதிப்பையும்‌ ஆராய்ந்து 
தொகுத்து “பூ௦kவஃகa' என்ற நூலை 
எழுதி இருக்கிறார்கள்‌. தமிழில்‌ இத்தத்து 
வக்‌ கருத்தைத்‌ தொகுக்கும்‌ முதல்‌ முயற்சி 
நா. வா, அவர்களால்‌ மேற்கொள்ளப்‌ 
பட்டிருக்கிறது. புறநானூற்றில்‌ வரும்‌ 
கருத்துக்களிலிருந்து பின்னால்‌ நாயன்மார்‌ 
கள்‌, சைவ சித்தாந்திகள்‌ காலம்‌ வரையி 
லும்‌ பொருள்‌ முதல்‌ வாதத்தைப்‌ பற்றிக்‌ 
கூறப்படும்‌ கருத்தை எல்லாம்‌ இதில்‌ 
திரட்டித்‌ தந்திருக்கிறார்கள்‌. புறநானூறு 
காலத்தில்‌ இயல்பான முறையில்‌ எழுந்த 
பொருள்‌ முதல்‌ வாதம்‌ பின்னால்‌ எவ்வாறு 
ஆன்மீக வாதிகளால்‌ தாழ்ச்சி செய்யப்‌ 
பட்டது என்று பேராசிரியர்‌ எடுத்துக்‌ 
காட்டுவது தெளிவான விளக்கமாக இருக்‌ 
கிறது. தமிழில்‌ இது புதிய முயற்சி. பின்‌ 
னால்‌ விரிவாக நடத்தப்பட வேண்டிய 
ஆராய்ச்சியின்‌ வித்து என்று கூறலாம்‌. 


40 கடைசியாக, புதுக்‌ கவிதைகளின்‌ 
உள்ளடக்கம்‌, ஃபிராய்டிஸம்‌ என்ற 
இரண்டு கட்டுரைகளையும்‌ பார்க்கலாம்‌, 
இவை இரண்டும்‌ தாமரை டி.சம்பர்‌ 68 
ஜனவரி, 69 இதழ்களில்‌ வெளிவந்தவை, 
இவற்றில்‌ முதல்‌ கட்டுரை Literary Stu- 
பர்‌ என்ற தலைப்பின்‌ கீழ்‌ வரக்கூடியது 
என்றாலும்‌ தத்துவமே இக்கட்டுரை 
யின்‌ அடிச்சரடு ஆகும்‌. இரண்டு கட்டுரை 
களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடை 


(பவை. 


4:1 ஃபிராய்ஸ்ட்‌ என்பவர்‌ ஒரு நரம்பு 
நோய்‌ வைத்வூயர்‌. தம்மிடம்‌ வந்த 
நோயாளிகளிடம்‌ கேள்வி கேட்டுத்‌ 


தொகுத்த விபரங்களைப்‌ பொதுமைப்‌ 
படுத்தி (சைக்கோ அனாலிஸிஸ்‌” என்ற 
முறையை அவர்‌ ஏற்படுத்தினார்‌, அரைப்‌ 
பைத்தியங்களுக்கும்‌ மன நோயாளிகளுக்‌ 
கும்‌, பயன்பட்ட இக்கருத்தை ஒரு தத்து 
வமாகவே ஆக்கி அதைப்‌ பிற்காலத்தில்‌ 
ஆரோக்கியமான திடமனம்‌ கொண்டவர்‌ 
களுடைய அக இயக்கத்திற்கும்‌ பொருந்‌ 
தக்‌ கூடியது என்று அவர்‌ கூறினார்‌. அ௮ூ 
லிருந்து ஃபிராய்டிஸம்‌ என்ற தத்துவம்‌ 
உருவானது. 


4-2 அதன்படி இன்பதாட்ட உணர்ச்‌ 
சியே மனிதனது அக இயக்கம்‌ அனைத்திற்‌ 
கும்‌ உந்து சக்தியாகும்‌. இது புறவய 
மான சமுதாய உறவே அகவய மாறுதல்‌ 
களுக்கு அடிப்படைக்‌ காரணம்‌ என்ற 
உண்மைக்கு நேர்‌ மாறானது. 


43 இந்த மூலத்‌ தத்துவத்திலிருந்து 
காலப்போக்குக்கு ஏற்ப சில மாறுதல்க 
ளோடு ஸர்ரியலிஸம்‌, எக்ஸிஸ்டென்ஷிய 
லிஸம்‌ என்ற இலக்கியக்‌ கொள்கைகள்‌ 


எழுந்தன. 


4: 4 இக்கொள்கைகள்‌ எல்லாம்‌ ஏக 
போகம்‌ வளரும்‌ பொழுது சிதைந்த சிறு 
முதலாளிகள்‌ எழுப்பிய “தனி மனித 
சுதந்திரம்‌'என்ற கோஷத்தை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு எழுந்தவை, அவர்களது 
நிராசையையும்‌ மனச்சோர்வையும்‌ பிரதி 
பலிப்பவை, 


்‌ இது பாவ்லாவ்‌ தமது நரம்புக்‌ கொள்‌ 
கையை வகுத்து மனநோய்‌ சிகிச்சை 
முறையில்‌ ஒரு புரட்சியை ஏற்படுத்திய 
துமே ஃபிராய்டிஸம்‌ செத்தது. ஆனால்‌ 
இலக்கிய உலகில்‌ அதன்‌ செல்வாக்கு பல 
நாடுகளுக்கும்‌ பரவிற்று. இரு கூறாகப்‌ 
பிரிந்து நிற்கும்‌ உலகில்‌ எப்பக்கமும்‌ சேர 
முடியாமல்‌ தனித்து நிற்கும்‌ மத்யதர 
இலக்கிய வாதிகளை இத்தத்துவம்‌ கவர்ந்து 


447 


அவர்களுடைய நலக்கியங்களில்பாதிப்பை 
ஏற்படுத்திற்று, இவ்வகையில்‌ தற்காலத்‌ 
தமிழ்‌ இலக்கியத்திலும்‌ பாதிப்பு உண்டா 
யிற்று, அவர்களில்‌ ஒரு சாராரே “புதுக்‌ 
கவிஞர்கள்‌? எனப்படுவோர்‌. ஓரு சிறு 
கூட்டத்தாராக அவர்கள்‌ இருந்தாலும்‌ 
இலக்கியத்தின்‌ பல துறைகளிலும்‌ அவர்‌ 
களது இக்கருத்தின்‌ பாதிப்பு இருப்பது 
உண்மையே. இலக்கிய .உலகில்‌ பிற்‌ 
போக்குத்‌ தத்துவம்‌ காலூன்ற இவர்கள்‌ 
உதவுகிறார்கள்‌, இவர்கள்‌ மாற்றங்களை 
எதிர்க்கிறார்கள்‌. 

4-6 : எதிரியை வீழ்த்தவேண்டுமென்‌ 
ரூல்‌ முதலில்‌ அவனுடைய தத்துவத்தை 
வீழ்த்து” .என்று பேராசிரியர்‌ அவர்கள்‌ 
அடிக்கடி குறிப்பிடுவார்கள்‌. இவ்விரண்டு 
கட்டுரைகளிலும்‌ அதைச்‌ செவ்வனே 
செய்து காட்டி விட்டார்கள்‌. இதுநாள்‌ 
வரை புதுக்கவிதையின்‌ உருவம்‌ பற்றியே 
விமரிசித்திருந்த நிலையில்‌ இக்கட்டுரைகள்‌ 
அவற்றின்‌ ஆணிவேரையேஅசை ப்பதாக 
அமைந்தன, அக்கவிதைகளின்‌ த்த்துவ 
அடித்தள த்தையே தாக்கி விட்டன .எதிரி 
களைத்‌ தாக்கியதைக்‌ காட்டிலும்‌ வேறொரு 
தற்பயனும்‌ இதனால்‌ வினைந்திருக்கிறது. 
கமது இளம்‌ விமரிசகர்களுக்கு இக்கட்‌ 
டுரைகள்‌ கேடயமாகவும்‌ முன்னேறித்‌ 
காக்குவதற்குரிய வாளாகவும்‌ பயன்படுகி 
மது என்று கூறலாம்‌, நமக்குள்ளே ஒரு 
தெளிவு ஏற்பட்டி ருக்கிறது. புதுக்கவிதை 
மில்மட்டுமின்‌ நி சிறுகதை, நாவல்போ ன்ற 


பிற படைப்பு இலக்கியத்திலும்‌ பிற்போக்‌ 


குத்‌ தத்துவங்கள்‌ எவ்வாறு ஊடுருவி நிற்‌ 
கின்றன என்பதை நாம்‌ ஆராய்ந்து தத்து 
வார்த்த ரீதியாகத்‌ தாக்குதல்‌ நடத்தி 
வருகிறோம்‌. 


2-0 காம்‌ இதுகாறும்‌ பார்த்தவற்றி 
லிருந்து தத்துவ விமரிசன த்‌ துறைக்குப்‌ 
பேராசிரியர்‌ நா. வானமாமலை அவர்கள்‌ 
ஆற்றியுள்ள பணி குறித்தும்‌ ஆய்வு முறை 


448 


தறித்தும்‌ கீழ்க்கண்ட (முடிவுகளுக்கு வர 
லாம்‌. 


5-1 தத்துவங்களைச்‌ சமுதாய உறவு 
களே உண்டாக்குகின்றன என்ற அடிப்‌ 
படையில்‌ அவர்‌ தமது தத்துவ ஆய்வை 
நடத்துகிறார்‌, 

ஈ பூ தத்துவங்களை நோக்கும்பொழுது 
உழைக்கும்‌ வர்க்கத்தின்‌ சார்பில்‌அவ்வர்க்‌ 
கத்தின்‌ கண்ணோட்டத்தினின்று நோக்கு 
கிறார்‌. 


5:38 ஒருகுறிப்பிட்ட நூல்‌ எழுந்த 
காலத்தில்‌ நிலவிய தத்துவங்களின்‌ கருத்‌ 
தைக்‌ கொண்டே அந்நூலின்‌ தத்துவச்‌ 
சார்பையோ, தத்துவ நோக்கையோ நிர்‌ 
ணயிக்க வேண்டும்‌ என்ற கொள்கையை 
அவர்‌ கொண்டிருக்கிறார்‌. 


£4 மணிமேகலை போன்ற பண்டைய 
சமய நூல்களை ஆராயும்‌ பெசழுது அவற்‌ 
றில்‌ காணும்‌ முடிவுகளுக்கு அளவையியல்‌ 
மற்றும்‌ சமயக்‌ கோட்பாடுகளோடு தத்து 
வமும்‌ ஆராயப்படவேண்டும்‌. ஆனால்‌ 
வெறும்‌ தத்துவ ஆய்வே, சமயக்‌ கோட்‌ 
பாடுகளின்‌ ஆய்வோ பயன்தராது. சமூ 
கக்‌ காரணங்களும்‌ கணக்கில்‌ கொள்ளப்‌ 
பட வேண்டும்‌ என்று அவர்‌ காட்டியிருக்‌ 
கிறார்‌, 


£5 தற்கால இலக்கியத்திற்கும்தத்து 
வங்கள்‌ உண்டு. நமது விமரிசகர்கள்‌ 
அவற்றைப்‌ புரிந்து கொள்ளவேண்டும்‌. 
அப்படியானால்‌ தான்‌ எதிரிகளை நன்கு 
இனம்‌ காண முடியும்‌. உழைப்பாளர்‌ 
களுக்கான இலக்கியம்‌ தோன்ற உதவி 
செய்யமுடியும்‌ என்று நிறுவியிருக்கிறார்‌, 
5-8௫ மேற்கூறியவற்றால்‌, தமிழ்‌ 
ஆராய்ச்சித்‌ துறைபில்‌ இயங்கியல்‌ 
பொருள்‌ முதல்‌ வாதத்தையும்வரலாற்றுப்‌ 
பொருள்‌ முதல்‌ வாதத்தையும்‌ புகுத்தி 
வெற்றி கண்டிருக்கிறார்‌. 


———— __—_—— வ்ுறுதுுு 


நான்காவது இதழ்‌. 
ஆராய்ச்சி (முதல்‌ இரண்டு இதழ்களில்‌ வெளிவந்த கட்டுரைகள்‌ 
குறித்து வாசகர்கள்‌ புகழ்ந்து கடிதங்கள்‌ எழுதியுள்ளனர்‌. 


பாராட்டுக்கள்‌ தெரிவித்தவர்களுள்‌ சிலரது பெயர்களை இங்கு 
கருகிறோம்‌. K. பழனிச்சாமி, எம்‌. ஏ., காமராஜ்‌ கல்லூரி, தூத்துக்குடி. 
11. அப்துல்சமத்‌, 8. £., 14. “6, கரா, ஆசிரியர்‌ டி.கே. எம்‌, எஞ்சினீயரிங்‌ 
கல்லூரி, கொல்லம்‌. பி.எல்‌.சாமி, சென்சஸ்‌ உதவி அதிகாரி. பாண்டிச்சேரி. 
சாமி பிச்சைப்பிள்ளை, M.A, கண்டர்‌ சுல்லூரி, வேலார்‌--சேலம்‌, டாக்டர்‌ 
௨ 47, சுப்பிரமணியன்‌, தமிழ்த்‌ துறைத்தலைவர்‌, கோளப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 
31. சண்முகம்‌ [ள்ளை, KM. A. 14. ந்‌(1, ரிங்‌ தமிழ்த்துறை, மதுரைப்‌ 


பல்கலைக்‌ கழகம்‌. 7. சச்சிதானந்தன்‌, 14. க) Ph. ற மீடர்‌, ஆங்கிலத்‌ 
துறை, மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மோகன்‌ குமாரமங்ஃலம்‌, தலைவர்‌: 


இந்தியன்‌ ஏர்‌ லைன்ஸ்‌, டெல்லி. டாக்டர்‌ 175. சாட்டர்ஜி,எம்‌ ஏ... பி.எச்‌ டி. 
- தலைவா்‌ சாகித்ய அகாடமி, கல்சுத்தா 


மூன்றாவது இதம்‌ உங்கள்‌ கையிலிருக்கிறது. இதன்‌ கரத்தைப்‌ 
பற்றி நீங்களே மதிப்பீடு செய்ய வேண்டும்‌. 


இப்பொழு? நான்சாவது இ௫ழில்‌ வரும்‌ கட்டுரைகளைப்‌ பற்றியும்‌ 
தங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன்‌. நான்காவது இதழ்‌ ஏப்ரல்‌ (ழடிவில்‌ 
வெளிவரும்‌. 
இலக்கி அபரா மருதி | 
1. பள்ளுப்பாட்டு - ஓர்‌ ஆராய்ச்சி _ ஒரி, வானமாமலை, நட. 
9, வையாபுரிப்‌ பிள்ளையின்‌ 
ஆய்வு முறை _ பாக்டர்‌ இராம. சுந்தரம்‌ கமம்‌ 
அண்மைலைப்‌ புல்கலைக்‌ கழகம்‌. 
3. தமிழ்‌ இலக்கியங்களில்‌ 


நாட்டுப்‌ பாடல்கள்‌ _ ஆரு. அழகப்பன்‌, எம்‌. டிம்‌ விட்‌, 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
4. சங்க இலக்கியத்தில்‌ செங்கதிர்‌ ட. புத்டர்‌ வீராசாமி, கேரளம்‌. 
5. Epic 00211] and the modern mind — A.V. சுப்பிரமணிய ஐயர்‌ 
திருநெல்வேலி. 


6. தமிழிலக்யெத்தில்நாட்டுஇிலச்யெத்தின்‌ ங்கு. 11. சுப்பிரமணியன்‌, ந.க 


449 


53 ரு 
SAYAMKOTTA 
வரலாறு === 

7. Distribution patterns of cultural 


traits in Pre and proto historic 


times in Madurai Region — Dr. K, V. Ramah w.A,, Ph.D 
8. சங்க காலத்து வாணிகம்‌ _ மயிலை சீனி வேங்கடசாமி 
மானிடவியல்‌ 
9. கொடவர்‌ வாழ்க்கை முறை -_ இரா. பாலகிருஷ்ணன்‌, நா. &., 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
10. நரிக்குறவர்களின்‌ வாழ்க்கை முறை -- றா. க. சீ. வர்மா, நா.க., உடற 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌. 
மொழிஇயல்‌ 
11. Role of recorders in teaching 
foreign sounds to Tamil 
Speakers — Baldevraj பே, ந... 
Panjabi University 
12. வினையாலணையும்‌ பெயர்‌ _ மு, சண்றகம்‌, ஈ.ஃ., KM. Litt. 
13. What is comparative studies 
in literative  —Dr V, SachidanandONh y.A., PhD 


இவை தவிர லெனின்‌ நூற்றாண்டு விழாவையொட்டி, Lenin ௦ literature, 
Lenin on science, முதலிய சிறப்புக்‌ கட்டுரைகளை இந்திய அறிஞர்களும்‌, 
சோவியத்‌ அறிஞர்களும்‌ எழுதச்‌ சம்மதித்துள்ளனர்‌. 

நான்காவது இகழ்‌ ஓர்‌ ஆராய்ச்சிக்‌ களஞ்சியமாக வெளிவரும்‌. 


ஐந்து துறைகளில்‌ தரமான பல ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளைத்‌ தாங்கி ஏப்ரல்‌: 
கடைசியில்‌ அல்லது மே முதல்‌ வாரத்தில்‌ வெளிவாவிருக்கும்‌ ஆராய்ச்சி 
நான்காம்‌ இதழை எதிர்நோக்குங்கள்‌ 


“ஆராய்ச்சி' தனது பணியைச்‌ செவ்வனே செய்ய, மேலும்‌ சந்தா 
தார்கள்‌ தேவை. ஒவ்வொரு சந்தாதாரும்‌ மற்றும்‌ ஒரு சந்தாதாரை மூன்று 
மாத காலத்திற்குள்‌ சேர்த்துத்தர வேண்டிக்‌ கொள்கிறேன்‌, அவ்வாறாயின்‌ 
பொருளாதாரக்‌ கவலையின்றி “ஆராய்ச்சி' தனது பணிகளைத்‌ திறமையாகச்‌ 
செய்ய இயலும்‌. 
நா. வானயாமலை, 

ஆசிரியர்‌, 


முகவரி , 


258, திருச்செந்தூர்‌ ரோடு, பாலையங்கோட்டை 


1301௦ and Published by N. Vanamamalai, M.A.,L.T. at 253, Tiruchendur Road, Tirunelveli-2. 
and Printed by A. Nagoor Pitchaiat Sri Meenambikai Press, Tirunelveli-6. 


ரர ரல்‌ தி்‌ சிறப்பாசிரியர்‌: தமிழ்க்கடல்‌ ராய.சொ. 


திங்களிதழ்‌ | ஆசிரியர்‌: இரா. மீறுட்சி, எம்‌. ௭., 


ம. 


டட பப்‌ பட்ட ட ப. அ 


| “சாரல்‌”? - திங்களிதழ்‌, உலகு தழுவிய பார்வை 
| கொண்டு, இலக்கியம்‌, இலக்கிய வரலாறு, பண்பாடுகள்‌- 
& த நாகரிகங்கள்‌, அரசியல்‌, பொருளாட்சியியல்‌, சமூகவியல்‌ 
்‌ முதலிய துறைகளில்‌. விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சி 
ஞு இ ஜ்‌ கத்‌ தாங்கி 'வெளிவருகிறது, தத்துவம்‌, தருக்கம்‌, 
அறவியல்‌, முருகியல்‌, கலை-கலை நுகர்வு போன்ற துறை 
களில்‌ கட்டுரைகள்‌, சொல்லாடற்‌ குறிப்புகள்‌ மற்றும்‌ 
குறிப்பிடத்தக்க நூல்கள்‌ பற்றிய விரிவான திறனாய்வு- 
மதிப்புரைகள்‌ சாரல்‌” இதழின்‌ சிறப்பு அம்சங்கள்‌. 


தமிழ்‌ இலக்கிய-சிந்தனை உலகில்‌ பழைய சாதனை 
களைப்‌ போற்றும்‌ “சாரல்‌”, புத்திலக்கிய முயற்சிகளை 
வரவேற்கிறது; சிறு கதைகள்‌, கவிதைகளை இனங்‌ 
கண்டு வெளியிடுகிறது, 


“சாரல்‌” - இதழ்களில்‌ இதுவரை ஓவியக்கலை, கூத்த 
நூல்‌, கிழக்கு-மேற்கு இசைத்‌ தொடர்புகள்‌, பாரதியின்‌ 
வாழ்வு, அண்ணாதுரையின்‌ உரைநடை முதலிய பற்றிய 
கட்டுரைகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


தனியிதம்‌ நே. | டக é 


ஆண்டு உறுப்பினர்‌ கட்டணம்‌ ரூ, 10 


மாணவர்களுக்கு சிறப்புச்‌ சலுகை! 


பனா 


ழ்‌ ர்‌ 1ல்‌ பிளாட்‌ 5, 'ஐ' பிளாக்‌, பெஸந்த்‌ நகர்‌, சென்னை-20. 


ந [0 த்‌ த்‌ 
| 


ஆத்துல. ஜீ -. { 
ட்ரோல்‌ 


0 Illustrated Fortnightly, 
Fublished in English, Tam 11, Telugu, 
Malayalam, K: annada and 8 other Indian Languages. 
ந்‌. English In Regional Language | 


One Year KS:. இனி Rs. 6—00 
hree Years Rs. . 18-00 Rs. 15-00 


லை SOVIET LAND OFFICE, 
| 44, ட 4 Road, 


1. NAGAR = MADRAS-17. 


TT 7 TD 


